


E-ISSN: 2581-7140 


பகம்‌ இலக்கியம்‌ 
BHAKTHI LITERATURE 





QL) - 6, MAAN GMO) - 2 Gated AVA] 





apted in the VAIS) VOLUME=33,{SPECIAL/ISSUE 3, VOL = 2, JANUARY 


i 





E-ISSN: 2581-7140 





தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிகர்களால்‌ 214/4 செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


INTERNATIONAL JOURNAL OF TAMIL LANGUAGE AND 
LITERARY STUDIES 


(IJTLLS) UGC CARE LISTED JOURNAL 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


ஸ்ரீ எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி 
(தன்னாட்சி), சாத்தூர்‌ 


SRI S.RAMASAMY NAIDU MEMORIAL COLLEGE 
(Autonomous), SATTUR 


பக்தி இலக்கியம்‌ 


BHAKTHI LITERATURE 


தொகுதி - 3, சிறப்பிதழ்‌ 3, தொகுதி - 2, சனவரி 2021 


VOLUME- 3, SPECIAL ISSUE 3, VOL — 2, JANUARY 2021 


பக்தி இலக்கியம்‌ 
BHAKTHI LITERATURE 


பதிப்பாசிரியர்‌ குழு / EDITORIAL BOARD 


சிறப்பிதழ்‌ பதிப்பாசிரிய்கள்‌ / Special Issue Editors’ 


இதழ்ப்‌ பதிப்பாசிரியர்‌/J௦யாa] Editor 


த.மகேஸ்வரி, 

இயக்குநர்‌ மற்றும்‌ பதிப்பாசிரியர்‌ 11111, 
தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, 
விருதுநகர்‌- 626001, 

தமிழ்நாடு, 

இந்தியா. 


Ms. D. Maheswari, 

Director cum Editor-in Chief, 

International Journal of Tamil Language and Literary Studies, 
LTLLS, Online Journal, 

Virudhunagar- 626001, 

Tamil Nadu, India. 


முதன்மைப்‌ பதிப்பாசிரியர/Chief Editor 


முனைவர்‌ கி. நாகேந்திரன்‌, 

உ தவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, 
ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி 
(தன்னாட்சி), சாத்தூர்‌ - 626203. 

தமிழ்நாடு, இந்தியா. 


Dr.K.Nagendran, 

Assistant Professor of Tamil, 

Sri S. Ramasamy Naidu Memorial College, 
Sattur 626203. 

Tamilnadu, India. 


இணைப்‌ பதிப்பாசிரியர்கள்‌ / Associate Editors 


முனைவர்‌ சு.மணிமாறன்‌, 

பதிப்பாசிரியர்‌ குழு உறுப்பினர்‌ (1115), 
இணைப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
நா.ம.ச.ச.வெள்ளைச்சாமி நாடார்‌ கல்லூரி, 
மதுரை- 625 004. 

தமிழ்நாடூ, 

இந்தியா. 


முனைவர்‌ செ.சாந்தி, 

மதிப்புரையாளர்‌ (1115), 
உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, 
அய்யநாடார்‌ ஜானகி அம்மாள்‌ கல்லூரி, 
சிவகாசி. 

தமிழ்நாடு, இந்தியா. 


முனைவர்‌ பி.ரீதேவி, 

தமிழ்த்‌ துறைத்தலைவர்‌ (சுயநிதி) & உதவிப்பேராசிரியர்‌, 
ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி(தன்னாட்சி), சாத்தூர்‌, 
தமிழ்நாடு, இந்தியா. 


Dr. S. Manimaran, 

Editorial Board Member (Ijtlls), 
Head/Associate Professor of Tamil, 
NMSSVN College, 
Madurai-6250109, 

Tamilnadu, India 


Dr.S. Shanthi, 

Review Member (Ijtlls), 
Assistant Professor of Tamil, 
ANJAC College, 

Sivakasi 

Tamil Nadu, India. 


Dr. P. Sridevi, 

Head & Assistant Professor of Tamil, 

Sri S. Ramasamy Naidu Memorial College, 
Sattur, Tamilnadu, India. 


துணைப்‌ பதிப்பாசிரியர்கள்‌ / Assistant Editors 


பா.அன்னலட்சுமி, 

உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, 

ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி (தன்னாட்சி), 
சாத்தூர்‌, 

தமிழ்நாடு, இந்தியா. 

ச.மோனிஷா, 

உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, 

ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி (தன்னாட்சி), 
சாத்தூர்‌, 

தமிழ்நாடு, இந்தியா. 


P. Annalakshmi, 
Assistant Professor of Tamil, 


Sri S. Ramasamy Naidu Memorial College, 
Sattur, Tamilnadu, India. 


S. Monisha, 

Assistant Professor of Tamil, 

Sri S. Ramasamy Naidu Memorial College, 
Sattur, Tamilnadu, India. 


இதழ்‌ இணைப்‌ பதிப்பாசிரியர்‌ / Journal Associate Editor 


மா.வினோத்குமார்‌, 

தலைவர்‌ & உதவிப்பேராசிரியர்‌, ஆங்கிலத்துறை, 
மனோன்மணீயம்‌ சுந்தரனார்‌ பல்கலைக்கழக உறுப்பு 
கல்லூரி, நாகலாபுரம்‌, 

தூத்துக்குடி மாவட்டம்‌, 

தமிழ்நாடு, இந்தியா. 


Mr. M.Vinoth Kumar, 

Head & Assistant Professor, Department of English, 
MSUC College, 

Nagalapuram, 

Thoothukudi Dist, Tamil Nadu, India. 


Dr.Mohana Dass A/l Ramasamy, 
Head of the Department, Indian 
Studies, 

Faculty of Arts and Social Sciences, 
University of Malaya, Malaysia. 
Tel: -603-79675629, Fax: +603- 
79675460. 
Email:rmohana-dass@um.edu.my, 
rmdassa@gmail.com 


Dr. Sascha Ebeling, 

Associate Professor, 

College Senior Adviser in the 
Humanities, 

Chair, Readings in World 

Literature Collegiate Core Sequence, 
Department of South Asian Languages 
and Civilizations, 

Department of Comparative Literature, 
The University of Chicago, 

1130 East 59th Street, Foster 203, 
Chicago, IL 60637, USA. 

E-mail: ebeling@uchicago.edu 


R. Venkatesh, 

(PLM Leader in FORD, Michigan) 
President and Secretary, 

Tamil Academy, Canton, Michigan — 
48187, 

America. 

E-mail: vradhak 1 (@ford.com 


Advisory Editorial Board 


Dr. Sasi Kumar, 

Teaching Fellow, 

Asian Languages & Cultures Academic 
Group, 

National Institute of Education, 
Nanyang Technological University, 
Nanyang Walk, Singapore- 637616. 
E-mail: sasikumar.p@nie.edu.sg 


Dr. J.B.Prashant More, 

Professor of Social Sciences, 

Institute of Research in Social Sciences 
and Humanities, 

Inseec, Paris, 

France. 

E-mail: morejbplee@aol.com 


Ms. Punitha Subramaniam, 
P.G. Assistant in Tamil, 

SIKT Ladang Temerloh, 
34800 Trong, Perak, Malaysia. 
E-mail: kashnitha@gmail.com, 
punitha.su@moe.edu.my 


Mr. K. Raguparan, 

Senior Lecturer Gr.II in Tamil, 
Department of Languages, 

Faculty of Arts and Culture, 

South Eastern University, Sri Lanka, 
E-mail: 
kanagasabai.raguparan1(@gmail.com 


PUBLISHER: Maheswari Publishers 
(The publishing unit of PANDIAN EDUCATIONAL TRUST- TN32D0026797) 
3/350, Veterinary Hospital Back side, 
Virudhunagar — 626001. 
Mobile: 8526769556 
Mail: maheswari@ijtlls.com 





ijtllsetamiljournal @gmail.com 





Copyright © 2021 - Authors’ 


Dr. A. Boologarambai, 

Assistant Professor, 

Department of Tamil Language and 
Translation Studies, 

(Sangam Literature & Traditional 
Grammar, Telugu, Hindi & Japanese, 
Tamil, English) 

Dravidian University, Kuppam- 
517425, 

Andra Pradesh, India. 

E-mail: arpudharambai@gmail.com 


Dr. V. Raman, 

Dean- Department of Visual 
Communication, 

Rathinam Arts and Science College, 
Eachanari, Coimbatore, 

Tamilnadu- 641021, India. 

E-mail: 
dean.viscom(@rathinamcollege.com 


Dr. S. Manimaran, 

Associate Professor, Department of 
Tamil, 

N.M.S.S.Vellaichamy Nadar College, 
Madurai-19. 

Tamil Nadu, India. 

E-mail: manimaransvn@gmail.com 


Dr. T. K. Vedaraja, 
Assistant Professor of English, 
Alagappa Govt. Arts College, 
Karaikudi, Sivaganga-630003, 
Tamil Nadu, India. 

E-mail: tkvraja@gmail.com 


IJTLLS is an Open Access Journal and the Pdf copy can be reused within the terms of 
the CC BY license https://creativecommons.org/licenses/by/4.0/. Think before you print so 
that you can save trees and environment. 


PUBLISHER?’S MESSAGE 


Aim & Objectives 


International Journal for Tamil Language and Tamil Studies is an online Peer-Reviewed 
International Journal published twice in a year on July and January, which is published by 
Maheswari Publishers, patronized by Pandian Educational Trust, Virudhunagar, Tamil Nadu, 
India. It also publishes Literary Druid, for English Language and Literature (Online) to foster 
research in the domain areas. International Journal for Tamil Language and Tamil Studies 
aims to bring down Academic Research to promote research support for the academicians 
and scholars in the field of Tamil Language and Literature. Research through this medium is 
motivating in all aspects of main and inter-disciplines by consequent projects and e- 
publication. Making Internationalization of the research works in the globalized world aid the 
scholarly community to develop scholarly profile in research through the quality of publications. The 
audacity and vision of academic research on internet could foster green printing and open access 
nature in research. All of these motivate best distribution of research that produces positive outcomes 
for the betterment of the world. In achieving the aim, our journal International Journal of Tamil 
Language and Tamil Studies has been listed in UGC CARE List from July 2020. 


Disclaimer 


International Journal for Tamil Language and Tamil Studies is committed to research 
Ethics and consider plagiarism as a crime. The authors are advised to adhere academic ethics with 
respect to acknowledgment of quotations from other works. The Publisher & Editors will not be held 
responsible for any lapse of the provider regarding plagiarism in their manuscripts. The submissions 
ought to be original, must accompany the declaration form stating your research paper as an original 
work, and has not been published elsewhere for any research purpose. The contributor will be the sole 
responsibility for such lapses on any legal issues and publication ethics. Contact 


ijtllsetamiljournal(@gmail.com for submission and other information. See www.ijtlls.com for 
guidelines. 


Message from the Editor-in-Chief 


International Journal for Tamil Language and Tamil Studies is an online Peer-reviewed 
International Journal of Tamil Language and Literature which is committed to academic research, 
welcomes scholars and students all over the world who to advance their status of academic career and 
society by their scholarly ideas. The journal welcomes publications of quality papers on the domain 
area. Research ought to be active to create a major frontier in the academic world. It must augment the 
neo-theoretical frame that facilitates re-evaluation and augmentation of existing practices and 
thoughts. In due course, this will effect in a prime discovery and lean to the knowledge acquired. 
Research is to establish, substantiate facts, restate previous works ant to resolve issues. An active 
venture to endow cogent approach to these types for educational reformations through academic 
research has become the central intent of the journal. I am glad to say that our journal has been 
approved in the UGC CARE List. It is an achievement by the clear protocol of academic and ethical 
policies maintained by the journal and I thank the authors for their original articles with proper ethical 
writing methods. 

Publisher, Director and Editor 
D.Maheswari 


வாழ்த்துரை 


cA LEG 


ந்‌ த்‌ 





முனைவர்‌ சே.கணேஷ்ராம்‌, முதல்வர்‌ 
ஸ்ரீ எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி, 
சாத்தூர்‌. 


சாத்தூர்‌ ஸ்ரீ எஸ்‌ ராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரியின்‌ தமிழ்த்துறையும்‌, தமிழ்‌ 
மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழும்‌ (UGC CARE INDEXED JOURNAL) இணைந்து 
நடத்தக்கூடிய சிறப்பிதழ்‌ நிகழ்வு மிகுந்த மனமகிழ்வைத்‌ தருவதாய்‌ அமைந்துள்ளது. தமிழைப்‌ 
பக்தியின்‌ மொழி என்கிறார்கள்‌. அந்நிலையில்‌ ஆழ்வார்களும்‌ நாயன்மார்களும்‌ இணைந்து 
பக்தி என்ற ஒரு நிலையை நமக்குக்‌ கற்பித்துள்ளனர்‌. பக்தி, பக்தியின்‌ வரலாறு என்று 
பார்க்கும்பொழுது அடியவர்கள்‌ அனைவரும்‌ ஆற்றிய அரும்‌ தொண்டுகள்‌, செய்த 
செயல்பாடுகள்‌, அவர்கள்‌ பட்ட துன்பங்கள்‌ என்று அனைத்துமே கவனிக்கத்தக்கவை. அதைத்‌ 
தாண்டி அவர்கள்‌ அனைவரும்‌ தமிழை வளர்த்தார்கள்‌ என்பதுவே உண்மை. பக்தி 
இலக்கியத்தைக்‌ குறித்த பார்வை எனும்‌ பொழுது ஆரம்ப காலகட்டத்தில்‌ இருந்து 
இக்காலகட்டம்‌ வரையிலும்‌ அதனுள்‌ ஒளிந்திருக்கும்‌ அந்த ஆழ்ந்த தன்மையினை எடுத்து 
புலப்படுத்திக்‌ காட்டுவது என்பது மிகச்சிறந்த பணி. ஆய்வாளர்களுக்கு மிகச்சிறந்த 
தலைப்பைக்‌ கொடுத்து நல்ல முறையில்‌ நல்ல கட்டுரைகளைத்‌ தேர்ந்தெடுத்து சிறந்த இதழாக 
வெளிக்‌ கொண்டுவரக்கூடிய பணியை நம்முடைய தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌ மிகச்‌ சிறப்பாக செய்து வருகின்றது. அதன்‌ இயக்குநர்‌ திருமதி த.மகேஸ்வரி 
அவர்களை, இத்தருணத்தில்‌ நான்‌ பாராட்டி மகிழ்கிறேன்‌. இத்தகையதொரு சிறப்புமிக்க 
பணியில்‌, எங்கள்‌ கல்லூரி தமிழ்த்துறையும்‌ இணைந்து செயல்படுகிறது எனும்‌ பொழுது 
மிகுந்த மகிழ்ச்சியைத்‌ தருகிறது. ஒருங்கிணைப்பாளர்‌ முனைவர்‌ கி. நாகேந்திரன்‌ அவர்களை 
இத்தருணத்தில்‌ நான்‌ உளமாரப்‌ பாராட்டுகிறேன்‌. அவருடன்‌ இணைந்து பணியாற்றிய 
துறைத்தலைவர்‌ முனைவர்‌ பி.ஸ்ரீதேவி அவர்களையும்‌, தமிழ்த்துறைப்‌ பேராசிரியர்கள்‌ 
அத்தனைபேரையும்‌ சிறந்ததொரு பணியினைப்‌ செய்தமைக்காகப்‌ பாராட்டி மகிழ்கிறேன்‌. 
மேலும்‌ இதுபோல்‌ நிறைய நிகழ்வுகளை நிகழ்த்துவதற்கு என்னுடைய பாராட்டுகளும்‌ 
வாழ்த்துக்களும்‌. 

அட... 


முனைவர்சே.கணேஷ்ராம்‌ 


கல்லூரி முதல்வர்‌ 


அணிந்துரை 





முனைவர்‌ பி.ஸ்ரீதேவி, 

உதவிப்‌ பேராசிரியர்‌ & தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌, 
ஸ்ரீ எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி, 
சாத்தூர்‌. 


தமிழ்‌ இலக்கியங்களில்‌ சமயங்கள்‌ பல நூற்றாண்டுகளாக ஊடுருவி இருக்கின்றது 
என்பது நாம்‌ அனைவரும்‌ அறிந்த உண்மை. பக்தி இலக்கியம்‌ என்னும்‌ ஆராவமுதத்தை, 
பல்லாண்டுகளாக நாம்‌ அனைவரும்‌ பருகி வருகின்றோம்‌. ஆயினும்‌ அதில்‌ பொதிந்துள்ள 
பக்திச்‌ சுவையையும்‌, தமிழ்ச்‌ சுவையையும்‌ இன்னும்‌ பலநூறு ஆண்டு காலமும்‌ ஆராய முடியும்‌. 
பக்தி சார்ந்த சிந்தனையை நம்முள்‌ விதைப்பதற்காகவே பக்தி இலக்கியம்‌ என்ற இதுபோல 
சிறப்பிதழ்‌ மற்றும்‌ கருத்தரங்குகள்‌ நிகழ்கின்றன. இவ்வாறன நிகழ்வுகள்‌ மொழி வளர்ச்சிக்கும்‌ 
ஆன்மீக வளர்ச்சிக்கும்‌ உறுதுணை புரிவதாக இருக்கின்றது. 

சிறந்த கட்டுரைகளைத்‌ தெரிவுசெய்து சிறந்த ஆய்விதழாக, வெளிக்கொண்டு 
வருவதற்காக முழு முனைப்புடன்‌ செயலாற்றி வரும்‌ ஆய்விதழ்‌ தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌. அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதற்கு சிறந்ததொரு 
வாய்ப்பினை அளித்தமைக்காகப்‌ பெருமைப்படுகின்றேன்‌. அதன்‌ இயக்குநர்‌ திருமதி 
த.மகேஸ்வரி அவர்களை முழு மனதுடன்‌ வாழ்த்துவதோடு எங்கள்‌ கல்லூரியுடன்‌ இணைந்து 
ஒரு சிறந்த காணொளி நிகழ்வினை நடத்தி சிறப்பிதழாக வெளியிடுவதற்கு எனது நன்றி கலந்த 
வணக்கங்கள்‌. இச்சிறப்பிதழில்‌ முதன்மைப்‌ பதிப்பாசிரியராகச்‌ செயல்பட்டுக்‌ கொண்டிருக்கும்‌ 
எங்களது துறைப்‌ பேராசிரியர்‌ முனைவர்‌ கி.நாகேந்திரன்‌ அவர்களை இத்தருணத்தில்‌ 
பெருமிதத்துடன்‌ நினைவுகூர்ந்து கொள்கிறேன்‌. தனது கடுமையான உழைப்பினை 
இச்சிறப்பிதழ்‌ நிகழ்விற்காக செலவிட்டுள்ளார்‌. அவரை என்‌ மனமாரப்‌ பாராட்டி மகிழ்கிறேன்‌. 
எம்‌ துறைப்‌ பேராசிரியர்கள்‌ அத்தனைபேரையும்‌ இத்தருணத்தில்‌ பாராட்டி மகிழ்கிறேன்‌. 


முனைவர்‌ பி.ஸ்ரீதேவி 
தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ 


நன்றியுரை 


முனைவர்‌ கி. நாகேந்திரன்‌, 

உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, 
ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி, 
சாத்தூர்‌. 





என்னை நன்றாக இறைவன்‌ படைத்தானன்‌ 


தன்னை நன்றாகத்‌ தமிழ்செய்யுமாறே - திருமூலர்‌ 


பக்தியின்‌ மொழி தமிழ்‌. தமிழில்‌ இருப்பது போன்று பக்தி இலக்கியங்கள்‌ இந்திய 
மொழிகளிலோ அல்லது வேறு எந்த உலக மொழிகளிலோ இருப்பது அரிது. அத்தகைய பக்தி 
இலக்கியத்தில்‌ சிறப்பிதழ்‌ நடத்தி அதில்‌ முதன்மைப்‌ பதிப்பாசிரியராகச்‌ செயல்பட 
வாய்ப்பளித்த தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழுக்கும்‌ அனுமதியளித்த எம்‌ 
கல்லூரி நிர்வாகத்திற்கும்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கிறேன்‌. எங்கள்‌ கல்லூரியைச்‌ 
சிறப்புற வழிநடத்துவது போன்றே சிறப்பிதழ்‌ இருக்கை நிகழ்ச்சி ஒன்றையும்‌ செம்மையாக 
நடந்தேற வழிகாட்டி எங்களுக்கு ஆக்கமும்‌ ஊக்கமும்‌ கொடுத்த எம்‌ கல்லூரி முதல்வர்‌ 
முனைவர்‌ சே.கணேஷ்ராம்‌ ஐயா அவர்களுக்கு பணிவார்ந்த நன்றி. பக்தி இலக்கியப்‌ 
பொருண்மையில்‌ சிறப்பிதழ்‌ இருக்கை நிகழ்ச்சி நடத்தி அதன்‌ கட்டுரைகளை இதழாக 
வெளியிடும்‌ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழின்‌ ஆசிரியர்‌ (1418) திருமதி 
த.மகேஸ்வரி அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றி. தமிழ்த்துறை ஒருங்கிணைந்து சிறப்பிதழ்‌ 
இருக்கை நிகழ்ச்சியைப்‌ நெறிப்படுத்தி, சிறப்பிதழ்‌ இருக்கை நிகழ்ச்சி களத்தில்‌ நின்று எனக்கு 
நல்ல நம்பிக்கையைக்‌ கொடுத்து, பணியாற்றிய எம்‌ துறைத்தலைவர்‌ முனைவர்‌ பி.ஸ்ரீதேவி 
அவர்களுக்கும்‌ நன்றியைத்‌ தெரிவித்துக்‌ கொள்கின்றேன்‌. துறைகூடி நடத்திய சிறப்பிதழ்‌ 
இருக்கை நிகழ்ச்சி தேரின்‌ கயிற்றை இழுக்க, கை கொடுத்த துறையின்‌ ஒவ்வொரு 
பேராசிரியர்களுக்கும்‌ தனித்தனியே நன்றிகூறக்‌ கடமைப்பட்டுள்ளேன்‌. 

பக்தி இலக்கியம்‌ எனும்‌ தொன்மையான களத்தில்‌ சிறந்த ஆய்வுக்கட்டுரைகள்‌ 
பெறப்பட்டு பதிப்பு செய்யப்பட்டுள்ளது. அனைத்து ஆய்வுக்கட்டுரைகளும்‌ சீரிய முறையில்‌ 
மதிப்புரை செய்யப்பட்டு கட்டுரையாளர்களுக்கு பரிந்துரை வழங்கப்பட்டது. பக்தி இலக்கியப்‌ 
பொருண்மையில்‌ தேர்ந்தெடுக்கப்பட்டு பதிப்பிக்கப்‌ பெற்ற தரமான இக்கட்டுரைகள்‌ பக்தி 
இலக்கியத்தின்‌ சாரத்தை பக்தி இலக்கிய உலகிற்கு எடுத்துச்‌ செல்லும்‌ என்பதில்‌ துளியும்‌ 
ஐயமில்லை. ஆய்வுக்கட்டுரைகளை உரிய நேரத்தில்‌ உரிய நெரிமுறையில்‌ அனுப்பி வைத்த 
பேராசிரியர்கள்‌, இலக்கிய ஆய்வாளர்கள்‌, ஆர்வலர்கள்‌ அனைவருக்கும்‌ நன்றி மற்றும்‌ 
மகிழ்ச்சியைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 

வாழ்க வளமுடன்‌ ! 


முனைவர்‌ கி. நாகேந்திரன்‌ 


முதன்மைப்‌ பதிப்பாசிரியர்‌ 


பதிப்புரை 


திருமதி. த.மகேஸ்வரி, 

இயக்குநர்‌ மற்றும்‌ பதிப்பாசிரியர்‌ - (111115 
தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, 
விருதுநகர்‌ - 626 001. 





தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கியத்திற்காக எமது தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌ (15) தம்‌ இலக்கிய மற்றும்‌ ஆராய்ச்சி அரும்பணியைச்‌ செம்மையாக 
செய்து வருகின்றது. தமிழ்மொழியின்‌ வளர்ச்சியினை எண்ணி செயல்பட்டு பக்தி இலக்கியம்‌ 
(BHAKTHI LITERATURE) என்ற பொருண்மையில்‌ சிறப்பிதழ்‌ நடத்தி பல்வேறு தரமான 
ஆய்வுக்கட்டுரைகளைப்‌ பெற்று எமது ஆய்விதழ்‌ வாயிலாக சிறப்பிதழில்‌ பதிப்பித்தமைக்கு 
அகமகிழ்வடைகிறேன்‌. மேலும்‌, சிறப்பிதழ்‌ முதன்மை ஆசிரியர்‌ முனைவர்‌ கி.நாகேந்திரன்‌ 
அவர்களுக்கும்‌ அவரை எம்மோடு இச்சிறப்பிதழ்‌ பணியில்‌ ஈடுபட அனுமதி அளித்த 
ஸ்ரீ.எஸ்‌.இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி, சாத்தூர்‌ நிர்வாகத்தினருக்கும்‌ எமது இதழ்‌ 
சார்பாக நன்றியினை உரித்தாக்குகின்றேன்‌. தமிழ்த்துறைத்‌ தலைவர்‌ மற்றும்‌ தமிழ்த்துறைப்‌ 
பேராசிரியார்கள்‌ அனைவருக்கும்‌ எமது நன்றியினைத்‌ தெரிவித்துக்கொள்கிறேன்‌. 

பக்தி மானுடத்தின்‌ அவசியம்‌. அதனை பறைசாற்றும்‌ விதமாக சித்தர்கள்‌, யோகிகள்‌, 
ஞானிகள்‌ ஆகியோர்‌ தமது ஞானக்காட்சி மற்றும்‌ தெளிவினைப்‌ பாடல்களாகவும்‌ 
பதிகங்களாகவும்‌ வெளிப்படுத்தியுள்ளனர்‌. அத்தகைய பெருந்தன்மை வாய்ந்த ஞானத்‌ 
தெளிவினைத்‌ தமிழ்‌ ஆய்வுலகிற்குக்‌ கொண்டுவர எத்தணித்தே இச்சிறப்பிதழ்‌ நடத்தப்‌ 
பெற்றது. அதற்கேற்றவாறு அறிவுத்‌ தெளிவு கொண்ட ஆய்வுக்கட்டுரைகள்‌ பெறப்பட்டு 





பதிப்பித்ததில்‌ பெருமகிழ்ச்சி அடைகிறேன்‌. ஆய்வுக்கட்டுரைகள்‌ வழங்கி சிறப்பித்த 
தமிழ்ப்பேராசிரியர்கள்‌, ஏனைய அனைத்து துறைப்பேராசிரியர்கள்‌, எழுத்தாளர்கள்‌, தமிழ்‌ 
ஆர்வலர்கள்‌ மற்றும்‌ ஆராய்ச்சி மாணவர்களை மனதாரப்‌ பாராட்டுகிறோம்‌. 

தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ செம்மையாய்‌ செயல்பட்டு 
ஆய்வுக்‌ கட்டுரைகளை இணையத்தில்‌ பதிப்பு செய்து வருகின்றது. எதிர்காலத்தில்‌ தமிழ்‌ 
ஆராய்ச்சிகளை உலக அரங்கத்திற்கு எடுத்துச்‌ செல்ல ஓர்‌ ஆய்வுக்களமாக எமது இதழ்‌ 
முன்மாதிரியாகச்‌ செயல்பட்டு வருகிறது. அதற்கு உறுதுணை அளித்த அனைவருக்கும்‌ நன்றி. 

நன்றி 


திருமதி. த.மகேஸ்வரி 
இதழ்ப்‌ பதிப்பாசிரியர்‌ 


வ.எண்‌ 
S.No 


28 


29 


30 


31 


32 


33 


34 


35 


36 


பொருளடக்கம்‌ 


தலைப்பு / பெயர்‌ 
Title / Author Name 
தமிழகத்தில்‌ காணபத்ய மரபின்‌ பரவலாக்கம்‌ 
Spread of Ganapatya Cult in Tamil Nadu 
முனைவர்‌ மு.சங்கர்‌ / Dr.M.Sankar 

மார்க்சியம்‌ நோக்கில்‌ சங்க புறநூலில்‌ அந்தணர்‌ வேள்விச்‌ 
சடங்குகள்‌ 
Marxist Perspective of Brahmincal Vedic Ceremonies in the 


Sangam External Literature 


த.சந்தியா / முனைவர்‌ வே.மணிகண்டன்‌ 
D.Santhiya / Dr. V. Manikandan 


தேவாரத்தில்‌ சித்தாந்தம்‌ 
Siddantha in “Thevaram” 
முனைவர்‌ து.சவிதா / Dr.D.Savitha 
புறநானூற்றில்‌ பண்டைய தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ சமயச்‌ சூழல்‌ 
Religious Context of the Ancient Tamil Community in 
“Purananooru” 
மு.சரண்யா / முனைவர்‌ பே. மஹேஸ்வரி 
M. Saranya / Dr P.Maheshwari 
ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ அழகியல்‌ 
Stylistic Elements in the Hymns of Andal 


ஜெ.பா.சாம்‌ செல்வகுமார்‌ / ].B.5am Selvakumar 


நீலகேசியில்‌ சமண அளவைக்‌ கோட்பாடு 
Jaina Logical Doctrine in the Epic “Neelakesi” 


மு.சாரதா / முனைவர்‌ குளோரியா வி.தாஸ்‌ 
M. Saratha / Dr. Gloria V.Dhas 


காரைக்‌ காலம்மையாரின்‌ இறையனுபவம்‌ 
Karaikal Ammaiyar’s Experience of God 
முனைவர்‌ நா.ரா. சிபஜா / Dr. N. R. Shibaja 
“துயில்‌” புதினத்தில்‌ பக்தியும்‌ மனித நம்பிக்கையும்‌ 
Piety and Human Trust in the Novel “Thuyil” 


இரா. சுபாஷினி / முனைவர்‌ வே.மணிகண்டன்‌ 
R. Subashini / Dr. V. Manikandan 


பத்துப்பாட்டில்‌ மக்களின்‌ வழிபாட்டு நெறிமுறைகள்‌ 
Worship Ethics in “Pathupaattu” 
முனைவர்‌ பெ.சுமதி / Dr.P.Sumathi 


பக்க எண்‌ 
Page No 


182-189 


190-196 


197-205 


206-210 


211-216 


217-224 


225-231 


232-239 


240-246 


37 


38 


39 


40 


41 


42 


43 


44 


45 


நாலாயிரத்‌ திவ்யப்‌ பிரபந்தம்‌ காட்டும்‌ மலைநாட்டுத்‌ 
திருத்தலங்கள்‌ 
The Mount Holy Temples as shown by Nalayira Dhivya 
Prabhandha 


லோ. சிவக்குமார்‌ / முனைவர்‌ ந.சிவகுரு 


L.Sivakumar / Dr. N.Sivaguru 
இறைமையும்‌ மனிதமும்‌: மதுரகவியார்‌ மற்றும்‌ திருப்பாணர்‌ 
(ஆழ்வார்கள்‌) பாடல்களில்‌ ஓர்‌ ஆய்வு 
Divinity and Humanity: A Comparative Study in Madhurakkavi’s 
and Thiruppaanar’s (Alvars) Paasurams 

முனைவர்‌ சீ செஞ்சுலட்சுமி / Dr. 5 Chenjulakshmi 
தமிழ்‌ இலக்கண நூல்‌ உருவாக்கத்தில்‌ சைவ சமயத்தினரின்‌ 
பங்களிப்பு 
The Saivist Contribution in the Creation of Tamil Grammar 
ம.செந்தில்குமார்‌ / முனைவர்‌ ரா.தேவணன்‌ 
M.Senthilkumar / Dr.R.Devanan 
இறைவட்டத்தில்‌ மாணிக்கவாசகர்‌ 
Manikkavasakar in the Hold of Divine Grace 


முனைவர்‌ மா.ஞானமணி / Dr.M.Gnanamani 


கம்பரின்‌ அனுமன்‌ தூது 
Kambar’s Message of Hanuman 
ஆ.தமிழ்ச்செல்வி / முனைவர்‌ கு.கண்ணன்‌ 
A.Tamilselvi / Dr.K.Kannan 
ஆண்டாள்‌ பாடல்களில்‌ அக இலக்கிய மரபுகள்‌ 
Interior Literary Traditions in the Songs of Andal 
முனைவர்‌ வே.தனுஜா / Dr.V.Dhanuja 
அருளவதார காப்பியத்தில்‌ அறங்கள்‌ 
Ethics in the Epic “Arulavatharam” 


V.திராவிடச்செல்வி / முனைவர்‌ தி.சிவகாமி 
V. Dhiravida Selvi / Dr. T.Sivakami 


எட்டாந்‌ திருமுறை யாப்பியல்‌: வெண்பா யாப்பு 
Prosody of Ettam Thirumurai: Venba Metre 
முதுமுனைவர்‌ ப.திருஞானசம்பந்தம்‌ / Dr.P.Thirugnanasammandam 
மாணிக்கவாசகரின்‌ இறையின்பப்‌ பேறு 
The Divine Bliss of Manikkavasakar 


அ.தீபா / முனைவர்‌ கோ. சுப்புலட்சுமி 
A. Deepa / Dr.K.Subbulakshmi 


247-252 


253-260 


261-266 


267-272 


273-278 


279-285 


286-293 


294-302 


303-308 


46 


47 


48 


49 


50 


51 


52 


53 


54 


சங்க அகநூல்களில்‌ ஆயர்களின்‌ பக்திநிலை 
The Devotion of the Aayars in the Sangam Scriptures 
மு.தீபா / முனைவர்‌ கோ. சாந்தி 
M. Deepa / Dr. G. Shanthi 
மாணிக்கவாசகரின்‌ பரதுரியாதீத நிலை 
Manikkavasakar’s Spiritual Transcendence 
முனைவர்‌ அ.நஸ்ரின்‌ / Dr.A.Nasrin 
ஆழ்வார்கள்‌ உணர்த்தும்‌ பக்தியின்‌ பாடுபொருள்‌ 
The Objective of Devotion as Evinced by the Alvars 
பா.நாகேஸ்வரி / P.Nageswari 
சைவ நோக்கில்‌ ஐந்திலக்கணக்‌ கடவுள்‌ வாழ்த்துக்கள்‌ 
Invocation of Gods in the Penta Grammatical Works in Saiva 
Perspective 
சி.பாரதி / முனைவர்‌ இரா.வசந்தமாலை 
S. Bharathi / Dr.R.Vasanthamalai 
ஆன்மீக வளர்ச்சியில்‌ வாரியாரின்‌ மேடைத்தமிழ்‌ பங்களிப்பு 
Variyar’s Tamil Oratory Contribution to Spiritual Development 
ரா.சே.பாலாஜி / R.5. Balaji 


திருமுருகாற்றுப்‌ படையில்‌ முருகனின்‌ சிறப்புகள்‌ 
Forte of Muruga in “Thirumurukaaruppadi” 
ப. பியூலா / முனைவர்‌ நா.ரா. சிபஜா 
B.Beula / Dr. N. R. Shibaja 
பக்தி இசை வழிபாட்டில்‌ நாதஸ்வரம்‌ 
Nadhaswaram in Musical Bhakthi Worship 
கு. பிரகாஷ்‌ / K. Prakash 
ஆண்டாளும்‌ வைணவ பக்தி நெறியும்‌ 
Andal and Vaishnava Devotion 
முனைவர்‌ பீ. பெரியசாமி / Dr. B. Periyaswamy 
சிலப்பதிகாரச்‌ சமயங்கள்‌ 
Religions in “Silappathikaram” 


அ.மகபுபூ/ முனைவர்‌ ச.முத்துவேல்‌ 
A.Mahabobu / Dr.S.Muthuvel 


309-313 


314-319 


320-325 


326-331 


332-338 


339-345 


346-350 


351-360 


361-367 


தீத்‌ 
202 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


182 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தமிழகத்தில்‌ காணபத்ய மரபின்‌ பரவலாக்கம்‌ 
Spread of Ganapatya Cult in Tamil Nadu 


முனைவர்‌ மு.சங்கர்‌, உதவிப்பேராசிரியர்‌, தமிழியல்‌ துறை, ஸ்ரீ காளிஸ்வரி கல்லூரி (தன்னாட்சி), சிவகாசி 
Dr.M.Sankar, Assistant Professor, Department of Tamil, Sri Kaliswari College (Autonomous), Sivakasi. 
ORCID: https://orcid.org/0000-0003-4981-8615 
DOI: 10.38067/ijtllis.2021.spl.v03i03v2.028 





Abstract 


We see that there are different types of religions in Tamil Nadu. Among them 
Hinduism, Christianity and Islam are the major religions. The basis of all these times is the 
spiritual food that prevails among the people. It is a religious historical fact that the Shiva 
tradition of worshiping Lord Shiva in Tamil Nadu later split into Caktamakavum 
Gdnapatyamakavum and kaumdramakavum. Among these, Ganapathyam became a religious 
sect centered on the worship of Lord Ganapati. This article aims to see the spread and 
growth of this sect in Tamil Nadu. 


Keywords: Ganapathyam, Ganapati, Shiva tradition. 


முன்னுரை 

தமிழகத்தில்‌ பல்வேறு வகையான சமயங்கள்‌ இருப்பதைக்‌ காண்கின்றோம்‌. 
இச்சமயங்கள்‌ அனைத்திற்கும்‌ அடிப்படையாக அமைவன மக்களிடையே மேலோங்கி 
இருக்கும்‌ ஆன்மீக உணர்வுகளே ஆகும்‌. இச்சமயங்கள்‌ பொருள்‌ முதல்‌ வாதத்தை 
அடிப்படையாகக்‌ கொண்டனவாகவும்‌ கருத்து முதல்‌ வாதத்தை அடிப்படையாகக்‌ 
கொண்டனவாகவும்‌ அமைந்துள்ளன. கடவுள்‌ நம்பிக்கையோடு அந்நம்பிக்கை சார்ந்த 
சடங்குகளும்‌ வழிபாட்டு மரபுகளும்‌ பின்பற்றப்படுகின்றன. தமிழகத்தில்‌ சிவபெருமானை 
வழிபட்ட சைவ மரபு பிற்காலத்தில்‌ சாக்தமாகவும்‌ காணபத்யமாகவும்‌ கெளமாரமாகவும்‌ 
பிரிந்தன என்பது சமய வரலாற்று உண்மை. இவற்றுள்‌ காணபத்யம்‌ கணபதி வழிபாட்டை 
மையமாகக்‌ கொண்ட ஒரு சமயப்‌ பிரிவாக மாற்றமடைந்தது. இப்பிரிவு தமிழகத்தில்‌ எத்தகைய 
பரவலாக்கத்தைப்‌ பெற்று வளர்ச்சி அடைந்துள்ளது எனக்‌ காண்பதை நோக்கமாகக்‌ 
கொண்டது இக்கட்டுரை. 
தமிழகத்தில்‌ காணபத்ய மரபு 

தமிழகத்தில்‌ விநாயகர்‌ என்றும்‌ பிள்ளையார்‌ என்றும்‌ ஆனைமுகக்‌ கடவுள்‌ என்றும்‌ 
கூறப்படும்‌ நிலையைக்‌ காண்கின்றோம்‌. புராணக்கதையின்படி கணபதி, சிவபெருமானுக்கும்‌ 
பார்வதிக்கும்‌ பிறந்த மூத்த மகன்‌ (துரை.சீனிச்சாமி, 2017:23) என்று கூறப்படுகின்றது. 
இதனை நாட்டுப்புறப்பாடல்‌ மரபிலும்‌ காணலாம்‌. 


காளையேறு ஏறு... 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


183 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


முந்தி முந்தி வினாயகனே! 

முக்கண்ணனார்‌ தம்‌ மகனே! 

கந்தருக்கு முன்‌ பிறந்த 

காளைக்‌ கணபதியே! (நா.வானமாமலை, 2006:41) 

தொடக்க காலத்தில்‌ கணபதி மனித முயற்சிகளுக்கு ஏற்படும்‌ தடைகளை நீக்கும்‌ 
வல்லமை படைத்தவர்‌ என்ற நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ வழிபடப்பட்டார்‌. மேலும்‌, இந்து 
சமயக்‌ கடவுளருள்‌ முதன்மையானவராகக்‌ கருதப்பட்டு வழிபடப்படுகின்றார்‌. 

புராண மரபில்‌ கணபதியின்‌ பிறப்புப்‌ பற்றிப்‌ பல்வேறு கதைகள்‌ கூறப்படுகின்றன. 
அவற்றுள்‌ ஒன்று, சிவபெருமானும்‌ பார்வதியும்‌ கையால மலையிலுள்ள சித்திரக்கூட 
மண்டபத்தில்‌ உள்ள ஓவியங்களைப்‌ பார்த்துக்‌ கொண்டிருந்தபோது பிரணவ வடிவத்தை ஒரு 
யானையின்‌ ஓவியம்‌ சித்தரித்துக்‌ காட்டியதைப்‌ பார்வதி தேவி பார்த்தாள்‌. சிவபெருமானும்‌ 
அந்த ஓவியத்தைக்‌ கண்டார்‌. அதன்பின்னர்‌ அந்த ஓவியத்தில்‌ இருந்து பேரொளி ஒன்று 
தோன்றி, அது ஒரு குழந்தையாக மாறியது. அக்குழந்தை யானை முகத்தோடும்‌ மூன்று 
கண்களோடும்‌ வெண்ணிற மேனியோடும்‌ நான்கு திருக்கரங்களோடும்‌ திகழ்ந்தது. 
அக்குழந்தை பிறந்த நாளையே நாம்‌ விநாயகர்‌ சதுர்த்தி என்று அழைக்கின்றோம்‌ 
(துரை.சீனிச்சாமி, 2017:23). 

மற்றொரு கதை சிவமகா புராணத்தில்‌ உள்ளது. முற்காலத்தில்‌ யானை முகங்‌ கொண்டு 
கஜாசுரன்‌ என்ற அசுரன்‌ சிவபெருமானைக்‌ குறித்துக்‌ கடுந்தவம்‌ புரிந்தான்‌. அவனது 
தவத்தைக்‌ கண்டு மகிழ்ந்த சிவபெருமான்‌ அவனுக்குக்‌ காட்சியளித்து, வேண்டிய வரம்‌ 
கேட்குமாறு கூறினார்‌. அதற்கு கஜாசுரன்‌, தன்‌ வயிற்றில்‌ சிவபெருமான்‌ லிங்க வடிவில்‌ 
தங்கியிருக்க வேண்டும்‌ என்ற வரத்தைக்‌ கேட்டான்‌. இதை அறிந்த பார்வதி தன்‌ 
அண்ணனிடம்‌ இச்செய்தியைக்‌ கூறித்‌ தன்‌ கணவனை மீட்டுத்தருமாறு உதவி கோரினாள்‌. 
அதன்‌ பிறகு விஷ்ணு முதலான தேவர்கள்‌ தெருக்கூத்துக்‌ கலைஞர்களைப்‌ போல்‌ உருவத்தை 
மாற்றிக்‌ கொண்டு கஜாசுரன்‌ அரண்மனைக்கு வந்து நடனமாடினர்‌. அந்த நடனத்தில்‌ மகிழ்ந்த 
கஜாசுரன்‌, நீங்கள்‌ கேட்கும்‌ பொருளை அளிப்பதாகக்‌ கூறினான்‌. அதற்கு அவர்கள்‌ 
சிவபெருமானை விடுவிக்குமாறு கேட்டனர்‌. கஜாசுரன்‌ தான்‌ கொடுத்த வாக்கின்படி 
சிவபெருமானை விடுவித்தான்‌. அவன்‌ சிவபெருமானை நோக்கி, இந்தப்‌ பிரபஞ்சத்தில்‌ தன்‌ 
நினைவு என்றும்‌ அழியாமல்‌ இருக்கவேண்டும்‌ என்று வேண்டுகின்றான்‌. அதை 
ஏற்றுக்கொண்ட சிவபெருமான்‌ அவனது தலையைக்‌ கொய்து அவனது பிறப்பில்‌ இருந்து 
வீடுபேறு தருகின்றார்‌. இந்த மகிழ்ச்சியில்‌ சிவபெருமான்‌ கயிலாய மலையை நோக்கி 


வருகின்றார்‌. சிவபெருமானை வரவேற்பதற்கான முயற்சிகளைப்‌ பார்வதி செய்து 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


184 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கொண்டிருக்கின்றாள்‌. தான்‌ தயாராக வேண்டும்‌ என்பதற்காக வாயில்‌ காவலர்‌ யாரும்‌ 
இருக்கவில்லை. 

எனவே, பார்வதி தாம்‌ குளிக்கும்‌ முன்பு மஞ்சள்‌ விழுதால்‌ ஒரு சிறுவனைச்‌ செய்து 
அதற்கு உயிர்‌ கொடுத்தார்‌. அச்சிறுவனுக்கு விநாயகர்‌ என்று பெயர்‌ சூட்டினார்‌. மேலும்‌ தான்‌ 
தயாராகி வரும்‌ வரை உள்ளே யாரையும்‌ அனுமதிக்கக்கூடாது என்று விநாயகரிடம்‌ 
அறிவுறுத்தினார்‌. அதற்கு விநாயகரும்‌ அவ்வாறே செய்வதாக வாக்களித்தார்‌. அதன்பிறகு 
கைலாயம்‌ வந்த சிவபெருமானை உள்ளே செல்ல அவன்‌ அனுமதிக்கவில்லை. இதனால்‌ 
கோபமடைந்த சிவபெருமான்‌ தனது திரிசூலத்தால்‌ விநாயகரின்‌ தலையைக்‌ கொய்தார்‌. இதை 
அறிந்த பார்வதி இந்தப்‌ பிரபஞ்சத்தை அழிக்க முற்பட்டாள்‌. அவ்வாறு செய்ய வேண்டாம்‌ 
என்று பிரமதேவன்‌ முதலான தேவர்கள்‌ வேண்டிக்கொண்டனர்‌. அதற்குப்‌ பார்வதி, விநாயகர்‌ 
மீண்டும்‌ உயிர்த்தெழ வேண்டும்‌ என்றும்‌ அனைவரும்‌ அவனை முழு முதற்‌ கடவுளாக ஏற்றுக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்றும்‌ நிபந்தனைகள்‌ விதித்தார்‌. அதை ஏற்றுக்கொண்ட சிவபெருமான்‌ 
வடக்கில்‌ தலை வைத்து இறந்தநிலையில்‌ படுத்திருக்கும்‌ உயிரினத்தின்‌ தலையைக்‌ கொய்து 
எடுத்து வருமாறு சிவகணங்களுக்கு உத்தரவிட்டார்‌. 

அதன்படி சிவகணங்கள்‌ கஜாசுரனின்‌ தலையைக்‌ கொண்டு வந்தனர்‌. அதை 
விநாயகரின்‌ உடலோடு பொருத்தினார்‌ பிரம்மதேவர்‌. அதற்கு உயிரளித்தார்‌ சிவபெருமான்‌. 
அவனுக்கு முழுமுதற்கடவுள்‌ என்ற பட்டமும்‌ கணபதி என்ற பெயரும்‌ வழங்கப்பட்டன 
(காண்க: http://ta.m.wikipedia.org/wiki/ பிள்ளையார்‌). இப்புராணக்கதையை அடிப்படையாகக்‌ 
கொண்டு பிள்ளையார்‌ என்ற திரைப்படமும்‌ தமிழில்‌ எடுக்கப்பட்டுள்ளது. 

இந்தியாவில்‌ மொரயா கோசாமி என்பவரால்‌ இச்சமயப்பிரிவு வளர்ச்சி அடைந்தது. 
இவர்‌ கர்நாடகத்திலுள்ள பிடார்‌ எனும்‌ இடத்தில்‌ பிறந்து பின்னாளில்‌ மராட்டியாவில்‌ உள்ள 
சின்வாத்துக்கு இடம்பெயர்ந்ததாகவும்‌ அங்கே உள்ள விநாயகர்‌ கோயில்‌ ஒன்றில்‌ சமாதி 
அடைந்ததாகவும்‌ கூறப்படுகின்றன. அவர்‌ வாழ்ந்த அப்பகுதிகளில்‌ காணாபத்தியம்‌ சிறப்புடன்‌ 
தழைத்தோங்கியதையும்‌ வரலாறு நமக்குத்‌ தெளிவாக்கின்றது (காண்க: 
https://www.dinamani.com/arasiyal-payilvom/2019/jan/17/மத-அரசியல்‌-48-காணாபத்தியம்‌). 





பண்டைய தமிழ்‌ இலக்கியத்தில்‌ கணபதி பற்றிய குறிப்புகளே இடம்பெறவில்லை. மிகவும்‌ 
பிற்காலத்தில்தான்‌ கணபதி வழிபாடு தமிழகத்தில்‌ காலூன்றியது. அதாவது பல்லவ 
மன்னனுக்கும்‌ சாளுக்கிய மன்னனுக்கும்‌ இடையே நடைபெற்ற போரில்‌ சாளுக்கியர்களின்‌ 
தலைநகரான வாதாபியைத்‌ தீயிட்டு அழித்து, பல்லவ மன்னனின்‌ படைத்தளபதியான 
பரஞ்சோதியால்‌ (சிறுத்தொண்டர்‌) கணபதி உருவச்சிலை கொண்டுவரப்பட்டது. அது முதலே 
தமிழகத்தில்‌ கணபதி வழிபாடு தொடங்கிற்று. அதாவது, கி.பி.ஆறாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகு 


எனலாம்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


185 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தமிழ்‌ நாட்டில்‌ கணபதி பெரும்பாலும்‌ குளக்கரையிலும்‌ அரசமரத்தடியலும்‌ 
முச்சந்தியிலும்‌ அமர்ந்திருப்பதைக்‌ காணலாம்‌. இவருக்குப்‌ பணியாரம்‌, கொழுக்கட்டை, 
மாவுருண்டை போன்ற உணவுகளே படைக்கப்படுகின்றன. எருக்கம்‌ பு மாலையும்‌ அருகம்புல்‌ 
மாலையும்‌ கணபதிக்கு உகந்ததாகக்‌ கூறப்படுகின்றன. பாமர மக்களால்‌ வணங்கப்படும்‌ 
தெய்வமாகக்‌ கணபதி திகழ்கின்றார்‌. எந்தச்‌ செயலைச்‌ செய்தாலும்‌ விநாயகரின்‌ உருவத்தைச்‌ 
சாணத்தாலும்‌ மஞ்சளாலும்‌ பிடித்து வைத்த பிறகே செய்கின்றோம்‌. புதிதாக நோட்டில்‌ 
ஏதேனும்‌ எழுதத்‌ தொடங்கும்போது “உ” என்ற பிள்ளையார்‌ சுழி போட்டே 
தொடங்குகின்றோம்‌. இப்படியாகக்‌ கணபதி வழிபாடு நம்மிடையே கலந்துள்ளமையைக்‌ 
காணலாம்‌. 

கணங்களின்‌ அதிபதியாகத்‌ திகழும்‌ கணபதிக்குத்‌ தமிழகத்தில்‌ பல்வேறு ஆலயங்கள்‌ 
கட்டப்பெற்றுள்ளன. அவற்றுள்‌ முக்கியத்‌ திருத்தலமாகத்‌ திகழ்வது பிள்ளையார்பட்டி. இது 
திருபத்தூரில்‌ இருந்து 8 கி.மீ. தொலைவில்‌ அமைந்துள்ளது. இக்கோயில்‌ குடவரைக்‌ 
கோயிலாக அமைந்துள்ளது. இக்கோயில்‌ சுமார்‌ 1300 ஆண்டுகளுக்கு முன்‌ தோன்றியதாக 
வரலாற்று ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. இக்கோயிலில்‌ கணபதி கற்பக விநாயகர்‌ என்ற 
பெயரில்‌ காட்சியளிக்கின்றார்‌. அதன்‌ பிறகு சிறப்புடைய மற்றொரு திருத்தலம்‌ திருச்சி 
உச்சிப்பிள்ளையார்‌ கோயில்‌. இக்கோயில்‌ மலையின்‌ உச்சியில்‌ அமைந்துள்ளது. 437 
படிகளைக்‌ கடந்து சென்ற பிறகுதான்‌ இப்பிள்ளையாரை வணங்கமுடியும்‌. திருத்தங்கல்‌ 
காளியம்மன்‌ கோயிலுக்கு அருகே பழிக்கஞ்சிய விநாயகர்‌ கோயில்‌ குறிப்பிடத்தக்கதாக 
உள்ளது. ஏதேனும்‌ தவறு செய்துவிட்டவர்கள்‌, தான்‌ செய்த தவறிற்கு வருந்துவதுடன்‌ இங்கு 
வந்து இந்த விநாயகரை வழிபட்டால்‌ மேற்கொண்டு வீண்‌ பழிகள்‌ வராமல்‌ பாதுகாப்பார்‌ 
என்ற நம்பிக்கை இவ்வுர்‌ மக்களிடம்‌ உள்ளது. 

இவை தவிர, அல்லல்போம்‌ விநாயகர்‌ (திருவண்ணாமலை), ஆழத்துப்‌ பிள்ளையார்‌ 
(விருத்தாச்சலம்‌), கள்ள வாரணப்‌ பிள்ளையார்‌ (திருக்கடவூர்‌), சித்தி விநாயகர்‌ (மதுரை - 
மீனாட்சியம்மன்‌ கோயில்‌), பொல்லாப்பிள்ளையார்‌ (திருநாரையூர்‌) ஆகிய திருத்தலங்கள்‌ புகழ்‌ 
பெற்றவையாகத்‌ தமிழகத்தில்‌ திகழ்கின்றன. சிந்தாதிரிப்பேட்டையில்‌ உள்ள ஆதிகேசவப்‌ 
பெருமாள்‌ கோயிலில்‌ தும்பிக்கை ஆழ்வார்‌ என்ற பெயரில்‌ கணபதியை வைணவ சமயத்தோடு 
தொடர்புபடுத்தி வழிபடப்படுகின்றார்‌. 

மேலும்‌ தமிழகத்தின்‌ பல்வேறு புகழ்பெற்ற திருத்தலங்களில்‌ கோயிலின்‌ ஒரு பகுதியாக 
விநாயகர்‌ சந்நிதிகள்‌ அமைக்கப்பட்டுள்ளன. கங்கை கொண்ட சோழபுரம்‌ சிவாலயத்தில்‌ 
உள்ள விநாயகர்‌ கணக்கு விநாயகர்‌ என்ற திருப்பெயரோடும்‌ திருவாரூர்‌ தியாகராசர்‌ 


கோயிலில்‌ உள்ள நவக்கிரக சந்நிதியில்‌ நெல்லிக்காய்‌ பிள்ளையார்‌ என்ற திருப்பெயரோடும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


186 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சேரன்மாதேவியில்‌ மிளகுப்‌ பிள்ளையார்‌ என்ற திருப்பெயரோடும்‌ விநாயகர்‌ 
அருள்பாலிப்பதைக்‌ காணலாம்‌. 

கணபதியின்‌ திருப்பெயர்களாகத்‌ தமிழ்‌ விக்கிப்பீடியா 32 பெயர்களைத்‌ தருகின்றன. 
அவற்றுள்‌, உச்சிட்ட கணபதி, உத்தண்ட கணபதி, ஊர்த்துவ கணபதி, ஏகதந்த கணபதி, ஏரம்ப 
கணபதி, சங்கடகர கணபதி, சிங்க கணபதி, யோக கணபதி, லட்சுமி கணபதி, விக்ன கணபதி, 
விஜய கணபதி ஆகிய பெயர்களைக்‌ குறிப்பிடலாம்‌ (காண்க: 


http://ta.m. wikipedia.org/wiki/ பிள்ளையார்‌). 





இலக்கியங்களில்‌ காணபத்ய மரபு 

கணபதியின்‌ புகழை நம்பியாண்டார்‌ நம்பி பாடிய திருநாரையுர்‌ விநாயகர்‌ 
திருவிரட்டை மணிமாலையும்‌ ஒளவையார்‌ பாடிய விநாயகர்‌ அகவலும்‌ ஆதிசங்கரர்‌ இயற்றிய 
கணேச பஞ்சரத்னமும்‌ பாரதியார்‌ இயற்றிய விநாயகர்‌ நான்மணி மாலையும்‌ 
பறைசாற்றுகின்றன. இவை தவிர, பல்வேறு தோத்திரப்‌ பாடல்களும்‌ போற்றிப்‌ பாடல்களும்‌ 
கணபதியின்‌ மீது பாடப்பெற்றுள்ளன. 

திருமந்திரம்‌ இயற்றிய திருமூலர்‌ காப்புச்‌ செய்யுளாக விநாயகரையே போற்றுகின்றார்‌. 

ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை 

இந்தின்‌ இளம்பிறை போலும்‌ எயிற்றனை 

நந்தி மகன்தனை ஞானக்‌ கொழுந்தினை 

புந்தியில்‌ வைத்தடி போற்றுகின்‌ றேனே (திருமந்திரம்‌ - காப்புச்‌ செய்யுள்‌) 
இதில்‌ விநாயகரின்‌ தன்மைகள்‌ விதந்து கூறப்பட்டுள்ளன. 

கணபதியின்‌ ஐந்து கரங்கள்‌ - உலகம்‌ முழுவதும்‌ நிறைந்திருத்தலையும்‌ அவரது ஆனை 
முகம்‌ - மனதாலும்‌ கையாலும்‌ நிறைவேற்றும்‌ சக்திகள்‌ ஒருமித்திருத்தலையும்‌ குறிக்கின்றன. 

தமிழகத்தில்‌ பொல்லாப்பிள்ளையார்‌ நம்பியாண்டார்‌ நம்பிக்கு அருள்‌ புரிந்த 
வரலாற்றையும்‌ நம்பியாண்டார்‌ நம்பியின்‌ மூலம்‌ திருமுறைகள்‌ தொகுக்கப்பட்ட நிகழ்வையும்‌ 
சைவ சமய வரலாற்றில்‌ காணலாம்‌. இவர்‌ தாம்‌ பெற்ற புலமையின்‌ காரணமாக முதன்முதலில்‌ 
பாடிய பாடல்‌ வருமாறு. 

என்னை நினைந்தடிமை கொண்டேன்‌ இடர்கொடுத்துத்‌ 

தன்னை நினையத்‌ தருகின்றான்‌ - புன்னை 

விரசு மகிழ்‌ சோலை வியனாரை யுர்முக்கண்‌ 

அரசு மகிழ்‌ அத்தி முகத்தான்‌ (வி.தி.மணி.மாலை.1) 
இவர்‌ காலம்‌ கி.பி.ஒன்பதாம்‌ நூற்றாண்டின்‌ இறுதியும்‌ பத்தாம்‌ நூற்றாண்டின்‌ தொடக்கமும்‌ 
ஆகும்‌ (க.வெள்ளைவாரணன்‌, ||: 2011:695). 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


187 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கி.பி.12 ஆம்‌ நூற்றாணடில்‌ வாழ்ந்த நல்வழி பாடிய ஒளவையார்‌, அந்நூலின்‌ கடவுள்‌ 
வாழ்த்தில்‌ விநாயகரைப்‌ போற்றுகின்றார்‌. 

பாலும்‌ தெளிதேனும்‌ பாகும்‌ பருப்பும்‌இவை 

நாலும்‌ கலந்துனக்கு நான்தருவேன்‌ - கோலம்செய்‌ 

துங்கக்‌ கரிமுகத்துத்‌ தூமணியே! நீ எனக்குச்‌ 

சங்கத்தமிழ்‌ மூன்றும்‌ தா (நல்வழி - கடவுள்‌ வணக்கம்‌) 
இதில்‌ விநாயகர்‌ யானை முகத்துடன்‌ விளங்குவதாகவும்‌ தூய்மையான மணி போன்ற 
ஒளியுடன்‌ காட்சி அளிப்பதாகவும்‌ பாடியுள்ளார்‌. ஒளவையாரின்‌ விநாயகர்‌ அகவல்‌ தோன்றிய 
வரலாறு சுவாரஸ்மானது. சேரமான்‌ பெருமாள்‌ நாயனாரும்‌ சுந்தர மூர்த்தி நாயனாரும்‌ உலகப்‌ 
பற்றை நீக்கிக்‌ கயிலாயத்தை நோக்கிச்‌ சென்று கொண்டிருக்கையில்‌, ஓரிடத்தில்‌ ஒளவையார்‌ 
விநாயகர்‌ பூசையில்‌ ஈடுபட்டடிருப்பதைப்‌ பார்த்தனர்‌. அப்போது அவர்கள்‌, “நீயும்‌ வா பாட்டி 
கையலாயத்திற்கு” என்று அழைத்தனர்‌. 

அதற்கு ஒளவையார்‌ விநாயகர்‌ பூசையை முடித்துவிட்டு வருவதாகக்‌ கூறினார்‌. 
ஆனால்‌, ஒளவையின்‌ மனதில்‌ சுந்தருக்கு முன்னமே சென்று அவருக்கு வரவேற்பு செய்தல்‌ 
வேண்டும்‌ என்று நினைத்தார்‌. எனவே, தமது பூசையின்‌ வேகத்தைக்‌ கூட்டினார்‌. அப்போது 
அங்குத்‌ தோன்றிய விநாயகர்‌ “ஒளவையே விரைவாக நீ பூசை செய்ய என்ன காரணம்‌?” என்று 
வினவினார்‌. அதற்கு ஒளவை கயிலை செல்லும்‌ ஆர்வத்தை உரைத்தாள்‌. அதைக்‌ கேட்ட 
விநாயகர்‌, “ஒளவையே பதட்டம்‌ கொள்ளாமல்‌ நிதானமாகப்‌ பூசை செய்‌. யாம்‌ உம்மைச்‌ 
சுந்தருக்கு முன்‌ கயிலையில்‌ சேர்ப்போம்‌” எனத்‌ திருவாய்‌ மலர்ந்தருளினார்‌. இத்தருணத்தில்‌ 
ஒளவையார்‌ பாடியதே விநாயகர்‌ அகவல்‌ எனும்‌ நூல்‌. இது 72 அடிகளைக்‌ கொண்டது. இதில்‌ 
விநாயகப்‌ பெருமானின்‌ தோற்றம்‌ வருணிக்கப்பட்டுள்ளது. 
இந்நூலின்‌ இறுதியில்‌ , 

தத்துவ நிலையைத்‌ தந்தெனை யாண்ட 

வித்தக விநாயக விரைகழல்‌ சரணே! (வி.அ௧.71,72) 
என்றவாறு அமைந்துள்ளது. இதில்‌ தன்னை ஆட்கொண்டவன்‌ விநாயகனே என்று 
குறிப்பிடுகின்றார்‌ ஒளவையார்‌. இவர்‌ காலம்‌ கி.பி.14 ஆம்‌ நூற்றாண்டாகும்‌. கி.பி.17 ஆம்‌ 
நூற்றாண்டில்‌ வாழ்ந்த குமரகுருபரர்‌ மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழை விநாயகர்‌ 
வணக்கத்தோடுதான்‌ தொடங்குகின்றார்‌. மேலும்‌ காப்புப்‌ பருவத்தில்‌ சித்தி விநாயகப்‌ 
பெருமானை மீனாட்சி அம்மையைக்‌ காத்தருள வேண்டும்‌ எனப்‌ பாடுகின்றார்‌. 

கைத்தலமோடு இருகரடக்‌ கரைத்திரை 

கக்கு கடாமுடைக்‌ கடலில்‌ குளித்துஎமர்‌ 


சித்த மதாமொரு தறியில்‌ துவக்குறு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


188 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சித்தி விநாயகன்‌ இசையைப்‌ பழிச்சுதும்‌ (மீனா.பிள்‌.3) 
நான்மாடக்கூடல்‌ எனும்‌ மதுரையில்‌ கோயில்‌ கொண்டுள்ள மூன்று மார்புகளுடன்‌ பிறந்த 
மீனாட்சியைக்‌ காத்தருளவே எனப்‌ பாடுகின்றார்‌. இருபதாம்‌ நூற்றாண்டில்‌ இணையற்ற 
கவிஞராகத்‌ திகழ்ந்த மகாகவி பாரதியார்‌ விநாயகர்‌ மீது நான்மணி மாலையைப்‌ பாடியுள்ளார்‌. 
இது வெண்பா, கலித்துறை, விருத்தம்‌, அகவல்‌ என்னும்‌ நால்‌ வகைப்‌ பாக்களில்‌ அமைந்தது. 
இதன்‌ மையப்பொருளாகக்‌ கிருதயுகத்தைக்‌ காண வேண்டிய அவாவே மேலோங்கி 
இருப்பதைக்‌ காணமுடிகின்றது. ஆனால்‌ விநாயகரைப்‌ பலவிடங்களில்‌ போற்றியுள்ளார்‌ 
பாரதியார்‌. இவற்றுள்‌ சில வரிகள்‌: 

கற்பக விநாயகக்‌ கடவுளே போற்றி! 

சிற்பர மோனத்‌ தேவன்‌ வாழ்க! 

வாரண முகத்தான்‌ மலர்த்தாள்‌ வெல்க! (பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.98) 

விதியே வாழி! விநாயகா வாழி! 

பதியே வாழி! பரமா வாழி! (பாரதியார்‌ கவிதைகள்‌, ப.113) 
தொகுப்புரை 

சைவ மரபில்‌ இருந்த கணபதி வழிபாடு தனித்ததொரு வழிபாட்டு மரபாகப்‌ பிரிந்து 
தனக்கென்று தனித்த அடையாளத்தை நிலைநாட்டிக்கொண்டது. தமிழகத்தில்‌ கணபதி 
வழிபாடு கி.பி.ஆறாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகே தொடங்கிற்று. புகழ்பெற்ற கோயில்களில்‌ ஒரு 
பகுதியாக இருந்த கணபதி வழிபாடு, பிற்காலத்தே தனிக்கோயில்களாகக்‌ கட்டப்பட்டு 
மூலமூர்த்தியாக  மாற்றமடைகின்றார்‌. கணபதி வழிபாட்டில்‌ ஆறுபடை வீடுகள்‌ 
குறிப்பிடத்தக்கனவாக அமைந்துள்ளன. தமிழ்‌ இலக்கிய மரபில்‌ கணபதியை வணங்கி நூல்‌ 
எழுதும்‌ மரபைக்‌ காண்கின்றோம்‌. பிள்ளைத்தமிழில்‌ காப்புப்‌ பருவத்தில்‌ ஒரு பாடல்‌ 
கணபதியைப்‌ பற்றியதாக அமைந்துள்ளது. இவ்வாறாகக்‌ காணபத்ய மரபு தமிழிலக்கியத்தில்‌ 
கடவுள்‌ வணக்கத்தில்‌ தொடங்கி, படிப்படியாகக்‌ கணபதி மீது தனித்ததொரு இலக்கியம்‌ 
இயற்றுமளவிற்கு உயர்ந்துள்ளது. 


பார்வை நூல்கள்‌ 

[1] சீனிச்சாமி, துரை., இந்தியச்‌ சமயங்களும்‌ தத்துவங்களும்‌ அறிமுகம்‌, நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, 2017 (முதற்பதிப்பு). 

[2] சுந்தரமூர்த்தி, இ. (ப.ஆ), பாரதியார்‌ கவிதைகள்‌, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 
சென்னை, 2007 (எட்டாம்‌ பதிப்பு). 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


189 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[3] மணிவாசகன்‌, திருமந்திரம்‌ மூலமும்‌ எளிய உரையும்‌, ராமையா பதிப்பகம்‌, சென்னை, 2010 

[4] மாணிக்கவாசகன்‌, ஞா. (உ.ஆ), மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ்‌, உமா பதிப்பகம்‌, 
சென்னை, 2008 (முதற்‌ பதிப்பு). 

[5] வானமாமலை, நா., தமிழர்‌ நாட்டுப்‌ பாடல்கள்‌, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 
சென்னை, [6] வெள்ளைவாரணன்‌, ௧., பன்னிரு திருமுறை வரலாறு, ராமையா 
பதிப்பகம்‌, சென்னை, 2011 


[7] https://ta.m.wikipedia.org/wiki/பிள்ளையார்‌. 





[8] https://www.dinamani.com/arasiyal-payilvom/2019/jan/17/மத-அரசியல்‌-48-காணாபத்தியம்‌ 





[9]https://shaivam.org/thirumurai/eleventh-thirumurai/372/eleventh-thirumurai- 





nambiyantarnambi-thirunaraiyur-vinayagar-thiruirattai-manimalai 





[10] http://www.tamilsurangam. in/literatures/avvaiyar/nalvazhi.html 





[11] https://ta.wikisource.org/wiki/விநாயகர்‌ அகவல்‌ 





தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சங்கர்‌. “தமிழகத்தில்‌ காணபத்ய மரபின்‌ பரவலாக்கம்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.182-189. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.028 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Sankar. “Spread of Ganapatya Cult in Tamil Nadu.” /nternational Journal of Tamil Language and Literary 
Studies, Vol. 3: Special Issue - 3) Vol. 2, January 2021,  pp.182-189. DOL: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.028 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


Fz 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


190 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மார்க்சியம்‌ நோக்கில்‌ சங்க புறநூலில்‌ அந்தணர்‌ வேள்விச்‌ சடங்குகள்‌ 
Marxist Perspective of Brahmincal Vedic Ceremonies in the Sangam External Literature 
த.சந்தியா, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழாய்வுத்துறை, தெய்வானை அம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி, விழுப்புரம்‌. 
D.Santhiya, Department of Tamil, Theivanai Ammal Women's College, Villupuram. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-9908-4202 
முனைவர்‌ வே.மணிகண்டன்‌, உதவிப்பேராசிரியர்‌, தமிழாய்வுத்துறை, தெய்வானை அம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி, விழுப்புரம்‌. 


Dr. V. Manikandan, Assistant Professor, Department of Tamil, Theivanai Ammal Women's College, Villupuram. 


ORCIiD: https://orcid.org/0000-0003-1845-410X 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.029 


Abstract 


In Sangam Literature, there are many evidences on the Brahminical ceremonies and 
customs. They represent the influence of the society under the land lords under the 
ceremonies enunciated by the preaching community. They are seen as songs in many Sangam 
works. Those songs portray about the landlord society during the Sangam period. This article 
focuses on the profession, the influence gained through ritual life, and the exclusion of 
women in Marxian perspective. 


Keywords: Marxist Perspective, Brahmincal Vedic Ceremonies, Sangam External Literature 


முன்னுரை 

சங்க காலத்தில்‌ நிலவுடைமை சமுதாயத்தில்‌ அந்தணரின்‌ பக்திநெறிப்‌ பற்றி 
புறநானூறு மற்றும்‌ பதிற்றுப்பத்தில்‌ பாடல்களில்‌ எடுத்துரைகின்றது. அந்தணர்‌ தொழில்‌, 
செல்வாக்கு வேள்வி சடங்கு முறையால்‌ பெற்ற செல்வாக்கு, பெண்களை ஒதுக்குதல்‌ போன்ற 
பொருண்மையில்‌ இக்கட்டுரை அமைகின்றது.மனிதர்களின்‌ பழக்க வழக்கங்கள்‌, 
நம்பிக்கைகள்‌, உணவு முறைகள்‌, சடங்கு முறைகள்‌, சமயங்கள்‌ போன்றவற்றை 
இலக்கியங்களில்‌ அறிந்துகொள்ள முடிகிறது. ஆதிகா மனிதன்‌ மலை, காடுகளில்‌ வாழ்ந்து 
அங்குள்ள விலங்குகளை வேட்டையாடி காய்கனிகளை உண்டுள்ளான்‌. இடி, மின்னல்‌, புயல்‌, 
காற்று, நிலநடுக்கம்‌ போன்ற இயற்கை சீற்றங்களுக்கு பயந்து தெய்வமாக வணங்கினர்‌. 
விலங்குகளிடம்‌ இருந்து தற்காத்துக்கொள்ள இனக்குழுக்களாக ஒற்றுமையாக வாழ்ந்தனர்‌. 
ஆரியப்‌ பண்பாட்டிற்கும்‌ இனக்குழு மக்களின்‌ பண்பாட்டிற்கும்‌ வேறுபாடு இருந்தது. ஆரியப்‌ 
பண்பாட்டிற்கு எதிராக இருந்த மக்களை அடிமைப்படுத்தி உள்ளனர்‌. அதனை, மார்க்சியம்‌ 
நோக்கில்‌ நிலவுடைமை சமுதாயத்தில்‌ அந்தணர்‌ பெற்ற செல்வாக்கைப்‌ பற்றி புறநானூறு 
மற்றும்‌ பதிற்றுப்பத்துப்‌ பாடல்களின்‌ வாயிலாக இக்கட்டுரை ஆராய்கிறது. 





மார்க்சியம்‌ 


மார்க்சியம்‌ உழைக்கும்‌ மக்களின்‌ உழைப்பை சுரண்டும்‌ ஆதிக்க வர்க்கத்திற்கு எதிராக 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


191 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


எழுந்த கோட்பாடு மார்க்சியம்‌ ஆகும்‌. மார்க்சியம்‌ உழைக்கும்‌ ஏழை மக்களின்‌ இன்ப, 
துன்பங்களை கண்டு ஆதரவு அளித்து அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது. 
மார்க்சும்‌, ஏங்கெல்கும்‌ தங்கள்‌ காலம்வரை வளர்ச்சியடைந்திருந்த மனித வரலாறு 
பற்றிய செய்திகளை எடுத்துக்கொண்டு, அவற்றைப்‌ பகுப்பாய்வு செய்து இதுவரை 
அறியப்படாத மனித சமுதாய வளர்ச்சி அடிப்படைகளைக்‌ கண்டறிந்தனர்‌. இவர்களின்‌ 
கண்டுபிடிப்புகளும்‌, விளக்க உரைகளும்‌ மார்க்சியம்‌, என்று அழைக்கப்படுகின்றன. 
செர்மானியத்‌ தத்துவ அறிவு பிரெஞ்சு சோசலிசக்‌ கருத்துகள்‌, ஆங்கிலேய அரசியல்‌ 
பொருளாதாரம்‌ ஆகியவற்றின்‌ அடிப்படையில்‌ மார்க்சியம்‌ உருவானது. (சு.துரை, 
தமிழ்‌ இலக்கிய ஆய்வில்‌ மார்‌;க்சிய நோக்கு, ப.2) 
என்பதில்‌ சு.துரை அவர்கள்‌ மனித வரலாற்று வளர்ச்சியில்‌ மார்க்சியம்‌ தோற்றம்‌ பெற்றது 
என்று குறிப்பிடுகிறார்‌. மேலும்‌ மார்க்சியம்‌ முதலாளி - தொழிலாளி, ஆண்‌ - பெண்‌, 
ஆண்டான்‌ - அடிமை என்ற வர்க்க வேறுபாடு குறிப்பிடுகிறது. இதனை, 
வர்க்கம்‌ என்பது புராதனக்கூட்டு வாழ்க்கை சமுதாயம்‌ தவிர ஒவ்வொரு சமுதாயம்‌ 
வர்க்கங்களாகப்‌ பிரிக்கப்படுகிறது. அடிமையுடைமைச்‌ சமுதாயத்தில்‌ அடிமைகளும்‌, 
அடிமைச்‌ சொந்தக்காரர்களும்‌, நிலபிரபுத்துவச்‌ சமுதாயத்தில்‌ நில பிரபுக்களும்‌, 
பண்ணடிமை விவசாயிகளும்‌ முதாளித்துவ சமுதாயத்தில்‌ முதலாளிகளும்‌, 
தொழிலாளர்களும்‌ வர்க்கங்கள்‌ ஆகும்‌. (இரா.பாஸ்கரன்‌, சமூக விஞ்ஞானம்‌ ப.33) 
என்று இரா.பாஸ்கரன்‌ அவர்கள்‌ இனக்குழு மக்களின்‌ வாழ்க்கையில்‌ வர்க்கபேதமற்ற 
ஒற்றுமை இருந்தது என்று விளக்கமளிக்கிறார்‌. இனக்குழு மக்களின்‌ பண்பாட்டில்‌ ஆரிய 
இனத்தின்‌ பண்பாட்டு கலப்பினால்‌ வர்க்கப்‌ பிரிவினை காணமுடிகிறது. பக்திநெறி கொண்ட 
ஆரியர்கள்‌ அரசர்களை தன்வசப்படுத்தி ஆரியப்‌ பண்பாட்டிற்கு எதிராக இருந்த மக்களை 
அடிமைப்படுத்தினர்‌. 
அந்தணர்‌ 
அந்தணரை ஆரியர்‌, ஐயர்‌, ஐயங்கார்‌, அந்தணாளன்‌, பார்ப்பனன்‌, பிராமணன்‌ 
போன்ற பெயர்களில்‌ அழைக்கப்படுகிறது. நால்வர்ண அடிப்படையில்‌ அரசருக்கு 
அடுத்தபடியாக அந்தணர்‌ இருந்தனர்‌. தொல்காப்பியத்தில்‌ உயர்ந்தோர்‌ பற்றிய நான்கு 
வகுப்பினை சார்ந்தவர்கள்‌ என்பதனை, 
மேலோர்‌ மூவர்க்கும்‌ புணர்ந்த கரணம்‌ 
கீழோர்க்கு ஆகிய காலமும்‌ உண்டே (தொல்‌-பொருள்‌, நூ.எ.3) 
என்று தொல்காப்பியர்‌ மேலோர்‌ முறைமையில்‌ அரசர்‌, அந்தணர்‌, வணிகர்‌ என்னும்‌ 
மூவரும்‌, கீழோர்‌ என்று வேளாளர்‌ எனவும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. வருணப்‌ பிரிவில்‌ நான்கு 


வகுப்புநர்‌ தொழிலின்‌ அடிப்படையில்‌ பிரித்து தொல்காப்பியத்தில்‌ அறிய முடிகின்றது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


192 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இதனை, பதிற்றுப்பத்தில்‌ உயர்‌ நிலை உலகத்து ஐயர்‌” (பதிற்‌.11) என்னும்‌ பாடலில்‌ 
அந்தணரின்‌ உயர்ந்த நிலை செல்வாக்கை உணர்த்துகிறது. சமுதாய நிலையிலும்‌ வருண 
அடிப்படையிலும்‌ மக்கள்‌ செய்கின்ற தொழில்‌ பொருத்து பல ஏற்றத்தாழ்வுகள்‌ இருந்துள்ளன. 
இதனை, 

அறுதொழில்‌ அந்தணர்‌ அறம்புரிந்து எடுத்த 

தீயொடு விளங்கும்‌ நாடன்‌ (புறம்‌.397) 
என்னும்‌ புறநானூற்றுப்‌ பாடலின்‌ வாயிலாக அறுதொழில்‌ உடையவர்‌ அந்தணர்‌ என்று 
குறிப்பிடுவதில்‌ அந்தணரின்‌ தொழில்‌ அறியப்படுகிறது. அறுவகைத்‌ தொழிலைப்‌ பற்றி, 

ஓதல்‌ வேட்டல்‌ அவைபிறர்ச்‌ செய்தல்‌ 





ஈதல்‌ ஏற்றல்‌ என்று ஆறுபுரிந்து ஒழுகும்‌ 
அறம்‌ புரி அந்தணர்‌ (பதிற்‌24) 
என்னும்‌ பதிற்றுப்பத்துப்‌ பாடலின்‌ வாயிலாக வேள்வி செய்தல்‌, வேள்வி செய்யத்‌ தூண்டுதல்‌, 
கொடுத்தல்‌, ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ என்னும்‌ ஆறுவகையான தொழிலினை செய்பவர்‌ 
அந்தணர்கள்‌ என்று அறிய முடிகின்றது. பக்திநெறியால்‌ அரசு அதிகாரத்தில்‌ உள்ள 
அரசர்களை தன்வசப்படுத்தினர்‌. அந்தணர்‌ என்பவர்‌ வேதம்‌ ஓதுபவர்‌, வேள்வி செய்பவர்‌, 
நன்னெறி கூறுபவர்‌ என்று தொழிலின்‌ அடிப்படையில்‌ பெருமைப்படுத்திக்‌ கொண்டனர்‌. 
இதனை, 
பிரபஞ்சத்தை வழி ஆளும்‌ கடவுளரின்‌ ஆற்றலைப்‌ பெறுதல்‌ என்பதே மன்னனின்‌ 
விருப்பமாக இருந்தது. ஆரியர்களின்‌ வழி இந்த ஆற்றலைப்‌ பெற முன்வந்த பின்பு 
அரசு சார்பில்‌ வேள்யும்‌, யாகமும்‌ தலைதூக்க ஆரம்பித்தன. நாளடைவில்‌ மன்னர்கள்‌ 
வேள்வியையும்‌, யாகத்தையும்‌ செய்து இறை ஆற்றலைத்‌ தன்‌ வயப்படுத்த எண்ணினர்‌. 
இந்த ஆற்றலைப்‌ புதுப்பிக்கும்‌ செயலானது தொடர்ந்து நடைபெற்று வந்த 
காரணத்தினால்‌, வேதகாலம்‌ தொட்டு முடியாட்சி வரை வேள்வி மையமிட்ட 
சடங்கியல்‌ சார்நத்தாக உருவான காரணத்தினால்‌ முடியாட்சி என்பதே யாகம்‌, வேள்வி 
சார்ந்து நடத்தப்பட்டது எனறாகிவிட்டது. அடுத்தடுத்த காலக்கட்டத்தில்‌ சிறிதுசிறிதாக 
இத்தன்மை வலுவடைந்தது. நாட்டின்‌ சர்வ அதிகாரத்தையும்‌ கொண்ட மன்னன்‌ 
எல்லோரையும்விட உயர்ந்து நிற்பினும்‌, அந்த அதிகாரத்தளம்‌ தொடர்ந்து காக்கப்பட 
உயர்த்தபட பிராமணர்களின்‌ யாகவேள்விச்‌ சடங்கியல்‌ தளத்தை அது சார்ந்து 
உள்ளதால்‌ அதிகாரம்‌ குறைந்து, அந்தணர்கள்‌ தகுதியால்‌ சமூகத்தில்‌ முதலிடம்‌ 
பெற்றனர்‌. அதிகாரம்‌ எனும்‌ தளம்‌ தகுதி எனும்‌ தளத்திற்குள்‌ இருப்பதால்‌ அந்தணர்கள்‌ 
மன்னர்களுக்கு மேல்‌ உயர்ந்து விட்டனர்‌. (மு.காமாட்சி, சங்ககாலம்‌ தொல்பொருள்‌ 


ஆய்வுகள்‌ ப.215) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


193 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்று மு.காமாட்சி அவர்கள்‌ குறிப்பிடுவதில்‌ அறிய முடிகிறது. அந்தணர்‌ என்பவர்‌ கடவுளின்‌ 
தூதுவர்‌ என்று அரசர்களிடமும்‌ மக்களிடமும்‌ முதன்மைப்படுத்திக்‌ கொண்டனர்‌. 
நிலவுடைமை சமுதாயத்தில்‌ அந்தணர்‌ செல்வாக்கு 
ஆதிக்கால இனக்குழு மக்களின்‌ வளர்ச்சியில்‌ நிலவுடைமை சமூகம்‌ தோன்றியது. 
நிலவுடைமை சமூகத்தில்‌ அரசனுக்கு முக்கியத்துவம்‌ அளிக்கப்பட்டது. அரசர்கள்‌ குறிஞ்சி, 
முல்லை, மருதம்‌, நெய்தல்‌, பாலை என்னும்‌ ஐந்திணை மக்களை பாதுகாக்கும்‌ 
பொறுப்பினையும்‌ அதிகாரத்தையும்‌ பெற்றிருந்தனர்‌. நாட்டின்‌ வளத்தை பெருக்கிக்‌ கொள்ள 
அரசர்கள்‌ அந்தணரின்‌ சமநெறியை பின்பற்றினர்‌. இதனை, 
சங்ககாலத்‌ தமிழ்‌ சமுதாயம்‌ இனக்குழுக்கள்‌ அமைப்பிலிருந்து பையப்பைய 
வளர்ச்சியுற்று, நிலப்பிரபுத்துவ சமுதாயமாக மாற தொடங்கி உள்ளதை காட்டுகின்றது. 
உருவாகிக்‌ கொண்டிருந்த நிலப்பிரபுத்துவம்‌, அரசுகளை நிறுவியது. தங்கள்‌ 
ஆதிக்கத்தின்‌ கீழ்‌ பிறஇனக்குழுக்களோடு ஒரு பெரிதும்‌ புகழுடன்‌ விளங்கிய 
சிற்றரசுகளும்‌ கொண்டுவர முயன்றது. அச்சமயங்களில்‌ பெரும்‌ போர்கள்‌ 
நடைபெற்றன. (எல்‌.ஆர்‌ திருநாவுக்கரசு தமிழ்நாட்டு வரலாறு - சங்க காலம்‌ அரசியல்‌. 
பக்‌ 504) 
என்று எல்‌.ஆர்‌ திருநாவுக்கரசு என்ற கூற்றில்‌ அறியமுடிகிறது. ஆட்சி அதிகாரத்தில்‌ 
அரசனுக்கு அடுத்த நிலையில்‌ அந்தணரின்‌ செல்வாக்கு இருந்தது. வேள்வி சடங்கு முறையால்‌ 
எதையும்‌ வெற்றி கொள்ளலாம்‌ என்ற எண்ணத்தை அரசர;களிடம்‌ கொள்கைளாக போதித்து 
உள்ளனர:. 
கேள்வி கேட்டுப்‌ படிவம்‌ ஓடியாது, 
வேள்வி வேட்டனை, உயர்ந்தோர்‌ உவப்பச்‌, 
கொடுமணம்‌ பட்ட வினைமாண்‌ அருங்கலம்‌ (பதிற்‌.74) 
பதிற்றுப்பத்து பாடலின்‌ வாயிலாக வேள்வி சடங்கு முறைகள்‌ அறிந்து அதற்குரிய 
விரதங்களை கடைபிடித்து அந்தணர்‌ செய்வதால்‌ வான்வுலகில்‌ உள்ள தேவர;கள்‌ 
மகிழ்ச்சியடைந்தனர்‌. மேலும்‌, 
தொலையாக்‌ கொள்கைச்‌ சுற்றம்‌ சுற்ற, 
வேள்வியில்‌ கடவுள்‌ அருந்தினை கேள்வி, 
உயர்நிலை சாயல்‌, வணங்கா ஆண்மை (பதி.70) 
அரசன்‌ போரில்‌ வெற்றி அடைய வேண்டுமென்றால்‌ வேள்வி சடங்கு முறை செய்வது 
அவசியம்‌ என்ற கொள்கையை அரசர்களிடம்‌ பரப்பினர்‌. கடவுளிடம்‌ அருளைப்‌ பெறமுடியும்‌ 
என்ற மூட நம்பிக்கையை மக்களிடம்‌ அந்தணர்‌ புகுத்தியுள்ளனர்‌. மேலும்‌, 


வலம்படு முரசின்‌ வாய்வாள்‌ கொற்றத்துப்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


202 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


194 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அந்தணர்‌ அருங்களும்‌ ஏற்ப, நீர்பட்டு (பதிற்‌.64) 
என்னும்‌ பதிற்றுப்பத்துப்‌ பாடலின்‌ வாயிலாக போர்‌ வெற்றிக்காக முரசு, தப்பாத வாள்‌, பொன்‌ 
அணிகள்‌ அணிந்து விளங்கும்‌ மார்பு உடைய மன்னர்‌ உலகில்‌ பலர்‌ உள்ளனர்‌. அவர்களால்‌ 
போரில்‌ ஆகும்‌ பயன்‌ ஒன்றுமில்லை. அறம்‌ கூறும்‌ நாவினை உடைய அந்தணர்‌ செய்த வேத 
மந்திரத்தின்‌ பலனால்‌ வெற்றினை பெற்றனர்‌. என்று குறிப்பிடுவதனை அறிய முடிகின்றது. 
போர்க்‌ கருவிகளைத்‌ தயாரித்த உழைப்பாளிகள்‌ பற்றி கூறாமல்‌ அந்தணரின்‌ சமயநெறி பற்றி 
பெருமைப்படுத்தியுள்ளனர்‌. மேலும்‌, புறநானூற்றுப்‌ பாடலில்‌ 





ஆன்ற கேள்வி, அடங்கிய கொள்கை, 
நான்மறை முதல்வர்‌ சுற்றம்‌ ஆக, 
மன்னர்‌ ஏவல்‌ செய்ய மன்னிய 
வேள்வி முற்றிய வாய்வாள்‌ வேந்தே! (புறம்‌.26) 
ஐம்புலன்களை அடக்கியும்‌ நோன்பையும்‌ நான்கு வேதங்களின்‌ அறிவையும்‌ உடையவர்‌ 
அந்தணர்‌ என்று குறிப்பிடுகிறது. மேலும்‌, இவர்கள்‌ சுற்றமாக, நிலைத்த வேள்வி செய்ததால்‌ 
ஏற்பட்ட வெற்றி என்று உணர்த்துகிறது. ஆனால்‌ போரில்‌ வீரர்களின்‌ உழைப்பினால்‌ 
உண்டான வெற்றியை பொருட்படுத்தாமல்‌ அந்தணர்‌ நடத்திய வேள்வியால்‌ கிடைத்த வெற்றி 
என்று பெருமிதம்‌ கொண்டுள்ளதனை அறிவுறுத்துகின்றது. 
பெண்களை ஒதுக்குதல்‌ 
தெய்வத்தின்‌ பெயரில்‌ அந்தணர்‌ வாழ்ந்துள்ளனர்‌. அந்தணரின்‌ சடங்கு முறையில்‌ 
ஆண்களுக்கும்‌ பெண்களுக்கும்‌ வழிபாட்டு முறையை வேறுபடுத்தினர்‌. பெண்களுக்கு 
உணர்த்தும்‌ சடங்கு முறைகள்‌ அனைத்தும்‌ பெண்ணடிமைத்துவத்தை வெளிப்படுத்துகின்றது. 
கணவனின்‌ நலனுக்காக விரதம்‌ இருத்தல்‌, கற்பு ஒழுக்கம்‌, கைம்மை நோன்பு, தீண்டாமை 
போன்ற சடங்கு முறைகள்‌ செய்துள்ளனர்‌. கைம்மை நோன்பு முறையானது 
பெண்ணடிமையை பலபடுத்தக்கூடிய ஒன்றாகும்‌. இதனை, 
கைம்பெண்டிர்‌ கூந்தல்‌ களையும்‌ மரபு, இந்நூற்றாண்டின்‌ நடுவண்‌ காலம்‌ வரை 
ஆரியரிடையே பெரு வழக்காக இருந்தமை தெளிவு. தமிழிடத்தும்‌ கூந்தல்களையும்‌ 
மரபு பண்டைக்‌ காலத்தில்‌ இருந்துள்ளது. (செல்வராசு சமூகவியல்‌ நோக்கில்‌ தமிழ்‌ 
மரபுகள்‌, ப.53) 
என்று சிலம்பு நா. செல்வராசு கைம்மை நோன்பு என்பது ஒரு பெண்ணின்‌ கணவன்‌ இழந்ததும்‌ 
உப்பில்லாத உணவு முறையும்‌, அணிகலன்‌ அணியாமலும்‌, மொட்டை அடித்தும்‌ போன்ற 
உரிமையினை பறிக்கப்பட்டு தனித்துவ பெண்ணாக அடக்கியுள்ளனர்‌. இதனை, 
கூந்தல்‌ கொய்து குறுந்தொடி நீக்கி 
அல்லி உணவின்‌ மனைவியொடு இனியே 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


195 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


புல்லென்‌ றனையால்‌ வளங்கெழு திருநகர்‌ (புறம்‌.250) 


என்னும்‌ புறநானூற்றுப்‌ பாடலின்‌ வாயிலாக தலைவனை இழந்த தலைவி மணமுள்ள 





கூந்தலை நீக்கியும்‌ அழகு இழந்தும்‌ தன்‌ புதல்வரின்‌ தந்தை இறந்த சுடுகாட்டை அடைந்தாள்‌ 
என்று குறிப்பிட்டுள்ளனர்‌. மேலும்‌, 

பருத்தி பெண்டின்‌ பனுவல்‌ அன்ன 

நெருப்புச்சினம்‌ தணிந்த நிணம்தயங்கு (புறம்‌.125) 

சிறையும்‌ செற்றையும்‌ புடையுநள்‌ எழுந்த 

பருத்திப்‌ பெண்டின்‌ சிறுதீ விளக்கத்து (புறம்‌.326) 
என்னும்‌ புறநானூற்றுப்‌ பாடலின்‌ வாயிலாக பருத்தியிலிருந்து நூல்‌ தயாரிக்கும்‌ தொழிலை 





செய்யும்‌ கைம்மைப்‌ பெண்ணைப்‌ பருத்திப்பெண்டிர்‌ அழைத்துள்ளனர்‌. மேலும்‌, என்னும்‌ 
புறநானூற்றுப்‌ பாடலில்‌, 

பெருவளக்‌ கொழுநன்‌ மாயந்தென, பொழுது மறுத்து 

இன்னா வைகல்‌ உண்ணும்‌ 

அல்லிப்‌ படூஉம்‌ புல்லா யினவே. (புறம்‌.248) 
பெரிய செல்வத்தை உடைய கணவனை இழந்த பெண்‌ அல்லி அரிசி உணவினை ஒரு 
நாளைக்கு ஒரு வேளை உண்டு கைம்மை நோன்பு சடங்கு முறையை ஏற்றுள்ளாள்‌. மேலும்‌, 

வெல்வேல்‌ விடலை இன்மையின்‌ புலம்பிக்‌ 

கொய்ம்மழித்‌ தலையொடு கைம்மையுறக்‌ கலங்கிய 

கழிகல மகடூஉப்‌ போலப்‌ (புறம்‌.261) 
என்னும்‌ புறநானூற்றுப்‌ பாடலின்‌ வாயிலாக தலைவனை இழந்த தலைவிக்கு 
தலைமழிக்கப்பட்டு அணிகலன்களை அகற்றி இருந்தனர்‌. பெண்ணின்‌ அழகு கணவனுக்கு 
மட்டும்‌ சொந்தமானது என்று அப்பெண்ணிற்கு அழகு இழக்கும்‌ வகையில்‌ கூந்தலை 
அகற்றியுள்ளனர்‌. பெண்களின்‌ அழகு பிற ஆடவரை கவரக்கூடாது என்பதற்காக 
இக்கட்டுப்பாட்டை பெண்களுக்கு விதித்துள்ளனர்‌. 
முடிவுரை 

பழந்தமிழர்கள்‌ தம்முடைய பாதுகாப்பிற்காக இயற்கையை வழிபட்டு வாழ்ந்தனர்‌. 
உழைக்கும்‌ ஏழை மக்களின்‌ துன்பங்களை கண்டு அவர்களுக்கு விழிப்புணர்வை 
ஏற்படுத்துவது மார்க்சியம்‌. தொல்காப்பியர்‌ மேலோர்‌ முறைமையில்‌ அரசர்‌, அந்தணர்‌, 
வணிகர்‌ என்னும்‌ மூவரும்‌, கீழோர்‌ என்று வேளாளர்‌ எனவும்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. 
பக்திநெறியால்‌ நிலவுடைமை சமூகத்தில்‌ அரசனுக்கு அடுத்த நிலையில்‌ அந்தணரின்‌ 
செல்வாக்கு இருந்தது என்று அறியப்படுகிறது 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


196 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
துணைநூற்பட்டியல்‌ 


[1] ச.வே.சுப்பரமணியன்‌, சங்க இலக்கியம்‌ எட்டுத்தொகை, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை-108. 

[2] நா.செல்வராசு, சமூகவியல்‌ நோக்கில்‌ தமிழ்‌ மரபுகள்‌, பாரி நிலையம்‌, சென்னை 1989. 

[3] சு. துரை, தமிழ்‌ இலக்கிய ஆய்வில்‌ மார்க்சிய நோக்கு, உலக தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை 2008. 

[4].இரா.பாஸ்கரன்‌, சமூக விஞ்ஞானம்‌, முன்னேற்றப்‌ பதிபகம்‌ 2001. 

[5] இளம்பூரணர்‌ (உ.ஆ), தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌ கற்பியல்‌. 

[6] மு.காமாட்சி, சங்ககாலம்‌ தொல்பொருள்‌ ஆய்வுகள்‌, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) 
லிட்‌,பதிப்பு 2011. 

[7] எல்‌.ஆர்‌ திருநாவுக்கரசு தமிழ்நாட்டு வரலாறு - சங்க காலம்‌ அரசியல்‌ - த.நா.பா.நூ.நி.1983, 
நா.வானமாமலை, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, பதிப்பு 1996. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
சந்தியா & மணிகண்டன்‌. “மார்க்சியம்‌ நோக்கில்‌ சங்க புறநூலில்‌ அந்தணர்‌ வேள்விச்‌ சடங்குகள்‌.” தமீம்‌ 
மொழி மற்றும்‌ இெக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, 
பக்‌.190-196. டிஒஜ: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.029 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Santhiya &Manikandan. “Marxist Perspective of Brahmincal Vedic Ceremonies in the Sangam External 
Literature.” International Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, 
January 2021, pp.190-196. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.029 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபuthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


197 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


தேவாரத்தில்‌ சித்தாந்தம்‌ 


Siddantha in “Thevaram” 


முனைவர்‌ து.சவிதா, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, பூசாகோஅர கிருஷ்ணம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி, கோவை 
Dr.D.Savitha, Assistant Professor of Tamil, PSGR Krishnammal College for Women, Coimbatore. 
ORCID: https://orcid.org/0000-0002-4443-6290 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.030 





Abstract 


Siddantha is the ideal of the Saiva sect. It deciphers the inner meaning of spiritual life 
and the Importance of Spiritual unity with the Omnipotent lord Shiva. The four stalwarts of 
the Saiva sect are Appar, Sundarar, Sambanthar and Mannikavasakar. They are the ones 
who revived the Saiva ideology to rejenuate the Saivic way of life in the Tamil society after 
the dark period in Tamil Nadu. This article scrutinizes the siddanta philosophy as found in 


EE) 


“Thevaram ”. 
Keywords: Siddantha, “Thevaram”, Tamil Spiritual Doctrines 


முன்னுரை 

சிவபெருமானை முழுமுதற்‌ கடவுளாகக்‌ கொண்டு வழிபடும்‌ சமயம்‌ சைவம்‌ எனப்படும்‌. 
சைவத்தின்‌ கொள்கையே சைவ சித்தாந்தம்‌ என வழங்கப்படும்‌. சைவ சித்தாந்த கொள்கைகள்‌ 
அப்பர்‌, சம்பந்தர்‌, சுந்தரர்‌, மணிவாசகர்‌ என்னும்‌ சமய ஆசிரியர்கள்‌ நால்வராலும்‌ 
மெய்கண்டார்‌, அருள்நந்தி சிவம்‌, மறைஞான சம்பந்தர்‌, உமாபதி சிவம்‌ என்னும்‌ சந்தான 
ஆசிரியர்களாலும்‌ மற்றும்‌ பல சான்றோர்களாலும்‌ பரப்பி வளர்க்கப்பட்டது. பதிஞானம்‌ 
பெற்ற மூவர்‌ திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ ஆகியோர்‌. 
திருஞானசம்பந்தர்‌ 

திருஞானசம்பந்தர்‌ இறைவனை கண்டு பதி ஞானம்‌ பெற்றபோது அவருக்கு மூளை 
நிரம்பி இருந்தது என்கிறார்‌ சேக்கிழார்‌.சிரப்புரத்து சிறுவருக்கு மூவாண்டில்‌ உலகுய்ய 
நிகழ்ந்ததனை மொழிகின்றேன்‌' (திருத்தொண்டர்புராணம்‌.தி.ஞா.பு. பா.1952) என்கிறார்‌. 
பிள்ளையார்‌ தம்‌ தந்தையாருடன்‌ சீர்காழி திருக்கோயிலுக்குச்‌ சென்றார்‌ தந்தையார்‌ பிரம்ம 
தீர்த்தத்தில்‌ மூழ்கும்போது சம்பந்தர்‌ தந்தையாரை காணாமல்‌ அழுதால்‌ அப்போது 
திருத்தோணிபுரம்‌ விடைமேல்‌ அம்மையுடன்‌ எழுந்தருளினார்‌ இந்நிகழ்ச்சியை, 

இறைவனின்‌ அருள்‌ நோக்கால்‌ முன்‌ நிலைமைத்‌ திருத்தொண்டு 

முன்னி அவர்க்கருள்புரிவான்‌ எழுந்தருளினார்‌. (திருத்தொண்டர்புராணம்‌.தி.ஞா..பு. 

பா.1962) 


என்பார்‌ சேக்கிழார்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


198 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


பிள்ளையாரின்‌ பழம்பிறப்பு தொண்டும்‌ அதனால்‌ விளைந்த சிவபுண்ணிய மே 
பிள்ளையாருக்குப்‌ பதி காட்சியை அருளியது என்பதனை சேக்கிழார்‌ மிகத்‌ தெளிவாக 
கூறியுள்ளார்‌. இறைவன்‌ இறைவியுடன்‌ வந்து பிள்ளையாருக்கு பாலுணவு ஊட்டுக என்று 
கூற அம்மையும்‌ சிவஞானம்‌ அமுதம்‌ தன்னை பாலுடன்‌ குழைத்து ஊட்டினார்‌.கடை வாயில்‌ 
பால்‌ வழிய நின்றிருந்த பிள்ளையாரைப்‌ பார்த்து யார்‌ அளித்த பாலுணவை நீ உண்டாய்‌ 
என்று கோபமுடன்‌ சிறுகோல்‌ ஒன்றை ஓச்சிக்‌ கேட்ட போது, பதினாயிரம்‌ கைவரப்‌ பெற்ற 
பிள்ளையார்‌ பேச்சிழந்து உச்சிமீது ஒரு விரலால்‌ சுட்டி விடை மீது உமையம்மையுடன்‌ நின்ற 
பெருமானை காட்டி, 

உள்‌ நிறைந்த பொழிந்தெழுந்த 

உயிர்‌ ஞான திருமொழிமால்‌ (திருத்தொண்டர்‌ புராணம்‌. தி.ஞா.பு. பா.1972) 
பாடத்‌ தொடங்கினார்‌ பிள்ளையார்‌. 
ஓங்காரத்து டன்‌ மெய்யெழுத்தை இணைத்து அருந்தமிழால்‌(த்‌*ஓ) தோ என தொடங்கினார்‌ 
இதனை, 

எல்லையில்லா மறைமுதல்‌ மெய்யுடன்‌ 

எடுத்த எழுது மறை மல்லல்‌ நெடுந்‌ தமிழ்‌ (திருத்தொண்டர்‌ புராணம்‌. தி.ஞா.பு. 

பா.1973) 
என்று சேக்கிழார்‌ போற்றுகின்றார்‌ 

இவ்வாறு ஞானசம்பந்தர்‌ பற்றியும்‌ ஞானமும்‌ பெற்ற திறத்தையும்‌ சிறப்பையும்‌ 
திருத்தொண்டர்‌ புராணம்‌ வாயிலாக அறியலாம்‌. 
திருவருள்‌ பெற்ற திருநாவுக்கரசர்‌ 

திருநாவுக்கரசரின்‌ இயற்பெயர்‌ மருள்நீக்கியார்‌. சமண சமயத்தைச்‌ சார்ந்து தருமசேனர்‌ 
என்ற பட்டமும்‌ பெற்றார்‌. புறச்சமயம்‌ சார்ந்ததால்‌ தமக்கையார்‌ திருவதிகை பெருமானிடம்‌ 
முறையிட சூழல்‌ நோய்‌ வந்து துன்புற்றார்‌ நோயின்‌ கொடுமை தாங்காமல்‌ தமக்கையின்‌ 
திருவடிகளில்‌ விழுந்து வணங்கி 

தத்தமது குலம்‌ செய்த நற்றவத்தின்‌ பயன்‌ அனையீர்‌! சூலைக்கு வருத்தி அடைந்தேன்‌ 

இனி மயங்காது உயித்துக்‌ கரையேறும்‌ நெறி உரைத்தருள்வீராக (திருக்கோயிகளும்‌, 

சைவத்திருமுறைகளும்‌ பக்‌.113) 
என்றார்‌. உடனே திலகவதியார்‌ தம்பியை நோக்கி இதுவரை பரசமய குழியில்‌ விழுந்து 
துயருற்றாய்‌ எழுந்திரு - என்று கூறிய அளவில்‌, தம்பியார்‌ எழுந்து தொழுதார்‌. திலகவதியாரும்‌ 
இது இறைவன்‌ அருள்போலும்‌ அவன்‌ தாள்‌ பணிந்து பணி செய்வீர்‌ என்று கூறி திருவதிகை 
வீரட்டத்திருக்கோயில்‌ புகுவதற்கு திருநீரை அஞ்செழுத்து ஓதி கொடுத்தார்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


199 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


திருநீறு திலகவதியார்‌ அளித்ததால்‌ பெருவாழ்வு வந்தது என்று அவரைப்‌ பணிந்து 
வணங்கி திருக்கோயிலினுள்‌ அவருடன்‌ சென்றார்‌. கோயிலைத்‌ தொழுது வலம்‌ வந்து 
வணங்கிய போது உரைத்தமிழ்‌ மாலைகள்‌ சாத்தும்‌ உணர்வு எழ அதை உணர்ந்து நோய்‌ 
நீங்காத நிலையில்‌ இறைவனின்‌ திருவடியை பற்றி பாடும்‌, இறைவனின்‌ திருவருளால்‌ 
தோன்றியது. உடனே, “கூற்றாயினவாறு விலக்ககலீர்‌” (திருநாவுக்கரசர்‌ தேவாரம்‌4-1-1) 
என்று பாடத்‌ தொடங்கினார்‌. இப்பதிகம்‌ பாடும்‌ வரை மருள்நீக்கியாரை விட்டு சூலை நோய்‌ 
துன்பம்‌ நீங்கவில்லை. இப்பதிகம்‌ பாடியதும்‌ சூலை நோய்‌ துன்பம்‌ நீங்கியது. எனவே 
நாவுக்கரசர்‌ இறைவனின்‌ கருணையை நினைந்து இதற்கு என்ன கைமாறு செய்வேன்‌ ? என்று 
உருகுகின்றார்‌. 

அச்சமயம்‌ திருவதிகை இறைவன்‌ அருளால்‌ “பாவுற்று அவர்‌ செந்தமிழின்‌ சொல்வள 
பதிக தொடை பாடிய பான்மையினால்‌ நாவுக்கரசு என்று உலகு ஏழினும்‌ நின்நாமம்‌ நயபுற 
மன்னுக” (திருத்தொண்டர்புராணம்‌,தி,நா,பு பக்‌.1333) என்று இன்னொரு குரல்‌ வாழ்த்து 
கேட்டது. செந்தமிழின்‌ சொல்வளத்தை பாடிய பான்மையினால்‌ நாவுக்கரசு என்று உலகு 
ஏழினும்‌ நின்‌ நாமம்‌ நயப்புறமன்னுக..” என்று இன்னருள்‌ குரல்‌ வாழ்த்து கேட்டது. 
இறைவனது அருவுருவத்‌ திருமேனி காட்சியும்‌ பதிஞானம்‌ பெற்ற பிறகு மருள்நீக்கியார்‌ 
திருநாவுக்கரசர்‌ ஆகிப்‌ பல செந்தமிழ்ப்‌ பாடல்கள்‌ பாட தொடங்கினார்‌. 
திருவருள்‌ காட்சி கண்ட சுந்தரர்‌ 

சுந்தரர்‌ திருமணக்கோலத்தில்‌ இருந்தபோது இறைவன்‌ கிழ வேதியராக வந்து 
தடுத்தாட்‌ கொண்டார்‌. கிழவேதியரை கண்ட போதே வந்தவர்‌ யார்‌ என்று அறியாமலேயே 
உள்ளம்‌ நெகிழ்ந்து நின்றதை சேக்கிழார்‌. “கண்டதோர்வடிவால்‌ உள்ளம்‌ காதல்‌ செய்து உருகா 
நிற்கும்‌” (திருக்கோயிகளும்‌,சைவத்திருமுறைகளும்‌ பக்‌.114) என்று சுட்டுகின்றார்‌. 

குறை மறைக்காதினானைக்‌ கோதில்‌ ஆரூரர்‌ நோக்கிப்‌ பழைய மன்றாடி போலும்‌ 

இவன்‌ என்று பண்பின்‌ மிக்க விழைவுறும்‌ மனமும்‌ பொங்க (திருத்தொண்டர்‌ 

புராணம்‌, தடுத்தாட்க்கொண்ட புராணம்‌ பா.42) 
என்ற வரிகளால்‌ சுந்தரருக்கு இறைவன்‌ மீது அன்பு பொங்குவதை குறிப்பிடுகின்றார்‌. மேலும்‌ 
ஞானம்‌ தோன்ற நின்ற பசுவாகவே இங்கு சுந்தரர்‌ காணப்படுகின்றார்‌. 
திருவெண்ணெய்நல்லூரில்‌ சுந்தரர்‌ இறைவன்‌ திருக்காட்சியை காண்கிறார்‌. இறைவன்‌ தான்‌ 
சுந்தரரை தடுத்தாட்‌ கொண்டதற்கு காரணம்‌ கூறுகின்றார்‌. 

முன்பு நீ நமக்குத்‌ தொண்டன்‌ முன்னிய வேட்கை கூரப்‌ 

பின்பு நம்‌ ஏவ லாலே பிறந்தனை மண்ணின்‌ மீது 

துன்புறு வாழ்க்கை நின்னை தொடர்‌ வற தொடர்ந்து வந்து 


நன்புலமறையோர்‌ முன்னம்‌ நாம்தடுத்தாண்டோம்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


200 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


(திருத்தொண்டர்புராணம்‌, தடுத்தாட்க்கொண்டபுராணம்‌ பா.213) 
என்றார்‌. இம்‌ மொழிகளைக்‌ கேட்ட சுந்தரர்‌ ஈன்ற தாய்‌ பசுவின்‌ குரல்‌ கேட்ட கன்றைப்‌ போல 
மயங்கி நின்றார்‌.சுந்தரரும்‌ பித்தா பிறைசூடி என்று பாடத்தொடங்கினார்‌. இவ்வாறு சுந்தரர்‌ 
இறைவனைக்‌ கண்டு ஞானமாகிய சிவஞானம்‌ அடைந்து அரிய செந்தமிழ்‌ பாடல்களைப்‌ 
பாடத்‌ தொடங்கினார்‌. 
முப்பொருள்‌ 

பதி -பசு -பாசம்‌ என்னும்‌ முப்பொருள்களின்‌ விளக்கமே சைவ சித்தாந்தம்‌ இவற்றுள்‌ 
முதன்மையானது 'பதி' (இறை) 

பலகலை ஆகமவேதம்‌ மாலையிலும்‌ கருத்துப 

பதி பசு பாசந்‌ தெரித்தல்‌ (உமாபதிசிவம்‌, சிவப்பிரகாசம்‌,13-1) 
என்பது சிவப்பிரகாசம்‌. 

பதி பசு பாசம்‌ எனப்பகர்‌ மூன்றிற்‌ 

பதியினைப்‌ போல்‌ பசு பாசம்‌ அனாதி (திருமூலர்‌, திருமந்திரம்‌,114-1.2.) 
என்று திருமூலர்‌“முப்பொருள்‌ பற்றிக்‌ கூறுவார்‌. 

முழுமுதற்‌ பொருளாக விளங்குகின்ற சிவனைப்‌ பற்றியும்‌ எண்ணிலா உயிர்களைப்‌ 
பற்றியும்‌ அவ்வுயிர்கள்‌ பிறந்து இறந்து உழல்வதற்கு அடிப்படையாக இருக்கும்‌ ஆணவம்‌, 
கன்மம்‌, மாயை என்னும்‌ பாசங்களைப்‌ பற்றியும்‌ விரித்துரைத்த 12 திருமுறைகளான தோத்திர 
நூல்களும்‌, 14சாத்திர நூல்களும்‌ ஆகும்‌. 
பதியின்‌ இயல்புகள்‌ 

சைவ சமய நெறியில்‌ கடவுள்‌ 'சிவன்‌' என்ற பெயரால்‌ குறிப்பிட பெற்றாலும்‌ தத்துவ 
முறையில்‌ 'பதி' என்றே குறிப்பிடப்‌ பெறுவது சைவசித்தாந்த வழக்கு. 

'சிவம்‌' என்ற சொல்லுக்கு மங்கலம்‌, நன்மை என்று பொருள்‌. 'பதி' என்பதற்கு 

பொருள்‌. காப்பவன்‌ அதாவது தன்‌ கீழ்‌ உள்ள அனைவரையும்‌ நல்ல வண்ணம்‌ 

காப்பவன்‌ தலைவன்‌ எனக்‌ கூறப்படுவதால்‌ தலைவன்‌ என்ற கருத்தில்‌ 'பதி' என்ற 

சொல்‌ வழங்கப்படுவதாக கொள்ளலாம்‌. (சொ.சிங்காரவேலன்‌ மூவர்தேவாரம்‌ - 

இரண்டு பார்வைகள்‌ ப.க.ய.கூ.,) 

ஆணவம்‌, கன்மம்‌, மாயை ஆகிய மூன்று மலங்களோடு சிறிதும்‌ தொடர்பு இல்லாத 
பதியை 'நின்மலன்‌' என்று சுட்டுவதும்‌ அவனே இறைவன்‌ என்று கொள்வதும்‌ சைவசித்தாந்த 
இ 

கடவுளுக்கு எக்காரணம்‌ கொண்டும்‌ பிறப்பு உண்டு என்று சைவம்‌ கூறாது அதனால்‌ 


சிவம்‌ என்ற பெயர்‌ சைவ சமயத்திற்கு உரிய பெயராகும்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


201 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


“சிவன்‌ எனும்‌ நாமம்‌ தனக்கே உடைய செம்மேனி எம்மான்‌”(திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 4- 
112-9) என்றும்‌,“சிவனாகிதிசைமுகனாய்திருமாலாகி” (திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 6-79-4) 
என்றும்‌, அப்பர்‌ பெருமான்‌ முதல்வனாக விளங்கும்‌ சிவனின்‌ திருவருட்‌ பெருமையை 
கூறுகின்றார்‌. இவ்வாறு சம்பந்தரும்‌ சுந்தரரும்‌ சிவன்‌ என்ற சொல்லையும்‌ 
திருவைந்தெழுத்தையும்‌ திருப்பதிகங்களில்‌ எடுத்து போற்றியுள்ளனர்‌. மூவர்‌ பாடும்‌ நமச்சிவாய 
திருப்பதிகங்களும்‌ சிவபெருமானின்‌ பெருமையை தெளிவாக்குகின்றன. 
பர சிவனே முதல்வன்‌ 

அவன்‌ அவள்‌ அது எனும்‌ அவை மூவினைமையின்‌ 

தோற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உளதாம்‌ 

அந்தம்‌ ஆதி என்மனார்‌ புலவர்‌ (மெய்கண்டார்‌,சிவஞானபோதம்‌,சூ.1) 
என்னும்‌ சிறிய நூற்பாவில்‌ மெய்கண்டார்‌ மிக விரிவான பொருள்களைச்‌ செறித்து வைத்துச்‌ 
சிறப்புற விளக்கியுள்ளார்‌. “இவ்வுலகம்‌ ஒரு தொகுதிப்‌ பொருள்‌ ஒருவன்‌ ஒருத்தி ஒன்று 
என்பனவற்றின்‌ கூட்டமே உலகம்‌. இது நம்‌ அறிவினால்‌ சுத்தி அறியப்படுவது இவ்வுலகம்‌ 
தோன்றுதல்‌ நிற்றல்‌ அழிதல்‌ ஆகிய முத்தொழில்‌ உடையது. அழிவற்றஉலகம்‌ தானே தோன்றி 
நின்று அழியும்‌ எனல்‌ பொருந்தாது. ஆதலின்‌ அதனை தோற்றுவித்து நடத்த ஒரு முதல்வன்‌ 
தேவை. இவ்வுலகம்‌ தோற்றுவிக்கப்‌ படுவதற்கு முன்னர்‌ ஒடுங்கி இருந்தது. முன்பு அவ்வாறு 
ஒடுங்கு மாறு செய்த ஒருவன்‌ தான்‌ மீண்டும்‌ அதனை தோற்றுவிக்க முடியும்‌. எனவே 
ஒடுக்கத்தை செய்யும்‌ அழித்தற்‌ கடவுளே உலகிற்கு முதற்கடவுள்‌. அவனேசிவபெருமான்‌” 
என்பது இச்‌ சூத்திரக்‌ கருத்து. 
அந்தமும்‌ ஆதியும்‌ ஆனவன்‌ 

ஊழிமுதல்வனாக உள்ள ஈசனே உலகங்கள்‌ அனைத்திற்கும்‌ ஆதியாகவும்‌ 
அந்தமாகவும்‌ விளங்குபவன்‌. ஆனால்‌ தனக்கு ஆதியோ, அந்தமோ இல்லாதவன்‌ இப்பதி 
இயல்பு அப்பரால்‌ பலவிடங்களில்‌ உரைக்கப்பட்டுள்ளது அவற்றுள்‌ சில வருமாறு 

ஆதியாய்‌ அந்தம்‌ ஆயினார்‌ (திருஞானசம்பந்தர்‌ - தேவாரம்‌ 2-52-7) 
என்று சம்பந்தரும்‌ 

ஆதியன்‌ ஆதிரையன்‌ அயன்மால்‌ 

அறிதற்கு அரிய சோதியன்‌ (சுந்தரர்‌ - தேவாரம்‌ 7-97-1) 
என்றும்‌ ஆதி, ஆதியான்‌ என்றும்‌ பலவிடங்களில்‌ சுந்தரரும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 

ஆதியும்‌ அந்தமும்‌ ஆயினார்க்கு (திருவாசகம்‌, 9:20:4) 
என்று மணிவாசகரும்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
ஆதிபகவன்‌ என்று வள்ளுவரும்‌, ஆதி முதல்வர்‌ என்று சேக்கிழாரும்‌ இப்பெயர்களை 
ஒப்பிடுகிறார்கள்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


202 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 
அம்மையப்பன்‌ 


பதியானது சொரூப நிலையில்‌ 'சிவம்‌' என்றும்‌, தடத்த நிலையில்‌ சக்தி என்றும்‌ 
இயம்பப்படும்‌. சொரூப நிலையில்‌ சக்தி செயற்படாது அடங்கியிருப்பதால்‌, பதியானது 'சிவம்‌' 
ஒன்றே ஆக இருக்கும்‌. சக்தி செயற்படும்‌ தடத்த நிலையில்‌, சிவம்‌ அதனோடு அச்செயலை 
எல்லாம்‌ உடன்‌ இயைந்து இயற்றி நிற்றலால்‌ 'சிவமும்‌ சக்தியும்‌' அம்மை, அப்பனாய்‌ மாதொரு 
பாகனாய்‌ காட்சி நல்கும்‌. 

நாவரசர்‌ இவ்வுண்மையை அம்மையப்பனாய்‌ காட்சி தரும்‌ திறத்தினை பல்வேறு 
பாக்களில்‌ வியந்து பாடுகின்றார்‌. அவற்றுள்‌ சில வருமாறு, 

பால்‌ ஒத்த மென்மொழியாள்பங்கனை (திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 4-19-1) 

ஓருடம்பு இருவர்‌ ஆகி (திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 4-22-6) 

நங்கையை உடன்‌ வைத்த நாதனார்‌ (திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 5-50-6) 
இவ்வாறு இறைவனை உமைபாகனாக ஏத்துகிறார்‌ நாவுக்கரசர்‌. சம்பந்தர்‌, ஆடக முன்கை 
நங்கை ஒரு பாகமாக அருள்‌ காரணத்தின்‌ வருவான்‌ (திருஞானசம்பந்தர்‌ - தேவாரம்‌ 2-57-3) 
என்றும்‌, மணிவாசகர்‌, மங்கை தன்‌ பங்கொடும்‌ வந்தாண்ட திறம்‌ (திருவாசகம்‌,11:6:2) 
என்றும்‌, சுந்தரர்‌, “மங்கை பங்கானை மாசிலா மணியை”(சுந்தரர்‌ - தேவாரம்‌, 7-68-5) என்றும்‌ 
கூறுகின்றார்கள்‌. 
எண்குணத்தான்‌ 

சைவ சித்தாந்தம்‌ எவ்வித மாற்றமும்‌ அடையாமல்‌ என்றும்‌ ஒரு தன்மைத்தாய்நிற்கும்‌ 
பொருளையே “சத்து' என்று கொள்ளும்‌ அவ்வகையில்‌ பதிப்‌ பொருளாகிய 'இறை' ஒன்றே 
சத்து எனப்படும்‌. தோன்றி அழியும்‌ பொருள்‌ அசத்து எனப்படும்‌ என்று கூறுகின்றது. 
மெய்கண்டார்‌ இதனை, 

அதுவே சத்தாய்‌ உள்ள சிவம்‌ என்பார்‌. சிவம்‌ சத்தாய்‌ உள்ளது. எனவே அது சித்தாய்‌ 
உள்ளது என்பது தெளிவு. இங்ஙனம்‌ சத்தாயும்‌ சித்தாயும்‌ நிற்றலே பதியின்‌ சொரூப 
இலக்கணம்‌ ஆகும்‌. பதி உலகத்தை நோக்கி நிற்கும்‌ நிலையில்‌ காணப்பெறும்‌ இயல்புகள்‌ 
தடத்த இலக்கணம்‌ ஆகும்‌. 

“சத்தும்‌ சித்தும்‌ இவற்றோடு ஆனந்தத்தையும்‌ கூட்டி இறைமை குணங்களை மூன்றாக 
கூறுதல்‌ உபநிடதங்களில்‌ காணும்‌ வழக்கு. அவற்றை எட்டாக விரித்துக்‌ கூறுதல்‌ சிவநெறி 
வழக்காகும்‌” ஆ. ஆனந்தராசன்‌.மூ.கூ.நூல்‌,ப.141) 
என்பார்‌ ஆ. ஆனந்தராசன்‌. 
திருநாவுக்கரசர்‌ இறைவனை எண்குணத்தான்‌ என்ற தொடராலேயே குறிப்பிடுகின்றார்‌. 

எண்குணத்தான்‌ எண்ணாயிரவர்‌ போலும்‌ 


இடைமருது மேவிய ஈசனாரே (திருநாவுக்கரசர்‌ - தேவாரம்‌ 7-68-5) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


203 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


என்றும்‌ கூறுகின்றார்‌. 
அத்துவிதம்‌ 

சைவ சித்தாந்தத்தின்‌ அடிப்படையில்‌ தனக்கு ஒப்பில்லாத உயர்ந்ததும்‌ ஆகிய 
கொள்கை அத்துவிதம்‌ ஆகும்‌. இறைவன்‌ இறைவி ஓடும்‌ உயிர்களோடும்‌ உலகத்தோடு கூடி 
நிற்கும்‌ நிலையே அத்துவித இயைபு எனப்படும்‌. 

அவையே தானேயாய்‌ இரு வினையில்‌ 

போக்கு வரவுபுரிய ஆணையின்‌ 

நீக்கம்‌ இன்றி நிற்கும்‌ மன்றே (மெய்கண்டார்‌, சிவஞானபோதம்‌,சூ.2) 
என்னும்‌ நூற்பா மெய்கண்டார்‌ அருளியது.முதற்கடவுள்‌ உயிர்களின்‌ பொருட்டு உலகத்தைப்‌ 


படைத்தல்‌ முதலியன செய்யுமிடத்து உடலில்‌ உயிர்‌ போல, கலப்பினால்‌ அவ்உயிர்களே 





ஆகியும்‌, கண்ணில்‌ அருக்கன்‌ போல பொருள்‌ தன்மையால்‌ தான்‌ வேறு ஆகியும்‌, 
கண்ணொளியும்‌ ஆன்ம போதமும்‌ போல உயிருக்கு உயிராதல்‌ தன்மையால்‌ அவையும்‌ 
தானமாக உடனாயும்‌ நின்று தனது சக்தியால்‌ வருகின்ற இருவினைக்கு ஈடாக அவ்உயிர்கள்‌ 
இறத்தல்‌ பிறத்தல்களை புரியும்‌ வண்ணம்‌ அச்சக்தியின்றும்‌ வேறதலின்றி அதனோடு 
ஒன்றியே நிற்பன்‌. என்று இந்நூற்பாவிற்கு விளக்கம்‌ அளிப்பார்‌ சி அருணை வடிவேலு 
முதலியார்‌. இவ்வாறு ஒன்றாய்‌ நிற்றல்‌ வேறாய்‌ நிற்றல்‌ உடனாய்‌ நிற்றல்‌ என மூன்று 
தன்மையும்‌ ஒருங்கே விளங்க நிற்கும்‌ நிலையே அத்துவிதம்‌ எனப்படும்‌. 
பசுவின்‌ இயல்புகள்‌ 
“உயிர்கள்‌ பல என்பதும்‌ அவை நிலையற்ற தன்மை உடையன என்பது பழந்தமிழர்‌ 
அறிந்த உண்மைகளை இயற்கையில்‌ ஆணவத்தால்கட்டப்பட்டுள்ள உயிரை பசு 
என்பது சைவ சித்தாந்த மெய்‌ நூல்‌ வழக்கு.காணப்படுகின்ற உலகம்‌ அழிவு 
உடையதும்‌ அழிவில்லாதது நிறுத்தப்பட்டு நிற்கின்றது. இவற்றுள்‌ அறிவுடைய 
உலகமே(சேதன பிரபஞ்சம்‌) உயிர்‌ என அனைவராலும்‌ கொள்ளப்படுகின்றது. 
அழிவில்லாத உலகம்‌ (அசேதனப்‌ பிரபஞ்சம்‌) இது என அனைவரும்‌ அறிந்ததே”. 
என்றுசொ. சிங்காரவேலன்‌ குறிப்பிடுகின்றார்‌. 
உயிர்‌ என்பது என்ன 
உயிர்‌ (பசு) என்பது என்ன? அது ஒரு தனி பொருளா? என மெய்யுணர்வு துறையில்‌ 
பல வகைகளில்‌ ஆராயப்பட்டுள்ளது முடிவுகள்‌ பலவாகும்‌. 
* ஆன்மா (உயிர்‌)என்பது ஒரு பொருள்‌ இல்லை அது வெறும்‌ சூனியமே என்று கூறுவர்‌ 
சூனியமாக வாதிகள்‌. 
* தேகமே ஆன்மா தேகத்தின்‌ வேறாக 'ஆன்மா' என்பதொன்று காணப்படவில்லை 


என்பர்தேகான்மாவாதிகள்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


204 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


* மெய்‌ வாய்‌ கண்‌ மூக்கு செவி என்னும்‌ ஆகிய இந்திரியங்களை ஆன்மா என்பர்‌ சிலர்‌ 
இந்திரியான்மாவாதிகள்‌. 
* மனம்புத்தி சித்தம்‌ அகங்காரம்‌ என்னும்‌ அந்தக்கரணங்கள்‌ ஆன்மா என்று கூறுவர்‌ சில 
கரணான்மாவாதிகள்‌. 
௪ புரியப்பட்ட தேகம்‌ அல்லது நுண்ணுடல்‌ என்னும்‌ ஆகிய சூக்கும தேகமே ஆன்மா 
என்று சொல்லுவர்‌ சிலர்‌ சூக்கும தேகான்மாவாதிகள்‌. 
* மும்மலங்கள்‌ விளக்கம்‌ 
* சைவசித்தாந்தத்தில்‌ கூறப்படுகின்ற மலங்கள்‌ மூன்று வகை ஆணவம்‌ சக்திகள்‌என்பர்‌ 
கன்மம்‌ மாயை என்பன இம்மூன்றும்‌ அறிவற்ற சக்திகள்‌ 
இம்‌ மூன்றும்‌ மலங்களும்‌ உயிர்களின்‌ ஆற்றலை தடை செய்து துன்புறுத்தும்‌. உயிர்கள்‌ 
பிறப்பதற்கும்‌ இவையே காரணம்‌. ஆணவத்தால்‌ கற்றவரை விஞ்ஞானகலர்‌ என்றும்‌, ஆணவம்‌ 
கன்மம்‌ இவற்றால்‌ கட்டுற்றவரைப்‌ 'பிரளயா கலர்‌' என்றும்‌ ஆணவம்‌ கன்மம்‌,மாயை 
இவற்றால்‌ கட்டுற்றவரைச்‌ 'சகலர்‌'என்றும்‌ கூறுவர்‌. மும்மலங்களைப்‌ பற்றி திருமூலர்‌, 
பதி பசு பாசம்‌ எனப்‌ பகர்‌ மூன்றில்‌ 
பதியினைப்‌ போல்‌ பசு பாசம்‌ அனாதி 
பதியினைச்‌ சென்றணு காப்பசு பாசம்‌ 
பதியணு கிற்பசு பாசநில்லாவே 
தாயினும்‌ மும்மலம்‌ மாற்றி 
என்று கூறுவார்‌. இவ்வாறு சைவ சித்தாந்த நூல்கள்‌ மலங்கள்‌ குறித்து விரிவாகக்‌ கூறியுள்ளன. 
நிறைவுரை 
பதிஞானம்‌ பெற்ற தேவார மூவர்‌ திருஞானசம்பந்தர்‌,திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌ 
ஆகியோர்‌ மூவர்‌ தேவாரமும்‌ கதி இயல்பு உணர்ந்த மூவர்‌ முதலிகள்‌ 
அருளப்பட்டவை.மெய்ப்பொருளாக விளங்கும்‌ இறைவனை உணர்த்த இவ்வருளாளர்கள்‌ 
அருளிய தேவாரத்தில்‌ காணப்படும்‌ முப்பொருள்‌ இயல்புகளும்‌ அவ்விறைவனின்‌ 
கருணையினாலேயே வெளிப்பட்டவை.சைவ சித்தாந்தத்தின்‌ அடிப்படையான முதன்மையான 
கொள்கை அத்துவிதம்‌ ஆகும்‌ இறைவன்‌ ஒன்றாய்‌ வேறாய்‌ உடனாய்‌ நிற்கும்‌ நிலை 
இதுவாகும்‌ என்று சைவசித்தாந்தம்‌ கூறுகின்றது. 


பார்வை நூல்கள்‌ 

[1] சிவானந்த தேசிகர்‌, சைவ சித்தாந்த சாரம்‌ கழகப்‌ பதிப்பு, சென்னை 1934. 

[2] சுப்பிரமணிய பிள்ளை.கா இலக்கிய வரலாறு கழக வெளியீடு, சென்னை 1953. 
[3].சுப்புரெட்டியார்‌ .ந சைவ சித்தாந்தம்‌ ஒரு அறிமுகம்‌, பாரி நிலையம்‌, சென்னை 1984. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


205 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


[4].சிங்காரவேலன்‌.சொ, மூவர்‌ தேவாரம்‌ இரண்டு பார்வைகள்‌, பதிப்புத்துறை மதுரை 
காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை, முதற்‌ பதிப்பு 1987. 

[5] சதாசிவ பண்டாரத்தார்‌.டி.வி, சைவ இலக்கிய வரலாறு (கிபி 250-600) 
அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌, அண்ணாமலை நகர்‌, 1950. 

[6] சதாசிவ செட்டியார்‌.கே, திருக்கைலாய ஞான உலா, கழக வெளியீடு சென்னை. 1925 

[7] சாம்பசிவனார்‌.ச, திருநாவுக்கரசர்‌ தேவாரத்தில்‌ சைவசித்தாந்தக்‌ கருத்துக்கள்‌, வளவன்‌ 
வெளியீடு மதுரை, முதற்‌ பதிப்பு 1998. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சவிதா. “தேவாரத்தில்‌ சித்தாந்தம்‌.”” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, 
சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.197-205. டிஒஜ: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.030 

Cite this Article in English (MLA 8 Style) as: 


Savitha. “Siddantha in “Thevaram”. International Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: 
Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.197-205. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.030 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


Fz 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


206 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


புறநானூற்றில்‌ பண்டைய தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ சமயச்‌ சூழல்‌ 


Religious Context of the Ancient Tamil Community in “Purananooru” 


மு.சரண்யா, முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, நல்லமுத்துக்‌ கவுண்டர்‌ மகாலிங்கம்‌ கல்லூரி, பொள்ளாச்சி. 
M. Saranya, Ph.D Scholar, Department of Tamil, Department of Tamil, Nallamuthu Gounder Mahalingam College, Pollachi. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-6703-0621 


முனைவர்‌ பே. மஹேஸ்வரி, இணைப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, நல்லமுத்துக்‌ கவுண்டர்‌ மகாலிங்கம்‌ கல்லூரி, பொள்ளாச்சி. 





Dr P.Maheshwari, Associate Professor, Department of Tamil, Nallamuthu Gounder Mahalingam College, Pollachi. 
ORCID: https://orcid.org/0000-0002-2195-9224 
DOI: 10.38067/ijtlis.2021.spl.v03i03v2.031 





Abstract 


Religion was a small part of the social life of the Sangakala people. It can be said that 
religions do not even fill the place of love and heroism which is revered as the two eyes of the 
ancient Tamils. However, there were also some basic tenets for the formation of religions in 
those days. But it should be considered as the starting point for the emergence of religions 
and the stage of development. At the same time, the Sangam songs make it clear that the 
people who lived in ancient Tamil Nadu did not accept a particular religion by the king or 
emperor and live according to its norms and that they have been living the indigenous life 
spontaneously in the religion. Moreover, the great poets in their songs put forward the idea 
that no king can live or exaggerate any one religion and oppress the other. The article thus 
sets out to explore and describe the place of religion in the lives of people in the 
“Purananooru” 


Keywords: “Purananooru”, Ancient, Community, Religious, Context. 


முன்னுரை 

சங்ககால மக்களின்‌ சமூக வாழ்க்கையில்‌ சமயமானது ஒரு சிறு அங்கமாகவே இடம்‌ 
பெற்றிருந்தது. பண்டைத்‌ தமிழரின்‌ இரு கண்களாகப்‌ போற்றப்படுகின்ற காதலும்‌ வீரமும்‌ 
பெற்ற இடத்தைக்கூட சமயங்கள்‌ நிரப்பவில்லை என்றே கூறலாம்‌. இருப்பினும்‌ அக்காலத்தில்‌ 
சமயங்கள்‌ உருவாக சில அடிப்படையான கோட்பாடுகளும்‌ இருந்துள்ளன. ஆனால்‌ அது 
சமயங்கள்‌ தோற்றம்‌ கொள்ளவும்‌ வளர்ச்சி நிலையை அடைவதற்குமான ஆரம்பப்புள்ளி என்று 
நாம்‌ கொள்ள வேண்டும்‌. அதே சமயம்‌, பண்டைத்‌ தமிழகத்தில்‌ வாழ்ந்த மக்கள்‌ அரசனாலோ, 
மன்னனாலோ ஒரு குறிப்பிட்ட சமயத்தை ஏற்றுக்கொண்டு அதன்‌ நெறிகளுக்கு உட்பட்டு 
வாழவில்லை என்பதையும்‌ அவர்கள்‌ சமயத்தைத்‌ தேர்ந்தெடுப்பதில்‌ தன்னிச்சையாக 
முடிவெடுத்து வாழ்ந்து வந்துள்ளனர்‌ என்பதையும்‌ சங்கப்பாடல்கள்‌ தெளிவுறுத்துகின்றன. 
அவ்வகையில்‌ புறநானூற்றுக்‌ கால மக்களின்‌ வாழ்க்கைச்சூழலில்‌ சமயம்‌ பெறுமிடத்தை 
ஆராய்வதாகவும்‌ அவற்றை விவரிப்பதாகவும்‌ இக்கட்டுரை அமைகின்றது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


207 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சமயம்‌ என்பதன்‌ பொருள்‌ 

சமயத்திற்கு இணையான ஆங்கில மொழிச்சொல்‌ “Religio॥' என்பதாகும்‌. இது “Re - 
ரகா என்ற இலத்தீன்‌ மொழிச்‌ சொல்லின்‌ வேர்ச்சொல்லிலிருந்து பிறந்தது என்பர்‌. 
அச்சொல்லிற்கு “மறுபடியும்‌ கட்டுப்படுத்தல்‌' என்று பொருள்‌ கொள்ளப்படுகின்றது. 
தொல்காப்பியத்தில்‌ சமய நிலை 

சங்க இலக்கியத்தாலும்‌ தொல்‌ பொருள்‌ சான்றாலும்‌ சங்க காலத்தின்‌ சமயநிலையினை 
அறிந்து கொள்ள முடிகின்றது. சங்க மக்கள்‌ தாம்‌ வாழ்ந்து கொண்டிருந்த நிலங்களுக்கு ஏற்ப 
அதன்‌ தன்மைகளைக்‌ கொண்டு பாகுபடுத்தியும்‌ உருவாக்கியும்‌ வழிபட்டு வந்துள்ளனர்‌ 
என்பதை விளக்கும்‌ வகையில்‌ தொல்காப்பிய நூற்பா அமைகின்றது. பொருளதிகாரச்‌ 
செய்யுளியலில்‌ கருப்பொருளைப்‌ பற்றிக்‌ கூறும்‌ வேளையில்‌ அந்தந்த திணைக்குரிய 
தெய்வத்தையும்‌ எடுத்துரைத்துள்ளார்‌. இதனை, 

மாயோன்‌ மேயக்‌ காடுறை உலகமும்‌ 

சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 

வேந்தன்‌ மேயத்‌ தீம்புனல்‌ உலகமும்‌ 

வருணன்‌ மேயப்‌ பெருமணல்‌ உலகமும்‌ (தொல்‌, பொருள்‌, அகத்‌,நூ.5) 
என்னும்‌ நூற்பாவின்‌ பொருட்டு அறிய முடிகின்றது. நில அடிப்படையில்‌ தெய்வங்களை 
தொல்காப்பியர்‌ குறிப்பிட்டதை நோக்குகையில்‌ அவர்‌ காலங்களில்‌ சமயங்கள்‌ கடவுள்‌ 
பெயரால்‌ இருந்துள்ளன என்பது தெரியவருகின்றது. 
புறநானூற்றில்‌ சமய நிலை 

தமிழ்ப்‌ பண்பாட்டை அறுதியிட்டுக்‌ கூறும்‌ புறநானூற்றில்‌ சமயம்‌ என்ற சொல்லாட்சி 


உண்டா? அல்லது சமயம்‌ தான்‌ உண்டா? உண்டென்றால்‌ அது எந்தச்‌ சமயத்தை 





குறிப்பிடுகின்றது? என்ற ஐயம்‌ அனைவருக்கும்‌ இருக்கத்தான்‌ செய்கின்றது. இக்காலத்தில்‌ 
இந்து மதங்களின்‌ பிரிவுகளைப்‌ போன்று புறநானூற்றில்‌ பல தெய்வ வழிபாட்டு முறைகளும்‌ 
இருந்திருக்கின்றன. சமயங்கள்‌ இருந்தன என்று கூறிவிட முடியாது. ஆனால்‌ இன்றைய 
சமயத்தார்கள்‌ மேற்கொள்ளும்‌ வழிபாட்டு முறைகள்‌ அன்றும்‌ இருந்தன என்பது திண்ணம்‌. 
புறநானூற்றில்‌ சிவன்‌, முருகன்‌, பலதேவன்‌, திருமால்‌, கொற்றவை குறித்த பதிவுகளும்‌ 
இந்திரன்‌, கூற்றுவன்‌ குறித்த பதிவுகளும்‌ காணக்கிடைக்கின்றன. அவற்றுடன்‌ இயற்கை 
வழிபாடு, நடுகல்‌ வழிபாடு, முன்னோர்‌ வழிபாடு குறித்த தரவுகளும்‌ குறிப்பிடப்பட்டுள்ளன. 
மேலும்‌, சில இடங்களில்‌ கடவுளைப்‌ பற்றிக்‌ குறிப்பிடாது அவர்களின்‌ தன்மைகளையும்‌, 
உருவ அமைப்பையும்‌ அவர்களது சிறப்புகளையும்‌ புலவர்கள்‌ குறிப்பிட்டுச்‌ சென்றுள்ளனர்‌. 
கடவுளும்‌ சமயமும்‌ 

புறநானூற்றில்‌ இடம்பெறுகின்ற கடவுள்களில்‌ பெரும்பாலோனோர்‌ ஆண்‌ 


கடவுள்களே என்பது குறிப்பிடத்தக்கது. பெண்‌ கடவுள்களில்‌ கொற்றவையை மட்டுமே 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


208 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


குறிப்பிடப்பட்டு இருக்கின்றது. வீரர்கள்‌ போரிற்குப்‌ புறப்படும்‌ முன்‌ கொற்றவையை 
வழிபட்டுள்ளனர்‌ என்பதும்‌ தெரிய வருகின்றது. 
சிவன்‌ (சைவம்‌) 

புறநானூற்றில்‌ சிவனைப்‌ பற்றிய குறிப்புகள்‌ பரவலாகக்‌ காணப்பட்டாலும்‌ “சிவன்‌” 
என்ற சொல்லாட்சி எங்கும்‌ பதிவு செய்யப்பெறவில்லை. அதே சமயம்‌, பாரதம்‌ பாடிய 
பெருந்தேவனார்‌ சிவனை முழுமுதற்‌ கடவுளாக எண்ணியும்‌ அவரை முன்னிறுத்தியும்‌ “கார்விரி 
கொன்றை பொன்னேர்‌ புதுமலர்‌” எனத்‌ தொடங்கும்‌ கடவுள்‌ வாழ்த்துப்பாடலைப்‌ 
பாடியுள்ளார்‌. மேலும்‌ புறநானூற்றில்‌ பயின்றுவரும்‌ முக்கட்‌ செல்வர்‌, ஆலமர்‌ செல்வன்‌ 
போன்ற சொற்றொடர்கள்‌ சிவனையே குறிக்கின்றன என்பதை, 

புனியியரத்தை நின்குடையே முனிவா 

முக்கட்‌ செல்வர்‌ நகர்‌ வலஞ்செயற்கே (புறம்‌, பா.6, வரி.17-18) 

கறை மிடற்று அண்ணல்‌ (மேலது, பா.55, வரி.4) 
என்ற புறப்பாடல்களின்‌ வழி அறிந்து கொள்ள முடிகின்றது. சிலப்பதிகாரத்திலும்‌ சிவனின்‌ 
கோயிலை இளங்கோவடிகள்‌ “பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌' என்றே பதிவு செய்துள்ளார்‌ 
என்பதும்‌ குறிப்பிடத்தக்கது. 
முருகன்‌ (சைவம்‌) 

சங்க அக இலக்கியங்களைப்‌ போலவே புறநானூற்றிலும்‌ முருகன்‌ குறித்த பதிவுகள்‌ 
காணக்கிடைக்கின்றன. “சேய்‌, முருகன்‌, முருகு, நெடுவேள்‌, கடவுள்‌' என்னும்‌ 
அடைமொழிகளோடு முருகனைக்‌ குறித்த பதிவுகள்‌ புறநானூற்றில்‌ பயணிக்கின்றன. அன்பின்‌ 
ஐந்திணைகளில்‌ பெரும்பாலும்‌ குறிஞ்சித்‌ திணையிலே முருகன்‌ குறித்த செய்திகள்‌ 
இடம்பெறுகின்றன. குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம்‌ இவர்‌ என்பதை, “சேயோன்‌ மேய 
மைவரை உலகமும்‌” (தொல்‌,பொருள்‌,அகத்‌,நூ.5) தொல்காப்பியரும்‌ எடுத்தியம்புகின்றார்‌. 
முருகனின்‌ மாலை கடம்ப மாலை என்பதை, 

கார்‌ நறுங்‌ கடம்பின்‌ பாசிலைத்‌ தெரியல்‌ 


சூர்‌ நவை முருகன்‌ சுற்றத்து அன்ன (புறம்‌, பா.23, வரி.3-4) 





கல்லாடனார்‌ பாடலின்‌ வழி தெளிவுறுத்துகின்றார்‌. இது தவிர்த்து புறம்‌ - 14, 16, 23, 55, 56, 
120, 125, 158, 259, 299 ஆகிய பாடல்களில்‌ முருகன்‌ குறித்த பதிவுகள்‌ இடம்‌ பெறுகின்றன. 
திருமால்‌ (வைணவம்‌) 

“மால்‌' என்ற சொல்லானது பின்னாளில்‌ “திரு! என்ற சிறப்புப்‌ பெயரைப்‌ பெற்று 
'திருமால்‌' என அழைக்கப்பட்டது. இவர்‌ 'கண்ணன்‌' எனவும்‌ அழைக்கப்பெறுவார்‌. தமிழ்‌ 
இலக்கியங்களும்‌ திருமாலை 'மாயோன்‌' என்றே குறிப்பிடுகின்றன. முல்லை நிலத்திற்குரிய 
தெய்வம்‌ இவர்‌ என்பதை, “மாயோன்‌ மேயக்‌ காடுறை உலகமாம்‌” (தொல்‌, பொருள்‌, அகத்‌, நா. 8) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


209 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தொல்காப்பியரும்‌ எடுத்தியம்புகின்றார்‌. அதோடு மட்டுமல்லாது பூவை நிலையிலும்‌ 
குறிப்பிடுகின்றார்‌. 

பால்‌ நிற உருவின்‌ பனைக்‌ கொடியேனும்‌ 

நீர்‌ நிற உருவின்‌ நேமியோனும்‌ (புறம்‌,பா.58,வரி.14-15) 
என பால்நிறமுடைய பலதேவனையும்‌, நீல நிறமுடைய கண்ணனையும்‌ இணைத்து 
இருபெரும்‌ வேந்தரை வாழ்த்துவதாக புறநானூற்றுப்பாடல்‌ ஒன்று அமைகின்றது. இது 
தவிர்த்து புறம்‌ - 174, 198, ,378, ,56 ஆகிய பாடல்களில்‌ திருமால்‌ குறித்த பதிவுகள்‌ இடம்‌ 
பெறுகின்றன. 
வடக்கிருத்தல்‌ (சமணம்‌) 

பண்டைய மறத்தமிழர்களிடையே வடக்கிருத்தலானது ஒரு பண்பாகவே 
போற்றப்பட்டு வந்தது. இதனை ஆடவர்கள்‌ பெரும்பான்மையோர்‌ மேற்கொள்வர்‌. வடக்குத்‌ 
திசை நோக்கி அமர்ந்து உண்ணா நோன்பிருந்து உயிர்‌ விடுதலே வடக்கிருத்தலாகும்‌. போர்‌ 
புரியும்‌ பொழுது முதுகிலே புண்பட்ட வீரர்கள்‌ அதற்கு நாணி வடக்கிருந்து உயிர்த்துறப்பர்‌ 
என்பதை, 

புறப்புண்‌ நாணி, மறத்‌ தகை மன்னன்‌ 

வாள்‌ வடக்கிருந்தனன்‌ (மேலது,பா.65.வரி.10-11) 
என்னும்‌ பொதுவியல்‌ திணைப்பாடலின்‌ வழி கழாத்தலையார்‌ வடக்கிருத்தலின்‌ காரணத்தைச்‌ 
சுட்டுகின்றார்‌. வடக்கிருந்து உயிர்‌ நீப்பவர்‌ 'மறு பிறவியில்‌ மன்னராகப்‌ பிறப்பர்‌” என்று 
சிறுபஞ்சமூலம்‌ கூறுகின்றது. 

நோன்புமுறை (வடக்கிருத்தல்‌) சமணர்களுக்குரியது என்று அறிஞர்‌ சிலர்‌ வாதமும்‌ 
செய்கின்றனர்‌. சமணத்தில்‌ இதனைச்‌ 'சல்லேகணை' என்று கூறப்படுகின்றது. மேலும்‌, சமண 
மதத்தில்‌ இந்நோன்புமுறை ஆண்‌, பெண்‌ இருபாலருக்கும்‌ பொதுவானதாகவும்‌, அவர்கள்‌ 
வீடுபேறு பெறுவதற்காகவும்‌ மேற்கொள்ளப்படுகின்றது. மேற்கண்ட ஆய்வின்‌ வழி 
புறநானூற்றில்‌ பலதரப்பட்ட சமயம்‌ சார்ந்த பழக்கவழக்கங்கள்‌, நம்பிக்கைகள்‌, வழிபாடுகள்‌, 
சடங்குமுறைகளென யாவும்‌ அக்காலத்தில்‌ இருந்துள்ளன. இருப்பினும்‌, அவையாவும்‌ சமயம்‌ 
என்பதை முன்மொழியவோ வரையறுக்கவோ இல்லை என்பது புலனாகின்றது. ஆக, அன்று 
பல கடவுள்களை வழிபட்ட சூழல்‌ உண்டென்றாலும்‌ மக்களும்‌ மன்னர்களும்‌ எவ்வித 
சமயச்சார்பும்‌ இன்றி ஒற்றுமையாய்‌ வாழ்ந்துள்ளனர்‌ என்பது இவ்வாய்வின்‌ முடிவாக 


அமைகின்றது. 


பார்வை நூல்கள்‌ 
[1] சங்க இலக்கியம்‌ (சமயம்‌, வழிபாடு, அரசு, சமூகம்‌), அ.பாண்டுரங்கன்‌, நியூ செஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, முதல்‌ பதிப்பு - ஜூலை 2016. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


2 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


210 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[2] சங்க கால வாழ்வியல்‌, நா.சுப்பிரமண்யன்‌, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, 
முதல்‌ பதிப்பு - ஆகஸ்டு 1986. 

[3] சிலப்பதிகாரம்‌, புலியூர்‌ கேசிகன்‌, பாரி நிலையம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு - 2014 

[4] பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்கள்‌ (மூலமும்‌ உரையும்‌), எஸ்‌.கெளஸ்மாரீஸ்வரி, சாரதா 
பதிப்பகம்‌, சென்னை, முதல்‌ பதிப்பு - மார்ச்‌ 2009. 

[5] தமிழக வரலாறு மக்களும்‌ பண்பாடும்‌, கே.கே.பிள்ளை, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை, பதின்மூன்றாம்‌ பதிப்பு - 2017. 

[5] தமிழக வரலாறும்‌ பண்பாடும்‌, வே.தி. செல்லம்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, 
மூன்றாம்‌ பதிப்பு - ஆகஸ்டு 2000. 

[6] தமிழர்‌ சமூக வாழ்வு, ம. இளங்கோவன்‌, பாவை பப்ளிகேஷன்ஸ்‌, சென்னை, 2016. 

[7] தொல்காப்பியப்‌ பொருளதிகாரம்‌, இளம்பூரணர்‌ உரை, சாரதா பதிப்பகம்‌, சென்னை, 2005. 

[8] பக்தி இலக்கியத்தில்‌ சமுதாயப்‌ பார்வை, தா.ஈசுவரப்பிள்ளை, தமிழ்ப்பல்கலைக்கழக 
வெளியீடு, தஞ்சாவூர்‌, இரண்டாம்‌ பதிப்பு - நவம்பர்‌ 2002. 

[9] பாட்டும்‌ தொகையும்‌ தொல்காப்பியமும்‌ தமிழ்ச்‌ சமூக உருவாக்கமும்‌, ராஜ்‌ கெளதமன்‌, நியூ 
செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, முதல்‌ பதிப்பு - டிசம்பர்‌ 2018. 

[10] புறநானூறு (மூலமும்‌ உரையும்‌), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, சென்னை, 2017. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சரண்யா & மஹேஸ்வரி . “புறநானூற்றில்‌ பண்டைய தமிழ்ச்‌ சமூகத்தின்‌ சமயச்‌ சூழல்‌.” தமிழ்‌ மொழி 
மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.206-210. 
டிஒஜ: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.031 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Saranya & Maheshwari. “Religious Context of the Ancient Tamil Community in “Purananooru”.” 
International Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, 
pp.206-210. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.031 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


211 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ அழகியல்‌ 
Stylistic Elements in the Hymns of Andal 


ஜெ.பா.சாம்‌ செல்வகுமார்‌, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, ச.வெள்ளைச்சாமி நாடார்‌ கல்லூரி, நாகமலை, மதுரை -19. 
J.B.Sam Selvakumar, Assistant.Professor, S.V.N.College, Nagamalai, Madurai — 19 
ORCIiD: http://orcid.org/0000-0001-9205-0539 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.032 





Abstract 


Andal is one of the most extraordinary personalities in religious history. She is known 
in her native tongue in Tamil as an Alvar, one who is ‘immersed’ in the depths of enjoyment 
of God, the omnipresent mysterious One. Tradition reckons twelve Alvars, of which Andal is 
the only female. Between fifth and ninth centuries, in the Tamil speaking region of south 
India, these saints revitalized the Indian religious milieu, sparking a renewal of devotional 
worship throughout the subcontinent. Travelling from place to place, from temple to temple, 
from holy site to holy site, they composed exceedingly beautiful poetry to their Divine 
Beloved, Vishnu, as an expression of their love for Him. 


Keywords: Stylistic Elements, Hymns, Andal 


முன்னுரை 

ஒரு சமுதாயத்தின்‌ பண்பாடு, நாகரிகம்‌, நம்பிக்கை, விருப்பு, வெறுப்பு, நம்பிக்கை 
போன்றவற்றை வளர்த்து அச்சமுதாயத்தை மேன்மையுறச்‌ செய்வது இலக்கியமேயாகும்‌. 
மருத்துவம்‌, சட்டம்‌, அரசியல்‌, அறிவியல்‌ போன்ற துறைகளைவிட தனிமனிதனின்‌ 
வாழ்க்கையை மேன்மையுறுத்தி சமுதாயத்தின்‌ நிலையை மாற்றியமைப்பது இலக்கெத்தின்‌ 
தனித்தன்மையாகும்‌. ஆகையால்தான்‌ சட்டம்‌ இயற்றும்‌ ஆட்சியாளரைவிட இலக்கியப்‌ 
படைப்பாளிகளையே ஆற்றல்‌ மிக்கவர்கள்‌ என்று கூறுவர்‌. இவர்கள்‌ காலந்தோறும்‌ தங்களது 
குறிக்கோள்களின்‌ மூலமாக சாதித்த வரலாற்றினை உலக இலக்கிய வரலாறுகள்‌ 
பறைசாற்றும்‌. பன்னிரு ஆழ்வார்களுள்‌ ஒருவரான ஆண்டாளின்‌ திருப்பாவையில்‌ 
இடம்பெறும்‌ முருகியலை அதாவது அழகியலை ஆய்வதே இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 
இவ்வாய்வுக்‌ கட்டுரைக்கு முதன்மை ஆதாரமாக ஆண்டாளின்‌ திருப்பாவையும்‌, துணைமை 
ஆதாரமாக அதுசார்ந்த கட்டுரைகளும்‌ எடுத்துக்‌ கொள்ளப்படுகின்றன. 
“திருப்பாவை” தோன்ற காரணம்‌ 

பரந்தாமனே பரம்பொருள்‌. அவனே மெய்ப்பொருள்‌. அவனது தாளை சரணடைந்து 
பணிபுரிவதே ஆன்மாவின்‌ இலட்சியம்‌ என்பதனை உணர்ந்த ஆண்டாள்‌ பரந்தாமனை 
அடைவதற்கான வழிமுறைகளை ஆழ்ந்து எண்ணுகின்றாள்‌. கண்ணனோடு கலந்து 
உறவுகொண்டவர்களைப்‌ போலவே தானும்‌ ஸ்ரீவில்லிபுத்தூரை ஆயர்பாடியாகவும்‌, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


212 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அங்குள்ள பெண்களை ஆயர்குலப்‌ பெண்களாகவும்‌, தன்னை அவர்களுள்‌ ஒருத்த்யாகவும்‌ 
உருவகித்து வடபெருங்கோயிலே நந்தகோபனின்‌ மாளிகையாகவும்‌ எண்ணி பாவனை 
செய்கிறாள்‌. ஆகையினால்‌ கண்ணபெருமானுக்கு உகந்த மார்கழி மாதத்தில்‌ நோன்பிருந்து 
கண்ணனை அடைய முயல்கிறாள்‌. இவ்வாறு ஆண்டாள்‌ தனது தோழியருடன்‌ மேற்கொண்ட 
பாவை நோன்பே எழுத்து வடிவம்‌ பெற்று திருப்பாவை என முகிழ்த்துள்ளது. 
திருப்பாவையின்‌ பாடுபொருள்‌ 

திருப்பாவையின்‌ பாடுபொருள்‌ முற்றிலும்‌ மாறுபட்டது. ஆண்டாள்‌ திருமாலாகிய 
கண்ணனைத்‌ தனது மணாளனாக மனதால்‌ வரிந்து ஏற்றுக்‌ கொண்டவள்‌. இதற்கு நாச்சியார்‌ 
திருமொழிப்‌ பாடல்கள்‌ அனைத்தும்‌ தக்க சான்று ஆகும்‌. கண்ணனைக்‌ காதலனாக, 
மனத்துக்கினிய மணாளனாகக்‌ கொண்டு அவனோடு அங்கமும்‌ ஆன்மாவும்‌ ஒன்றிவாழ 
பெருவிருப்புடன்‌ வாழ்ந்தவள்‌ ஆண்டாள்‌. 

கோல்‌ தேடி ஓடும்‌ கொழுந்தே போன்றதே 

மால்‌ தேடி ஓடும்‌ மனம்‌ (நாச்சியார்‌ திருமொழிப்‌ பாடல்கள்‌) 
என்று கண்ணனை நாடி நரம்புகளில்‌ நிரப்பிக்‌ கொண்டு மகிழ்ந்தவள்‌ நாச்சியார்‌. இதற்காகவே 
காமன்‌ நோன்பினை நோற்றும்‌ அவன்‌ தம்பியாகிய சாமனிடமும்‌ கெஞ்சியவள்‌. அதே 
போலவே திருப்பாவையிலும்‌ பாவை நோன்பின்‌ மூலமாகக்‌ கண்ணனை அடைவதற்கு ஆர்த்து 
எழுந்து வருகிறாள்‌. ஆகவே திருப்பாவையின்‌ பாடுபொருள்‌ - பாவைநோன்பின்‌ மூலம்‌ 
கண்ணன்‌ புகழ்‌ பாடுதல்‌, அவனது புகழ்பாடுதல்‌; மூலமாக அவன்‌ வாழ்ந்த காலத்து வாழ்ந்த 
கோபியர்களின்‌ பாக்கியத்தைத்‌ தான்‌ பெறுதல்‌, அதன்‌ மூலம்‌ கண்ணனைத்‌ தான்‌ கற்பனையில்‌ 
கூடி மகிழ்தல்‌, தான்‌ விரும்பிய வண்ணம்‌ கண்ணனை வாயாற காதல்‌ மொழிகளால்‌ வாழ்த்தி 
கோபியர்‌ புடைசூழ அவன்‌ திருக்கோயிலாகிய அரண்மனைக்குச்‌ சென்று அவனைத்‌ 
துயிலெழுப்பும்‌ முகமாக தன்‌ மனதிலுள்ள பரமான்மாவைத்‌ துயிலெழுப்பி அவனோடு ஒன்றி 
வாழ்தலே திருப்பாவையின்‌ பாடுபொருள்‌. 
உணர்ச்சியும்‌ உணர்த்துதலும்‌ 

ஓர்‌ உயர்ந்த இலக்கியம்‌ கவிஞனது உள்ளத்து உணர்ச்சியை உணர்த்துகின்ற 
தன்மையை உடையதாய்‌ அமைவது இன்றியமையாதது ஆகும்‌. இந்த உணர்த்துதல்‌ 
இல்லையேல்‌ அது இலக்கியம்‌ ஆகாது என்பார்‌ ஆபர்கிராம்பி. ஆண்டாள்‌ பாசுரம்‌ முழுமையும்‌ 
இவ்வுணர்ச்சி மிகுந்திருப்பதை நாம்‌ கண்டு மகிழலாம்‌. ஆண்டாள்‌ இறைவனைத்‌ 
தலைவனாகவும்‌ தன்னைத்‌ தலைவியாகவும்‌ ஆக்கிக்‌ கொண்டு உண்மைக்‌ காதல்‌ 
உணர்வுகளை கவிதையாக்கியிருக்கும்‌ ஆண்டாளின்‌ நிலை இயல்பு நிலைத்‌ தன்னுணர்ச்சி 
எனலாம்‌. ஆண்டாள்‌ பாசுரம்‌ முழுமையுமே இவ்வுணர்ச்சி நிரம்பியிருப்பதைக்‌ காணமுடிகிறது. 


இதனை, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


213 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கருப்பூரம்‌ நாறுமோ கமலப்பூ நாறுமோ 

திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌ தித்தித்‌ திருக்குமோ 

மருப்பொசித்த மாதவன்‌ தன்வாய்ச்‌ சுவையும்‌ நாற்றமும்‌ 

விருப்புற்றுக்‌ கேட்கின்றேன்‌ சொல்லாழி வெண்சங்கே (நாச்சியார்‌ திருமொழி - 64) 
என்ற பாசுரம்‌ மெய்ப்பிக்கின்றது. 
பாவையின்‌ நோக்கும்‌ போக்கும்‌ 

சங்க கால மக்களிடையே சமயக்‌ காழ்ப்புணர்ச்சி இல்லை என்பதைச்‌ சங்க இலக்கியப்‌ 
பதிவுளே நமக்கு உணர்த்துகின்றன. பின்னர்‌ கி.பி 6 - ஆம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பின்னரே 
பெளத்தம்‌, சமணம்‌, சைவம்‌, வைணவம்‌ போன்ற மதங்கள்‌ தோன்றின. தங்கள்‌ சமயக்‌ 
கொள்கைகளை நிலைநாட்டும்‌ பொருட்டு பக்தி இலக்கியங்களைப்‌ படைத்தளிப்பதில்‌ 
அந்தந்தசமயத்தைச்‌ சார்ந்த சமயவாதிகள்‌ முற்பட்டனர்‌. அப்பொழுது வைணவ அடியார்களுள்‌ 
ஒருவரான ஆண்டாள்‌ பெண்களிடையே வைணவ பக்தி விழிப்புணர்வை ஏற்படுத்த முனைந்து 
பாவை நோன்பினை அதற்குத்‌ துணையாகக்‌ கொண்டு திருப்பாவை என்னும்‌ பக்தி 
இலக்கியத்தைப்‌ படைடத்தார்‌. மழையை வேண்டுவதும்‌, நல்ல கணவன்‌ தங்களுக்கு வாய்க்க 
வேண்டுமென்று வேண்டுவதும்‌ திருப்பாவையின்‌ நோக்கமாகக்‌ கொண்டாலும்‌ வரலாற்றைப்‌ 
பின்னணியாகக்‌ கெண்டு சிந்திக்கும்‌ போது பெண்களிடையே வைணவ சமயத்தின்‌ 
கோட்பாட்டை வலியுறுத்தி விழிப்புணர்வு கொள்ளச்‌ செய்வதே ஆண்டாளின்‌ நோக்கமாக 
இருந்துள்ளது எனக்‌ கருத இடமளிக்கிறது. 
ஊழி முதல்வனும்‌ ஆழி மழையும்‌ 

பார்க்கும்‌ பொருட்களில்‌, கேட்கும்‌ மொழிகளில்‌, நினைக்கும்‌ நினைவுகளில்‌ 
கண்ணனையே காணும்‌ ஆண்டாள்‌ மழையின்‌ கூறுகள்‌ அனைத்திலும்‌ அவனையே கண்டு 
வர்ணித்துப்‌ பாடுமுகமாக அவனது தோற்றம்‌, அவனது படைக்கலன்கள்‌, அவனது அவதாரச்‌ 
சிறப்புகள்‌ போன்றவற்றை முன்னிருத்தி பாடியிருப்பது பெருமைமிக்க ஒரு கலையாகும்‌. 

ஊழி முதல்வன்‌ உருவம்போல்‌ மெய்கறுத்துப்‌ 

பாழியம்‌ தோளுடையப்‌ பத்மநாபன்‌ கையில்‌ 

ஆழிபோல்‌ மின்னி வலம்புரி போல்‌ நின்றதிர்ந்து 

தாழாதே சாரங்கம்‌ உதைத்த சரமழை போல்‌ 

வாழ உலகினில்‌ பெய்திடாய்‌ நாங்களும்‌ 

மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர்‌ எம்பாவாய்‌ (திருப்பாவை - 4) 
என்ற பாடலில்‌ ஆண்டாள்‌ மழை மேகத்தைப்‌ பார்த்து “ஊழி முதல்வனின்‌ கரிய உருவத்தைப்‌ 
போன்று காணப்படும்‌ கார்மேகமே, நீ கடலிலிருந்து கவர்ந்து கொண்ட நீரை நாங்கள்‌ 


வாழ்வதற்கு மழையாக பெய்ய வேண்டும்‌. அவ்வாறு பெய்யம்‌ போது பரந்தாமனாகிய 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


214 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


திருமாலின்‌ கையிலுள்ள சுதர்சன சக்கர்தைப்‌ போலல மின்னலைத்‌ தோற்றவித்து, அவனது 
கைத்தலத்திலுள்ள பாஞ்சசன்னியம்‌ என்னும்‌ சங்கைப்‌ போல்‌ இடியோசையை எழுப்பி, 
அவனது சாரங்கம்‌ என்னும்‌ அம்பினிலிருந்து புறப்படும்‌ அம்பைப்‌ போல மழை பொழிந்து 
நாங்கள்‌ அனைவரும்‌ கண்ணன்‌ நினைப்பாகவே வாழ வழி செய்வாய்‌” என்று வேண்டும்‌ 
பாடலில்‌ தொடர்ச்சியாக பல உவமைகளைக்‌ கூறியிருப்பது நினைத்தற்குரியது. 
ஆயர்பாடி பெண்களின்‌ வர்ணனை 

பாவை நோன்பினை மேற்கொள்ள ஆயர்பாடிச்‌ சிறுமிகளை ஆண்டாள்‌ அழைக்கும்‌ 
போது கையாண்ட சொற்களும்‌, வர்ணனைகளும்‌ அழகுணர்ச்சி தருவனவாகும்‌. “சீர்‌ மல்கும்‌ 
ஆய்ப்பாடிச்‌ செல்வச்‌ சிறுமீகாள்‌"என்னும்‌ தொடர்‌ ஆயர்பாடியின்‌ இயல்பினையும்‌, 
செல்வவளம்‌ மிக்க ஆயர்‌ குலத்துப்‌ பெண்களையும்‌ குறிப்பிட்ட ஒரு சுவையான இலக்கியச்‌ 
சூழலைத்‌ திருப்பாவையின்‌ முதற்பாசுரமே உணர்த்திவிடுகிறது. 
உவமை தரும்‌ முருகியல்‌ இன்பம்‌ 

திருப்பாவையிலுள்ள முப்பது பாடல்களிலும்‌ திருமாலின்‌ அவதார நிகழ்ச்சிகளைச்‌ 
சொல்லி மகிழும்‌ ஆண்டாள்‌, சிறப்பாக கண்ணன்‌ அவதாரம்‌ பற்றிய நிகழ்ச்சிகளைக்‌ 
கூறுமிடத்தில்‌ உள்ளம்‌ கனிந்து காதல்‌ மொழி மீக்கூறுவதைக்‌ காணலாம்‌. கண்ணனைக்‌ 
கனிமொழிகளால்‌ அவள்‌ சுட்டும்‌ விதமே பேரழகுதான்‌. ஆண்டாள்‌ தான்‌ கையாண்டுள்ள 
ஒவ்வொரு உவமையிலும்‌ தன்‌ மனவுணர்வினை வெளிப்படுத்தியிருப்பதைக்‌ காணலாம்‌. 
கண்ணனின்‌ மதிமுகம்‌ பற்றிக்‌ கூறும்போது “கார்‌ மேனிச்‌ செங்கண்‌ கதிர்மதியம்‌ போல்‌ 
முகத்தான்‌” என்று கூறி அவன்‌ திருமுகத்தின்‌ மீது தான்‌ கொண்ட ஆசையை வெளிக்‌ 
கொணருகிறாள்‌. “யசோதை இளஞ்சிங்கம்‌” என்னும்‌ தொடரில்‌ கண்ணனின்‌ கம்பீரமான வீரம்‌ 
புதைந்திருப்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. “ஆயர்‌ குலத்தில்‌ தோன்றும்‌ அணி விளக்கு” 
என்னும்‌ தொடரில்‌ திருமாலை உருவகப்படுத்தி அவனால்‌ புகழ்பெற்ற ஆயர்குலத்தைக்‌ கூறி 
இரும்பூதடைகிறாள்‌. மேலும்‌, 

ஏரார்ந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம்‌ 

கார்‌ மேனிச்செங்கண்‌ கதிர்மதியம்‌ போல்‌ முகத்தான்‌ (திரு - 1) 

தூயபெருநீர்‌ யமுனைத்‌ துறைவன்‌ 

ஆயர்குலத்தினில்‌ தோன்றும்‌ அணிவிளக்கு (திரு - 5) 
என்றெல்லாம்‌ சொல்லி மகிழ்ந்திருப்பதை நாம்‌ எண்ணி மகிழலாம்‌. மேலும்‌ தாமோதரன்‌, 
கோவிந்தன்‌, பூவண்ணன்‌ என்று எத்தனையோ நாமங்களைச்‌ சுட்டிக்‌ காட்டுகின்றாள்‌. 

சீறி வரும்‌ நிங்கத்தினைப்‌ போன்ற சீரிய உணர்வுகளால்‌ இறைவனை நோக்கி 
காமம்மிக்ககழிபடர்க்‌ கிளவியால்‌ சீறிவரும்‌ ஆண்டாளின்‌ பாடல்கள்‌ படிப்பவரை மகிழ்ச்சியில்‌ 


ஆழ்த்திவிடும்‌. ஆண்டாளின்‌ காலத்திற்கு முன்பும்‌ பின்பும்‌ பிற அடியவர்கள்‌ மதுராபாவ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


215 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நிலையில்‌ பாடல்களைப்‌ பாடியிருந்தாலும்‌ அவை இயற்கையானதன்று. ஆண்டாளின்‌ மதுரா 
பாவநிலையில்‌ அமைந்த பாடல்கள்‌ அனைத்தும்‌ பள்ளமடை வெள்ளத்தைப்‌ போன்றது. 
பெண்ணாய்த்‌ தோன்றி கண்ணனையே தனது மணாளனாக வரிந்து கொண்டு ஊனுருகி 
நெக்குருகி வாழ்ந்து ஆண்டாள்‌ பாடிய பாடல்கள்‌ அனைத்தும்‌ பள்ளமடை. மேலும்‌ 
ஆண்டாளின்‌, 

மானிடவர்க்கென்று பேச்சுப்படில்‌ 

வாழகில்லேன்‌ கண்டாய்‌ மன்மதனே (நாச்சியார்‌ திருமொழி 1:5 - 19) 
என்ற வைராக்கிய வரிகள்‌ நம்மை கவரும்‌ பக்தி வாசகமேயாகும்‌. 
சொல்நயம்‌ 

சொல்லுக சொல்லைப்‌ பிறிதொருசொல்‌ அச்சொல்லை 

வெல்லுஞ்சொல்‌ இன்மை யறிந்து (திரு - 645) 
என்பது வள்ளுவனின்‌ அருள்வாக்கு. அவ்வாக்கிற்கிணங்க ஆண்டாளின்‌ பாசுரங்களில்‌ 
சொற்சித்திரத்தை நாம்‌ காணலாம்‌. கவிஞர்களுக்குத்‌ தான்‌ விரும்பும்‌ படைப்பினை 
உருவாக்குவதற்கு அடிப்படையாக அமைவது சொற்களஞ்சியமே ஆகும்‌. உணர்ச்சிக்குக்‌ 
காரணமான பொருளை, வாழ்க்கை அனுபவத்தை அல்லது கலையை உணர்த்த வரும்போது 
இவற்றிற்கு சொல்‌ வடிவம்‌ கொடுப்பது இன்றியமையாததாக உள்ளது. இக்கலையில்‌ யார்‌ 
சிறந்து திகழ்கிறார்களோ அவர்களே காலத்தாலழியாத, அழிக்க இயலாத மாகவிகள்‌. சிறந்த 
புலவர்கள்‌ தனது அனுபவத்தை வெளிப்படுத்த நீண்ட பாடல்களைப்‌ பாடாமல்‌ ஒரு 
சிலசொற்களால்‌ மட்டுமே தனது மனக்‌ கருத்தை உணர்த்திவிடுவர்‌ என்று இலக்கியத்‌ 
திறனாய்வாளராகிய வின்செஸ்டர்‌ மொழிந்துள்ளார்‌. பாவையில்‌ ஆண்டாள்‌ உள்ளத்து 
உணர்வுகளை வெளிப்படுத்துவதற்கும்‌ படிப்பவருக்கு முருகியல்‌ இன்பத்தை அளிப்பதற்கும்‌ 
பக்தி நெறிக்குள்‌ அழைப்பதற்குமுரிய உத்தியே சொல்லாடலாகும்‌. இச்சொல்லாடலின்‌ 
சிறப்பை, 

உண்பது சொல்லில்‌ உலகளந்தான்‌ வாயமுதம்‌ 

கண்படை கொள்ளில்‌ கடல்வண்ணன்‌ கைத்தலத்தே 

பெண்படையார்‌ உன்மேல்‌ பெரும்பூசல்‌ சாத்துகின்றார்‌ 

பண்பல செய்கின்றாய்‌ பாஞ்ச சன்னியமே (நாச்சியார்‌ திருமொழி - 71) 
என்ற பாடல்‌ மெய்ப்பிக்கின்றது. 

பாற்கடலுள்‌ பாம்பணையில்‌ பள்ளி கொண்டிருந்த பரந்தாமன்‌ இவ்வுலகில்‌ பல 
அவதாரங்களை எடுத்துள்ளான்‌. அவற்றுள்‌ கண்ணன்‌ அவதாரமே பூரண அவதாரமாக 
எடுத்துக்‌ கொள்ளப்படுகிறது. அதனை ஆண்டாள்‌ 'குறையொன்று மில்லா கோவிந்தன்‌' என்று 
சொல்லி இன்புறுகிறாள்‌. வாமன அவதாரத்தைச்‌ சுட்டிக்‌ காட்டும்போது ' ஓங்கி உலகளந்த 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


216 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 

Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
உத்தமன்‌' 'உலகளந்த உம்பர்‌ கோமான்‌” என்னும்‌ அரிய பதங்களைக்‌ கையாண்டு பாசுரத்தைச்‌ 
செழுமைப்படுத்தியுள்ளார்‌. 

முடிவுரை 


வைணவ சமயத்தை வளர்த்த பன்னிரு ஆழ்வார்களுள்‌ பெண்பாலராக விளங்கும்‌ 
ஆண்டாள்‌ தனது தனித்தன்மையால்‌ சிறந்து விளங்குகின்றாள்‌. கண்ணனாகிய பரந்தாமன்‌ மீது 
அளவற்ற காதல்‌ கொண்டு அவனோடே கலந்துவிட்ட ஆண்டாளின்‌ காலமும்‌ பாசுரங்களும்‌ 
மிகக்‌ குறுகியதாகவே இருந்தாலும்‌ அவரது படைப்பாளுமை தரத்திலுயர்ந்தது. பாடல்களில்‌ 
முருகியலின்பத்தை வாரிவாரி வழங்கும்‌ சொற்கள்‌ புகுத்தப்படுவதில்லை. அச்சொற்கள்‌ 
இயல்பாக பாசுரத்துள்‌ அமைந்து விடுகின்றன. அத்தகைய சொற்கள்‌ கவிஞனின்‌ ஆழ்ந்த 
அனுபவத்தின்‌ வெளிப்பாடே என்பதை ஆண்டாளின்‌ பாசுரங்கள்‌ மெய்ப்பிக்கின்றன. 
அவ்வனுபவ வெளிப்பாட்டினால்‌ எழுந்த படைப்புகள்‌ அழகியலின்பத்தை வாரிவாரி 
வழங்குகின்றன. 


பார்வை நூல்கள்‌ 

[1] ஆண்டாள்‌ - இரா.நரேந்திரகுமார்‌, காவ்யா வெளியீடு, 2009. 

[2] ஆழ்வார்கள்‌ அருளமுதம்‌ - ரெங்கநாயகி கள்ளப்பிரான்‌, பாபா பதிப்பகம்‌, சென்னை - 78. 
[3] திருப்பாவை - டாக்டர்‌ வீ.சந்திரன்‌ - ராஜகுமாரி பப்ளிகேசன்‌, சென்னை - 37. 


[4] திருக்குறள்‌ கையேடு, வாரியார்‌ பதிப்பகம்‌, 1981. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சாம்‌ செல்வகுமார்‌. “ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ அழகியல்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.211-216. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.032 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Sam Selvakumar. “Stylistic Elements in the Hymns of Andal.” International Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.211-216. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.032 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 322 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


217 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


நீலகேசியில்‌ சமண அளவைக்‌ கோட்பாடு 


Jaina Logical Doctrine in the Epic “Neelakesi” 


மு.சாரதா, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, கிறித்தவத்‌ தமிழியல்துறை, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை. 
M. Saratha, Ph.D. Research Scholar, Department of Christian Tamil Studies, Madurai Kamaraj University. Madurai. 
ORCID: https://orcid.org/0000-0003-1733-9871 
முனைவர்‌ குளோரியா வி.தாஸ்‌, தலைவர்‌, கிறித்தவத்‌ தமிழியல்துறை, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை . 
Dr. Gloria V.Dhas, Head of the Department, Christian Tamil Studies Madurai Kamaraj University, Madurai. 
ORCiD: https://orcid.org/0000-0001-5283-0274 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.033 








Abstract 


“Nilakeshi”, one of the Tamil epics, was created to spread the ideas of the Jain 
religion. The epic aims to persuade philosophers to accept the Jain religion by pointing out 
the inadequacies of other philosophies, including Buddhism, according to the rules of 
metrology. Munichandra Bhattaragar gives a body to a demon-possessed woman named 
Neeli and makes her suitable for arguing by advising the ideas of Jainism. She worships him 
and invites the Buddhists to an argument, defeats them logically and establishes the Jain 
religion. 


Keywords: “Neelakesi”, Jaina Doctrine, Logic, Epistemology, “Kundalakesi”, Buddhist, 


முன்னுரை 

தமிழ்‌ இலக்கெத்தில்‌ சமண, பெளத்த இலக்கியங்களாக ஐம்பெருங்‌ காப்பியங்களும்‌, 
ஐஞ்சிறு காப்பியங்களும்‌ விளங்குகின்றன. மணிமேகலை, நீலகேசி போன்ற காப்பியங்கள்‌ 
அறிவறிவுத்‌ தத்துவத்தை விளக்கும்‌ சமயவாதங்களைக்‌ கொண்டனவாக விளங்குகின்றன. 
அளவையியல்‌ தத்துவத்தை வெளிப்படுத்தக்‌ கூடிய வகையில்‌ சிந்தனை முறைகளை 
எடுத்துரைக்கும்‌ காப்பியமாக நீலகேசி விளங்குகிறது. நீலிப்‌ பேய்க்கும்‌ இக்காப்பியத்‌ 
தலைவிக்கும்‌ தொடர்பு இருப்பதாகக்‌ கூறப்படுகிறது. நீலகேசி, சமண நெறியினையே சிறந்த 
நெறி என்று தர்க்க அடிப்படையில்‌ நிறுவி சமண, ஆசீவக சமயாத்தரை வாதத்தில்‌ வெல்வதே 
நீலகேசிகாப்பியத்தின்‌ நோக்கமாக அமைந்துள்ளது. 

குண்டகேசி காப்பியத்திற்கு பதில்‌ தரும்‌ வகையில்‌ எழுதப்பட்டதாகக்‌ கருதப்படும்‌ 
நீலகேசியில்‌ குண்டலகேசி வாதச்‌ சருக்கத்தில்‌ பெளத்த சமயத்தின்‌ கருத்துக்களை சமண 
சமயக்‌ கருத்துக்களைக்‌ கொண்டு மறுதலிப்பது இடம்பெறுகிறது. இவ்வாத முறைகளை 
அளவையியலின்‌ அடிப்படையில்‌ வெளிப்படுத்துகிறாள்‌ நீலகேசி. பெளத்தர்களுடன்தான்‌ 
மிகுதியாக வாதத்தில்‌ ஈடுபடுகிறாள்‌. புத்த சமயத்தின்‌ புலால்‌ உண்ணாமைக்‌ 
கோட்பாட்டினைக்‌ குறித்துக்‌ கூறும்‌ போது சமணத்தின்‌ கொல்லாமையே மிகச்‌ சிறந்ததாகக்‌ 
கூறப்படுகிறது. நீலகேசி வாதத்தில்‌ ஈடுபடும்‌ முறையானது அளவையியலைக்‌ கொண்டு 
அமைவதால்‌ மறுப்பதற்கு இடமின்றி இருப்பதை காப்பியம்‌ வெளிப்படுத்துகிறது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


218 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


இக்கட்டுரையில்‌ நீலகேசியில்‌ இடம்பெறும்‌ சமண அளவைக்‌ கோட்பாடு குறித்தச்‌ சிந்தனை 
கூறப்படுகிறது. 
அளவையியல்‌ 

மனிதர்கள்தம்‌ பொருளாயத வாழ்வில்‌ அளவையியல்‌ பல்வேறு தருணங்களில்‌ 
பயன்படுத்தப்படுகின்றன. அளத்தல்‌ என்னும்‌ சொல்லினடியாக அளவையியல்‌ தோன்றுகிறது. 
மனிதர்கள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ ஒரு கருத்து நிலையின்‌ வேறுபட்ட பார்வைகள்‌ இருக்கக்‌ 
கூடும்‌. அவை தர்க்க அடிப்படையில்‌ நியாயப்படுத்தப்பட வேண்டும்‌ என்பதே 
அளவையியலின்‌ அடிப்படையாகும்‌. நான்கு பேர்‌ நான்கு குறிப்பிட்டக்‌ கருத்தினைக்‌ கொண்டு 
வாதிட்டு பொதுமுடிவை எட்டுதல்‌ வேண்டும்‌. அதையே தர்க்கவியல்‌ எனக்‌ கொள்கின்றனர்‌ . 
“ஒரு விடயத்தைப்‌ பற்றி நான்கு பேர்‌ தர்க்கிக்கின்றார்கள்‌ என்றால்‌ அம்முயற்சியின்‌ நோக்கம்‌ 
என்ன ஒருவருக்கொருவர்‌ முரண்பட்டுக்‌ கொண்டு முகத்தைத்‌ திருப்பிக்‌ கொண்டு 
வாழ்வதற்காகவா, வாய்‌ வல்லமையுடன்‌ ஒருவர்‌ தான்‌ பிடித்த முயலுக்கு மூன்றுகால்தான்‌ என 
வாதிட்டு மற்றவர்களை அதை ஏற்குமாறு வலிந்து துணை சேர்ப்பதற்கல்ல. குறித்த விடயம்‌ 
பற்றி நால்வருக்குமிடையில்‌ ஏற்றுக்கொள்ளக்‌ கூடிய ஒரு பொது முடிபுக்கு வருவதே. 
இதனாற்தான்‌ தர்க்கவியலை எல்லோராலும்‌ ஏற்றுக்‌ கொள்ளக்‌ கூடிய பொதுவான 
நியாயதித்தல்‌ முறையைக்‌ கற்றுத்‌ தரும்‌ அறிவியல்‌ என வரைவிலக்கணஞ்செய்வர்‌” 
(ஏ.யுகபாலசிங்கம்‌, அளவையியற்‌ போலி, ப.11) என்று குறிப்பிடுகின்றார்‌ யுகபாலசிகங்கம்‌. 
கருத்தினை ஏற்றுக்‌ கொள்ளுதல்‌ என்பது அதன்‌ மெய்மைத்‌ தன்மையை அறிந்து ஏற்றுக்‌ 
கொள்வதை வலியுறுத்துவதாக அளவையியல்‌ அமைகிறது. 
சமணத்தில்‌ அளவையியல்‌ 

அறிவறிவியல்‌ தத்துவமானது தர்க்கத்திற்கு முதன்மை அளிக்கும்‌ வகையில்‌ காரண 
காரியங்களை உடையதாக இருக்கிறது. காரண, காரியம்‌ என்பது ஒரு நிகழ்வின்‌ உண்மைத்‌ 
தன்மையை வெளிப்படுத்தும்‌ கூறுகளாக அமைகின்றன. காரியம்‌ என்ற ஒன்று 
இருக்குமானால்‌ காரணம்‌ என்ற ஒன்று இருக்க வேண்டும்‌ என்பது அடிப்படையாகக்‌ 
கொள்ளப்படுகிறது. ஒவ்வொரு தத்துவமும்‌ காரண, காரிய அறிதலை வலியுறுத்தும்‌ வகையில்‌ 
அமைந்திருக்கின்றன. சாங்கியம்‌, நியாயம்‌, ஆசீவகம்‌, பெளத்தம்‌, சமணம்‌ ஆகிய சமயங்கள்‌ 
காரண, காரிய தத்துவத்தை அடிப்படையாக்க கொண்டனவாக அமைந்துள்ளன. 
“காரியத்திற்கு முன்‌ நிற்பது காரணம்‌ எனப்படும்‌. பின்‌ நிற்பதானது காரியம்‌ எனப்படும்‌. 
மணியோசை கேட்பது காகம்‌ கரைவது போன்ற செயல்கள்‌ நடந்தால்‌ யானை வரும்‌ என்றும்‌ 
விருந்தினர்‌ வருவர்‌ என்றும்‌ நம்பப்படுகிறது”” (யாழ்‌.நந்தினி, சண்முகலிங்கன்‌, சைவ 
சித்தாந்தத்தின்‌ காரண காரியக்‌ கொள்கை, ப.36) என்று குறிப்பிடுவதிலிருந்து முன்னிற்பது 


காரணம்‌. மணியோசையின்றி யானை வரலாம்‌, காகம்‌ கரையாமல்‌ விருந்தினர்‌ வரலாம்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


219 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


அளவையியல்‌ பகுப்புவழி, தொகுப்பு வழி என இரு வகையுள்‌ அடங்குகின்றன. 
முக்கூற்று முடிவுகளை படி உண்மையை வெளிப்படுத்துதல்‌ பல்வேறு கூற்றுகளைத்‌ தொகுத்து 
அதன்வழி உண்மையைக்‌ கண்டறிதல்‌ என்பனவாகும்‌. “சிந்தனையுள்‌ பொதுவுண்மைகளைக்‌ 
கொண்டு சிறப்புண்மைகளை அல்லது தனி உண்மைகளை அறிதல்‌ ஒரு நிலையாகும்‌. 
தனிநிலை உண்மைகள்‌ பலவற்றை முறையாக ஆராய்ந்து அவை உணர்த்தும்‌ 
பொதுவுண்மைகளை உணர்தல்‌ மற்றொரு நிலையாகும்‌. முன்னதைப்‌ பகுப்பு வழி அளவை 
மேற்கொள்கிறது. பின்னதைத்‌ தொகுப்பு வழி அளவை மேற்கொள்கிறது” 
(இர.இராமானுஜாசாரி, அறிவு ஆராய்ச்சி இயல்‌, ப.10) என்று இதனைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
இராமானுஜாசாரி. இவ்வகையிலான தர்க்க அடிப்படையில்‌ உண்மைகளை நிறுவும்‌ போக்கில்‌ 
நீலகேசி குண்டலகேசியுடனான வாதத்திலும்‌ பிற பெளத்தர்களுடனான வாதத்திலும்‌ 
ஈடுபடுவதனைக்‌ காப்பியத்தில்‌ காணமுடிகிறது. அளவையியலைக்‌ கொண்டு உண்மைகளை 
கண்டறிதலை, 

அத்தி காயங்க ளளவைக ளாலளந்‌ தறிவான்‌ 

குத்தி யாதிய குணங்களிற்‌ பெரியவன ரிய 

பத்தின்‌ மேலிரு தவத்தினிற்‌ பவத்தொட ரறுக்கும்‌ 

முத்தி யான்முனிச்‌ சந்திர னெனும்பெயர்‌ முனிவன்‌ (நீலகேசி.34) 
என்னும்‌ பாடல்‌ கூறுகிறது. அத்திகாயங்கள்‌ ஐந்தின்‌ அடிப்படையிலும்‌ காண்டல்‌ முதலிய 
அளவைகளாலும்‌ ஆய்ந்தறிந்து ஐயத்தைப்‌ போக்கி குப்தி, சமிதி முதலான குணங்கள்‌ 
கொண்டவன்‌ சந்திரபட்டாரகன்‌ என்று பாடல்‌ கூறுகிறது. இதில்‌ ஐயந்திரிபற அறிதலுக்கு 
உதவுவனவாக சீவாத்திகாயம்‌, அசீவாத்திகாயம்‌, தர்மாத்திகாயம்‌, அதர்மாத்திகாயம்‌, 
ஆகாசத்திகாயம்‌ என்பன அறிவளவை முறைகளாகும்‌ எனக்‌ குறிப்பிடப்படுகிறது. இவற்றைக்‌ 
கற்றுணர்ந்தவளாக நீலகேசி பெளத்தர்களுடன்‌ வாதத்தில்‌ ஈடுபடுகிறாள்‌ என்பதை காப்பியம்‌ 
சுட்டுகிறது. 
குண்டலகேசியுடன்‌ வாதிடுதல்‌ 

நீலகேசி காப்பியத்தில்‌ இரண்டாவதாக அமைந்துள்ளச்‌ சருக்கம்‌ குண்டலகேசி வாதச்‌ 
சருக்கம்‌ ஆகும்‌. நீலகேசி சந்திரப்‌ பட்டாரகனிடம்‌ கற்றவளாக சொற்போர்‌ புரிதலை 
நோக்கமாகக்‌ கொண்டு காம்பிலி மன்னனின்‌ முன்னிலையில்‌ இருவரும்‌ சொற்போர்‌ நிகழ்த்த 
ஆயத்தமாகின்றனர்‌. புத்தரைப்‌ பற்றி குண்டலகேசி விரித்துரைக்கிறாள்‌, 

ஆதிதான்‌ பெரியனா 

யறக்கெடு மளவெல்லாம்‌ 

ஊதியமே யுணர்ந்தவ 

னுறுதரும மேயுரைத்தான்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


220 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


யாதனையுந்‌ தான்வேண்டா 

னயலார்க்கே துன்புற்றான்‌ 

போதியா னெம்மிறைவன்‌ 

பெருந்தினா ருயக்கொள்வான்‌ (நீலகேசி.176) 
என்னும்‌ பாடலில்‌ என்‌ தலைவனான புத்தபெருமான்‌ பரிநிர்வாணம்‌அடைந்தவனும்‌ 
இவ்வுலகோர்க்கெல்லாம்‌ இன்பமே எண்ணியவனுமாவான்‌. மக்களுக்கு நல்லறத்தையே 
அறிவித்தவன்‌, தனக்கென பிறர்‌ பொருளை நினையாதவனும்‌, பிறர்நலங்‌ கருதியே 
துன்புற்றவனுமாவான்‌. தன்னிடம்‌ அடைக்கலம்‌ புகுந்தோர்க்கெல்லாம்‌ உய்வித்து மகிழ்ந்தவன்‌ 
என்கிறாள்‌. மேலும்‌, 

முந்துரைத்தான்‌ முந்நூலு 

மந்நூலின்‌ முடிபொருடா 

மைந்துரைப்பி லுருவுழப்‌ 

பறிவோடு குறிசெய்கை 

சிந்தனைகட்‌ செலவோடு 

வரவுமே நிலையில்ல 

தந்துரைப்பி னெரிநுதிபோற்‌ 

றாங்கேடு நிகழ்வென்றாள்‌ (நீலகேசி.177) 
என்னும்‌ பாடலிலும்‌ உலகோர்க்கும்‌ தம்மைப்‌ பின்பற்றுவோருக்கும்‌ கடைபிடித்தொழுகும்‌ 
வகையிலான மூன்று பீடகங்களை அருளினான்‌ என்றும்‌ அந்நூலில்‌ உண்மையை 
அறிந்துகொள்வதற்கான ஐந்து பொருளையும்‌ கூறினார்‌ என்றும்‌ பாடல்‌ கூறுகிறது. ஐந்து 
பொருள்களாவன உருவக்‌ கந்தம்‌, நுகர்ச்சிக்‌ கந்தம்‌, அறிவுக்‌ கந்தம்‌, குறிக்‌ கந்தம்‌, செயற்கந்தம்‌ 
என்பனவாகும்‌ இவற்றை ஆராய்ந்தால்‌ உலகத்தின்‌ பொருட்கள்‌ யாவும்‌ கணந்தோறும்‌ மாறிக்‌ 
கொண்டிருப்பனவாகும்‌. நிலைத்தத்‌ தன்மையுடையதென்று உலகில்‌ எதுவும்‌ இல்லை. 
விளக்கின்‌ நுனி போல அழிந்து கொண்டே செல்வனவாகும்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. இதற்கு 
மறுமொழியாக நீலகேசி தர்க்க நியாயவாதப்படி அவள்‌ கூறியவற்றை மறுத்துரைப்பதைக்‌ 
காணலாம்‌. 

முன்னெனப்‌ படுவதுதான்‌ 

முதலில்லாத்‌ தடுமாற்றம்‌ 

அன்னதன்கட்‌ பெரியனே 

லறங்கொண்ட தவமாகும்‌ 

பின்னதன்கட்‌ பெரியனேற்‌ 


பிறழ்பெய்துங்‌ காலச்சொல்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


221 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


என்னென்றான்‌ பெரியவா 

றிருமையினுந்‌ திரிந்தென்றாள்‌ (நீலகேசி.179) 
என்று குறிப்பிடுகிறாள்‌ நீலகேசி. புத்தனை ஆதிமுதலே பெரியவன்‌ என்று கூறுவது 
உண்மையாயின்‌ இல்லறவாழ்வில்‌ வாழ்ந்து அறவொழுக்கம்‌ கடைபிடித்தது எப்படி 
சாத்தியமாகும்‌. அறத்தினைக்‌ கடைபிடித்து புத்தனான பின்‌ பெரியவன்‌ ஆனான்‌ எனில்‌ 
பெரியோன்‌ என்று அழைப்பதில்‌ ஆதிமுதல்‌ பெரியவன்‌ என்று அழைப்பதில்‌ காலங்குறித்துக்‌ 
கூறுவது பிழையாகுமல்லவா இரு நிலையிலும்‌ ஒத்துவராத நிலையில்‌ பெரியோன்‌ என்று 
அழைப்பது எங்கனம்‌ பொருத்தமாகும்‌ என்கிறாள்‌. புத்தனை உயர்த்திக்‌ கூறும்‌ கூற்றானது 
பொய்யானது என்று நிரூபணம்‌ செய்கிறாள்‌. மேலும்‌, 

பெருமைமுன்‌ பெற்றனனேற்‌ 

பின்னைத்தான்‌ முடிப்பதோர்‌ 

கருமமிங்‌ கெவனாகுங்‌ 

காட்டுதியேற்‌ பெற்றிலன்முன்‌ 

றருமந்தான்‌ கருதிநீ 

சொன்னாயேற்‌ றலைவரே 

யொருமையா லறந்தெளிந்த 

வுழப்புலையர்‌ முதலானார்‌ (நீலகேசி.180) 
என்ற பாடலில்‌ புத்த சமயத்தின்‌ கொள்கை கணகழிவு வாதமென தூற்றுகிறாள்‌. எந்தப்‌ 
பொருளும்‌ நிலையானதல்ல என்பது உண்மையாயின்‌ ஒன்றின்‌ தொடர்ச்சி எப்படி தோன்றும்‌. 
வான்மலர்‌ (ஆகாஷ புஸ்பம்‌) தோன்ற வழியில்லை அல்லவா. புத்தனாவதற்கே அவன்‌ 
காரியங்களை இயற்றுவானாயின்‌ அதாவது கருமங்களை கடைபிடிப்பானாயின்‌ முன்பு 
அனைத்தையும்‌ துறந்த பெரியோன்‌ என்பதற்கு பொருளில்லை. எதையும்‌ வேண்டாம்‌ என்று 
மறுக்கும்‌ கொள்கையுடையவன்‌ பிறர்க்கு அறங்கருதி தனக்கென ஒன்றை வேண்டுகின்றாயின்‌ 
பெருமை கொண்டால்‌ ஒருசேரப்‌ புத்த தருமத்தை உணர்ந்த பிறர்க்கு உழவு முதலியன செய்து 
வயலில்‌ கிடந்து உழல்கின்ற புலையர்‌ முதலாயோர்‌ பெரியோன்‌ ஆகிவிடுவார்‌ என்பதை 
உணர்ந்து கொள்‌ என்று கூறுகிறாள்‌. இவ்வாறு இருவருக்கிடையே நடைபெற்ற வாதத்தில்‌ 
பெளத்தத்‌ தத்துவத்தை மறுத்துக்‌ கூறும்‌ நீலகேசியின்‌ கூற்று இடம்பெறுகிறது. புத்தனை 
பெரியோன்‌ என்று கூறுவதையும்‌ உலகிற்கு மூன்று பிடகங்களை அளித்தார்‌ என்பதையும்‌, 
ஐந்து கந்தங்கள்‌ குறித்த அறிவினையும்‌ உலகின்‌ மாறும்‌ இயல்பினையும்‌ குறித்த 
கருத்துக்களுக்கு மறுப்புத்‌ தெரிவித்து அதனை பொருளற்றதாக்குகிறாள்‌. 

புத்தனின்‌ செயல்பாட்டையும்‌, குண்டலகேசியின்‌ செயல்பாட்டையும்‌ ஒரு சேர பழித்துக்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


222 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


கூறும்‌ நீலகேசி இவர்கள்‌ கூறும்‌ புத்தமார்க்கமானது பிழையாகத்தான்‌ போகும்‌ என்று 
கூறுகிறாள்‌, 

பருவரலொன்‌ றிலன்றாயைப்‌ 

பழுப்பறித்தான்‌ தலைவனிவள்‌ 

கருவரைமேற்‌ றன்கணவன்‌ 

காலனையும்‌ கவிழ்த்திட்டாள்‌ 

இருவரையும்‌ போல்வாரிவ்‌ 

விருநிலத்தின்‌ மேலெங்கும்‌ 

பெருவழியார்‌ பேரருளார்‌ 

பிறர்யாரே யெனநக்காள்‌ (நீலகேசி.192) 
என்ற பாடலானது புத்தனின்‌ இழிசெயல்‌ குறித்தும்‌ குண்டலகேசியின்‌ கணவனைக்‌ கொன்‌ ற 
செயல்குறித்தும்‌ பழிப்பதாக உள்ளது. இவள்‌ தலைவனான புத்தன்‌ இரக்கமற்றவனாக பெற்ற 
தாயின்‌ பழுவெலும்பைப்‌ பறித்துக்‌ கொன்றவன்‌. அவன்‌ மாணவியாகிய குண்டலகேசியோ 
தன்‌ கணவனான காலனை மலையுச்சியிலிருந்து தள்ளி விட்டுக்‌ கொன்றவள்‌ எனவே 
இவ்விருவரின்‌ நெறியைப்‌ பின்பற்றினால்‌ அவர்கள்‌ கதி என்னாகும்‌ என்கிறாள்‌. 
குண்டலகேசியுடன்‌ நீலகேசி நிகழ்த்திய வாதத்தினால்‌ பதில்‌ கூற முடியாத நிலைக்கு ஆளான 
குண்டலகேசி புத்தமார்க்கத்திலிருந்து சமண மார்க்கத்தைக்‌ கடைபிடிக்கலானாள்‌. 
நீலகேசி பிற பெளத்தர்களுடன்‌ நிகழ்த்திய வாதம்‌ 

நீலகேசி குண்டலகேசியை வாதத்தில்‌ வென்ற பின்னர்‌ அருக்கச்‌ சந்திரன்‌ என்னும்‌ 
புத்தசமயத்தாரிடம்‌ வினய பீடகம்‌ பற்றி வாதம்‌ புரிகிறாள்‌. நூலின்‌ உள்ளடக்கத்திற்கும்‌ 
நடைமுறைக்கும்‌ உள்ள இடைவெளியைக்‌ குறித்து கேள்வி எழுப்புகிறாள்‌. நடைமுறையில்‌ 
நடந்து கொள்ள இயலாத தன்மையுடையதாக ஒழுக்க முறைகள்‌ இருப்பதாகக்‌ கூறுகிறாள்‌. 
புத்தன்‌ இரவலன்‌ கேட்பதையெல்லாம்‌ கொடுத்தார்‌ என்றும்‌ மனைவியைக்‌ கூட இரவல்‌ 
கொடுத்தார்‌ எனவும்‌ கூறுவதானது நடைமுறையில்‌ யாரும்‌ செய்ய இயலாதவொன்றாகக்‌ கூறி 
அவனை வெல்கிறாள்‌. “இக்குளறுபடிகளைக்‌ கேட்டு அர்க்கச்சந்திரன்‌ மனங்குழம்பிப்‌ 
புத்தசமயத்‌ திட்டங்களின்‌ தவறுகளை ஒத்துக்‌ கொண்டான்‌. புத்தர்பேசும்‌ கொல்லாமையும்‌ 
ஒழுக்கநெறியும்‌ வாய்ப்பசப்பே என்பதை உணர்ந்து நீலகேசியால்‌ அருளுரைக்கப்பட்ட சமண 
அறத்தை மேற்‌ கொண்டு அவனும்‌ சமண அறத்தின்‌ மும்மணிகளை வழிகாட்டியாகக்‌ கொண்டு 
உய்ந்தான்‌” (A.சக்கரவர்த்தி, நீலகேசி உரைநூல்‌, ப.62) என்று சக்கரவர்த்தி குறிப்பிடுகிறார்‌. 

புத்த சங்கத்தில்‌ நிகழ்ந்து வரும்‌ ஒவ்வாத செயல்களைக்‌ குறித்து எடுத்துரைக்கிறாள்‌. 
புத்த சங்கத்தில்‌ உள்ள புத்த துறவியானவள்‌ பிக்குணி ஒருவளை தன்னோடு கூடியிருக்குமாறு 
கூறுவதை பழிக்கிறாள்‌. பிணத்தைப்‌ புணர்ந்த துறவி ஒருவனின்‌ செயலையும்‌ கடிந்து 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


223 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


கொள்கிறாள்‌. அத்துறவி புணர்ந்ததை நியாயப்படுத்தும்‌ வகையில்‌ ஒன்று இறந்துபட்ட உடல்‌, 
இன்னொன்று இறக்கப்‌ போகும்‌ உடல்‌ அவ்வளவுதானே என்றானம்‌ இது போன்ற 
இழிசெயல்கள்‌ புத்த சங்கத்தில்‌ இருப்பதைச்‌ சுட்டிக்‌ காட்டி அவர்களை வாதத்தில்‌ 
வெல்கிறாள்‌. 

பின்பு மொக்கலனுடன்‌ வாதம்‌ புரிந்து சமணக்‌ கருத்துக்களை எடுத்துரைக்கிறாள்‌. 
பெளத்த சமயத்தின்‌ கருத்துக்களின்‌ பொருந்தாத்‌ தன்மையை தன்‌ வாதத்‌ திறமையால்‌ 
எடுத்தியம்பி அவனையும்‌ வாதத்தில்‌ வெல்கிறாள்‌. 

இவ்வாறு நீலகேசி பெளத்தர்களுடன்‌ வாதம்‌ செய்வதற்கு அளவையியலைப்‌ 
பின்பற்றுகிறாள்‌. தர்க்க அடிப்படையில்‌ கருத்துக்களை மறுத்துரைத்து சமண சமயத்தின்‌ 
கருத்துக்களை வெளிப்படுத்துகிறாள்‌ நீலகேசி. குண்டலகேசி என்னும்‌ காப்பியத்திற்கு 
மறுதலையாக தோன்றியதாகக்‌ கூறப்படும்‌ நீலகேசியில்‌ தர்க்க முறைப்படி கருத்துக்களை 
வெளிப்படுத்தும்‌ தன்மையானது சமண சமயத்தின்‌ அளவைக்‌ கோட்பாடு எனக்‌ கொள்வதற்கு 
ஏற்புடையதாக அமைந்துள்ளது. 
வலை 

சமணக்‌ காப்பியமான நீலகேசி அச்சமயத்தின்‌ கருத்துக்களை பரப்புரை செய்வதற்காக 
எழுந்த நூலாகக்‌ கருதப்படுகிறது, குண்டலகேசி பெளத்த சமயத்தின்‌ கருத்துக்களை 
கொண்டுள்ளது. அச்சமயத்தின்‌ கருத்துக்களுக்கு அளவையியல்‌ விதிகளின்படி 
கேள்விக்குட்படுத்தி அதனை பொய்வாதமென நிரூபணம்‌ செய்வதே நீலகேசி காப்பியத்தின்‌ 
நோக்கமாக அமைந்துள்ளது. அளவையியல்‌ பகுப்பு, தொகுப்பு என்னும்‌ இரு 
அளவைகளையும்‌ ஏனைய பிரிவுகளையும்‌ உடையதாகும்‌. சமண சமயத்தின்‌ கருத்துக்களை 
முனிச்சந்திர பட்டாரகர்‌ எடுத்துரைக்கிறார்‌. ஐந்து காயங்கள்‌ மற்றும்‌ காண்டல்‌ முறையில்‌ 
அளவை விதிகளைப்‌ பயன்படுத்தி உண்மையை அறிந்து கொள்வதே நல்ஞானமாகும்‌ 
என்பதை சமணம்‌ குறிப்பிடுகிறது. அந்த முறைப்படியே நீலகேசி குண்டலகேசியுடனும்‌ ஏனை 
பெளத்தர்களுடன்‌ வாதத்தில்‌ ஈடுபட்டு அவர்களை வென்று பெளத்த சமயத்தின்‌ குறைகளை 
தர்க்க முறைப்படி மறுதலித்து வெல்கிறாள்‌. சமண சமயத்தை பிறர்‌ ஏற்கும்படி செய்வதே 
நீலகேசியின்‌ நோக்கமாக அமைந்துள்ளது. அதற்கு அளவையியல்படி கருத்துக்களை 
எடுத்துரைப்பது காணப்படுகிறது. 


துணைநூற்பட்டியல்‌ 
[1] ஆசிரியர்‌ குழு, நீலகேசி மூலமும்‌ உரையும்‌, கெளரா ஏஜென்சீஸ்‌, திருவல்லிக்கேணி, 
சென்னை, 2013. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


224 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


[2] இர.இராமானுஜாச்சாரி, அறிவு ஆராய்ச்சி இயல்‌, தமிழ்‌ வெளியீட்டுக்‌ கழகம்‌, தமிழ்நாடு 
அரசாங்கம்‌, 1966. 

[3] யாழ்‌.நந்தினி சண்முகலிங்கம்‌, சைவ சித்தாந்தத்தின்‌ காரண காரியக்‌ கொள்கை, மேன்மை 
வெளியீடு, சென்னை, 2018. 

[4] A.சக்கரவர்த்தி, நீலகேசி உரைநூல்‌, (தமிழில்‌ கா.அப்பாத்துரை), பாரி நிலையம்‌, 
பிராட்வே, சென்னை, 1955. 

[5] வே.யுகபாலசிங்கம்‌, அளவையியற்‌ போலி, மெய்யியற்‌ கல்வி அகம்‌, கொழும்புத்துறை வீதி, 


யாழ்ப்பாணம்‌, 1999. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சாரதா & குளோரியா வி.தாஸ்‌ . “நீலகேசியில்‌ சமண அளவைக்‌ கோட்பாடு.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ 
இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.217-224. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.033 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Saratha & Gloria V.Dhas. “Jaina Logical Doctrine in the Epic “Neelakesi”.” International Journal of Tamil 
Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.217-224. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.033 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


ம்‌ இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


க 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


காரைக்‌ காலம்மையாரின்‌ இறையனுபவம்‌ 
Karaikal Ammaiyar’s Experience of God 
முனைவர்‌ நா.ரா. சிபஜா, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, முஸ்லீம்‌ கலைக்‌ கல்லூரி திருவிதாங்கோடு. 


Dr. N. R. Shibaja, Assistant Professor, Tamil Department, Muslim Arts College Thiruvithancode 


ORCIiD: https://orcid.org/0000-0002-3332-4314 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.034 


Abstract 


This article is about the Woman Nayanmar Saint Karaikal’s experience of God, her 
youth and the changes in her married life. The article premeditates on music, meditation and 
worship as seen in the depiction of Karaikal Ammaiyar. There are deep spiritual matters that 
give peace of mind to a person. Karaikal Ammaiyar haad experienced such bliss in her life. It 
is also evident that Nayanmar chronology had appeared to explain the relationship between 
God and the Life of the nayanmars. This article sets out to bring out the divine experience of 
Karaikal Ammaiyar in an interpreting manner. 


Keywords: Karaikal Ammaiyar, Experience of God 


முன்னுரை 

உலகில்‌ இறைவனை அடைய மூன்று வழிகள்‌ உள்ளன என்பதை இறைவன்‌ - இறை 
சிந்தனை - கடவுளை எண்ணிச்‌ செயல்புரிதல்‌ - தியானம்‌ என்ற முறையில்‌ வகை செய்யப்‌ 
படுகிறது. தியானம்‌ உள்ளத்தின்‌ வலிமையைப்‌ பெருக்குவதோடு அமைதியையும்‌ தருகின்றது. 
இறைவன்‌ புகழை பெருமையை அன்பால்‌ சிந்தனை செய்து துதிபாடி இறைவனுடைய 
நாமத்தைத்‌ திரும்பத்‌ திரும்ப உச்சரிப்பதன்‌ மூலம்‌ இறையருளைப்‌ பெற முடியும்‌ என்னும்‌ 
கருத்தைக்‌ கொண்டு இவ்வாய்வு அமைகிறது. தமிழ்‌ பக்தி இலக்கிய வரலாறு காரைக்‌ 
காலம்மையாரின்‌ பாடல்களிலிருந்து தொடக்கம்‌ பெறுகின்றது. தமிழால்‌ இறைவனைப்‌ பாட 
முடியும்‌ என்று நிறுவிய பெருமை அம்மையாருக்கு உண்டு. இவர்‌ வாழ்ந்த காலம்‌ கி.பி 4 
அல்லது கி.பி 5-ம்‌ நூற்றாண்டு என்பர்‌. சைவ இலக்கிய உலகில்‌ காரைக்‌ காலம்மையாரின்‌ 
புண்ணியத்தின்‌ கண்களாகத்‌ திகழ்ந்தவர்‌. சைவ அடியார்களின்‌ இலக்கியம்‌ செய்த ஒரெ 
பெண்மணி இவர்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 
இளமைப்பருவம்‌ 

வணிகர்‌ குலத்தினர்‌ பெருகி வளம்‌ பெறும்‌ கடற்கரைப்‌ பட்டினம்‌ காரைக்கால்‌ அங்குப்‌ 
பெரிய வணிகருக்குப்‌ பெண்ணாகப்‌ பிறந்தவள்‌ புனிதவதியார்‌ என்ற காரைக்‌ காலம்மையார்‌ 
அம்மையார்‌ காரைக்காற்பேய்‌ என்ற பெயர்களால்‌ இவர்‌ அழைக்கப்‌ பெற்றுள்ளார்‌. இளம்‌ 
பருவத்தில்‌ சிவ பெருமானிடம்‌ ஆழந்த அன்புடைய இவர்‌ விளையாடும்‌ பொழுது 


சிவபெருமானைப்‌ பற்றிய பாடல்களைப்‌ பாடி விளையாடுவது இயல்பு. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


226 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


திருமணப்‌ பருவம்‌ 

புனிதவதியார்‌ திருமணப்‌ பருவத்தை அடைந்த போது நாகப்பட்டினத்தில்‌ இருந்த 
நீதிபதியின்‌ மகன்‌ பரமதத்தன்‌ என்ற வணிக குலக்‌ குமரனை மணம்‌ செய்து அவர்களுடனே 
வாழ்ந்து வந்தார்‌ பரமதத்தனும்‌ அவர்களின்‌ விருப்பப்படி காரைக்காலிலே தங்கி வியாபாரம்‌ 
முதலியவற்றை கவனித்து வந்தான்‌. இல்வாழ்க்கையில்‌ புகுந்த புனிதவதியார்‌ 
சிவபெருமானிடம்‌ தீராத அன்புடையவராக இருந்தார்‌. சிவனடியார்‌ யாரேனும்‌ வந்தால்‌ 
அவர்களுக்கு உணவளித்து தொண்டு செய்து வந்தார்‌. பின்னர்‌ ஒரு மாங்கனியால்‌ 
இருவருக்கும்‌ கருத்து வேறுபடவும்‌ இவர்‌ தெய்வீக சக்தி நிரம்பியவர்‌ என்று நினைத்து பின்‌ 
இவரை விட்டுப்‌ பிரிந்து சென்றான்‌. 
பேய்வடிவு கொள்ளுதல்‌ 

பரமதத்தன்‌ வேறு ஊரில்‌ சென்று மறுமணம்‌ செய்து சிலநாள்‌ கழித்து இவரை கண்டு 
காலில்‌ விழ புனிதவதியார்‌ அவனுடைய கருத்தை உணர்ந்து கொண்டு இவர்‌ எண்ணிய 
எண்ணம்‌ இது என்றால்‌ இந்த உடம்பை தாங்குவதில்‌ பயன்‌ இல்லை என்று பேய்‌ வடிவை 
அருள்‌ செய்ய வேண்டும்‌ என இறைவனிடம்‌ வேண்டி அவ்வுருவம்‌ பெற்றார்‌. 
இறைக்‌ கொள்கை 

மனித உள்ளத்தில்‌ தெய்வமென்பதோர்‌ சித்தமுண்டாகிய நிலை குறிப்பிடத்‌ தக்கதாகும்‌. 
இந்நிலை எங்கு முதன்‌ முதலில்‌ தோன்றியது என்பதை அறுதியிட்டுக்‌ கூற முடியாது. தெய்வச்‌ 
சிந்தனை வளர்ச்சி விலங்கு நிலையிலிருந்து மனிதகுலத்தை உயர்த்தி அமர நிலையை 
அடையும்‌ நெறியினை வளர்த்தது. தெய்வ நம்பிக்கையை ஏற்றுக்கொண்ட மனித 
வாழ்க்கையில்‌ செம்மை பெறுவதற்குரிய நெறிகள்‌ சமயங்களாயின. 

தத்துவம்‌ என்பது அழியாத இறைவன்‌ போன்றது. இறைவனைத்‌ தத்துவன்‌ என்ற 
சொல்லால்‌ அடியவர்கள்‌ போற்றியுள்ளனர்‌. இறை உயிர்‌ உலகு ஆகியவற்றைப்‌ பற்றிய 
தத்துவச்‌ சிந்தனைகள்‌ தமிழ்‌ மண்ணில்‌ வேரோடி இருப்பனவாகும்‌. உயிருக்கும்‌ 
இறைவனுக்கும்‌ உள்ள தொடர்பினை வெளிப்படுத்துவதற்குச்‌ சமயங்கள்‌ தோன்றின ஒரு 
நாட்டின்‌ இலக்கியத்தை அறிவியலை பண்பாட்டை பல்வகைக்‌ கலைகளைச்‌ சமயம்‌ 
வளர்க்கின்றது. மற்ற சமயங்களுக்கு இல்லாத பெருமை சைவத்திற்கு உண்டு. சமய அறிவு 
பெறுவதற்கு இரண்டு நெறிகள்‌ உள்ளன ஒன்று கண்முதலிய பொறி வாயிலாக அறியும்‌ நெறி. 
இவ்விரு காட்சி நெறிகளை உருவநெறி அருள்‌ நெறி என்று அழைப்பது சைவமரபு. 

காரைக்‌ காலம்மையார்‌ பெண்பாலராய்‌ இருந்தும்‌ சைவ சித்தாந்த தத்துவங்கள்‌ 
தோன்ற காரணமாக இருந்தவர்களில்‌ குறிப்பிடத்தக்கவர்‌. சமணர்‌ - பெண்டிருக்கு முத்தி 
இல்லை என்றனர்‌. சைவ சமயத்தில்‌ இவ்வம்மையாரின்‌ மூன்று நூல்களைப்‌ படைத்து 


இறைவனின்‌ திருவடி நிழலில்‌ பாதமுத்தி பெற்றார்‌. இச்செய்தியைத்‌ திரு. வி.க சிறப்பாக 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


227 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


குறிப்பிட்டுள்ளார்‌. காரைக்காலம்மையார்‌ இறைக்கொள்கை குறித்து கூறும்‌ போது 
இறைத்தத்துவம்‌ அடியார்தத்துவம்‌ என்று இரண்டாக கூறியுள்ளார்‌. இறைவன்‌ அனைத்து 
உயிர்களிலும்‌ நீக்கமற கலந்துள்ளான்‌. எங்கும்‌ நிறைந்துள்ள இறைவனது கழலை 
அடைவதால்‌ வரும்‌ பலனை, “பிறவாமைக்‌ காக்கும்‌ பிரான்‌” (திருவிரட்டை மணிமாலை பாடல்‌ 
எண்‌ 2 ல்‌ 4 வது வரி) என்றுக்‌ கூறியுள்ளார்‌. பிறப்பு இறப்பு ஆகிய சுழற்சியிலிருந்து இறைவன்‌ 
ஆன்மாவைக்‌ காத்திடுவான்‌ என்ற கொள்கையைக்‌ காரைக்காலம்மையார்‌ அழுத்தமாக 
குறிப்பிட்டுள்ளார்‌. இறைவனின்‌ இயல்பைக்‌ குறிப்பிடும்‌ போது “வேதத்திற்கு ஆதியான 
என்றும்‌ இவ்வுலகில்‌ வேதம்‌ தான்‌ முதலில்‌ தோன்றியது. இறைவன்‌ அவ்வேதத்திற்கும்‌ 
மூத்தவன்‌ என்ற செய்தியை வெளிப்படுத்தியுள்ளார்‌. காரைக்காலம்மையாரின்‌ 
இறைக்கொள்கை செறிவும்‌ எளிமையும்‌ மிகுந்தது. இவ்வுலகில்‌ ஆற்றலுடையது. இறைவனின்‌ 
அருள்‌ இறையருளைப்‌ பெற்று விட்டால்‌ பிறவிக்‌ கடலைத்‌ தாண்டி விடலாம்‌ என்பதை, 

வினைக்கடலை யாக்குவிக்கும்‌ மீளாப்‌ பிறவிக்‌ 

கனைக்‌ கடலை நீந்தினோம்‌ காண்‌ (அற்புதத்திருவந்தாதி வித்துவான்‌ ௧.ந. வேலன்‌ பக்‌ 

45 பாடல்‌ 16) 

உலகில்‌ தோன்றிய உயிர்கள்‌ காலத்திற்கு உட்பட்டவை இறைவன்‌ கால வடிவில்‌ 
இருக்கின்றான்‌ என்பதை, 

காலையே போன்றிலங்கும்‌ மேனிகடும்‌ பகலின்‌ 

வேலையே போன்றிலங்கும்‌ வெண்ணீறு - மாலையின்‌ 

தாங்குருவே போலுஞ்‌ சடைக்‌ கற்றை மற்றவற்கு 

வீங்கியருளே போலும்‌ மிடறு. (அற்‌. திருவந்தாதி வித்துவான்‌ ௧.ந வேலன்‌ 67 பா. 65) 
என்ற பாடல்‌ அடிகள்‌ உணர்த்‌;தியுள்ளன இறைவனது வடிவ ஒப்புமை உணர்த்தியதின்‌ 
வாயிலாக அவன்‌ காலமாக நிற்கின்றான என்ற குறிப்புப்‌ பொருள்‌ அமைந்துள்ளது. 
இறைவன்‌ ஒருவன்‌ 

இறைக்‌ கொள்கையைக்‌ காரைக்காலம்மையார்‌ “என்னை உடையானும்‌ ஏகனுமாய்‌ 
நின்றானும்‌” (அற்‌. திருவந்தாதி வித்துவான்‌ ௧.ந வேலன்‌ பக்‌ 78 பா. 92) என்ற வரிகளில்‌ 
குறிப்பிட்டுள்ளான்‌. 
பழமையானவன்‌ 

ஆதி அந்தம்‌ இல்லாதவன்‌ இறைவன்‌. இவ்வுலகில்‌ வேதம்‌ தான்‌ முதலில்‌ தோன்றியது. 
இறைவன்‌ அவ்வேதத்திற்கும்‌ மூத்தவன்‌ என்பதை அம்மையார்‌ தெளிவுப்‌ படுத்தியுள்ளார்‌. 
கருணையன்‌ 

இறைவனுக்குரிய குணங்களுள்‌ ஆன்மாக்கள்‌ ஈடேறச்‌ செய்வதும்‌ பல மாயையைப்‌ 


போக்குவதுமாகிய குணம்‌ கருணையின்‌ பாற்பட்டது. அன்பின்‌ முதிர்ச்சி அருளின்‌ வெளிப்பாடு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


228 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கருணை தம்மக்கள்‌ புரியும்‌ சுத்தமான குறைகளைப்‌ பொறுத்து மறந்து அன்பு காட்டுவது 
தாய்மைப்‌ பண்பு கருணையாகும்‌ பதி இயல்பில்‌ அன்பும்‌ இரக்கம்‌ தனியிடம்‌ பெறுவதை 
எண்ணுதல்‌ வேண்டும்‌. 

இறைவன்‌ தன்னை நம்பிச்‌ சரணடையும்‌ ஆன்மாக்களுக்குத்‌ தவறாது தஞ்சமளித்து 
அவற்றைத்‌ தன்னிலைக்கு உயர்த்துகின்றான்‌. “பால்‌ நினைந்தூட்டும்‌ தாயினும்‌ சாலப்பிரிந்து” 
என்னும்‌ மாணிக்க வாசகரின்‌ திருவாசக கருத்தை ஈண்டு இணைத்து எண்ணுதல்‌ வேண்டும்‌. 
காரைக்‌ காலம்மையார்‌ இக்கருத்தை இறைவனே ஈண்டிரக்கஞ்‌ செய்வான்‌ என்ற பெயரால்‌ 
விளக்கியுள்ளார்‌. 
அருளால்‌ ஆள்விப்பவன்‌ 

உலகில்‌ வாழும்‌ உயிர்களையும்‌ இறைவன்‌ தன்னருளால்‌ இயக்குகின்றான்‌ என்பதை, 

அருளே உலகெல்லாம்‌ ஆள்விப்பதீசன்‌ 

அருளே பிறப்பறுப்பதனால்‌ (அற்‌. திருவக்தாதி வித்துவான்‌ ௧.ந வேலன்‌ பக்‌ 41 பா. 9) 
என்ற தொடரில்‌ அம்மையார்‌ குறிப்பிட்டுள்ளார்‌. உலகில்‌ இறைவன்‌ ஒருவனே என்பது 
அம்மையாரின்‌ எண்ணம்‌ செறிவுடையது. இறைவன்‌ அயனாகவும்‌ அரியாகவும்‌ அரணாகவும்‌ 
இருந்து படைத்தல்‌ காத்தல்‌ அழித்தல்‌ ஆகிய முத்தொழில்களை இயற்றுக்கின்றான்‌. 
இம்மூவரும்‌ ஒருவன்‌ தான்‌ செயல்‌ வேறுபாட்டால்‌ வேறுபடுகின்றனர்‌ என்று கூறிச்‌ சமய 
சமரசம்‌ காண அம்மையார்‌ முற்படுகின்றார்‌ என்பதை, கைம்மாவின்‌ ஈருரிவை மூவுருவம்‌ 
போர்த்து கந்த” (திருவிரட்டை மணிமாலை பக்கம்‌ 91 பா. 16) 
அளக்க இயலாதவன்‌ 

இறைவனை ஆன்ம அறிவால்‌ உணரமுடியாது. அவன்‌ அருள்தான்‌ அவனைக்‌ 
காட்டுவிக்கும்‌ அன்பிற்கு அகப்படும்‌ மலையான இறைவன்‌ மாலுமிக்கும்‌ அயனுக்கும்‌ 
எட்டாதவனாக இருந்த தன்மையை இன்று நமக்கெளிதே மாலுக்கும்‌ நான்‌ முகனுக்கும்‌ 
அன்றும்‌ அளப்பரியன்‌ ஆனானை என்றும்‌ வானுலகத்‌ தேவர்களுக்குக்‌ கிட்டாத இறைவன்‌ 
அன்பால்‌ தனக்குக்‌ கிட்டி விட்டான்‌ என்று கூறும்‌ காரைக்காலம்மையாரின்‌ சிந்தனை ஆழம்‌ 
மிக்கது. அறிவானும்‌ தானே அறிவிப்பான்‌ தானே அறிவாய்‌ அறிகின்றான்‌ தானே - அறிகின்ற 
மெய்ப்‌ பொருளும்‌ தானே விரிசுடர்‌ பார்‌ ஆகாயம்‌ அப்பொருளும்‌ தானே அவன்‌ என்றும்‌ 
இறைவன்‌ ஒன்றாய்‌ வேறாய்‌ இருக்கும்‌ தன்மையைச்‌ சைவ உலகம்‌ ஏற்றுக்‌ கொண்டுள்ளதை 
உணர முடிகின்றது. 

இறைவன்‌ அட்ட முத்தியாய்‌ விளங்குவதை அம்மையார்‌ 

அவனே இருசுடர்‌ தீ ஆகாசம்‌ ஆவான்‌ 

அவனே புவிபுனல்‌ காற்றாவான்‌ - அவனே 


இயமானனாய்‌ அட்டமூர்த்தியுமாய்‌ ஞான 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


229 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மயமாகி நின்றான்‌ (அற்‌. திருவக்தாதி வித்துவான்‌ ௧.ந வேலன்‌ பக்‌ 47 பாடல்‌ 21) 
என்று குறிப்பிட்டுள்ளார்‌. 
அட்டமூர்த்தியானவன்‌ 

எவ்வித வழிபாடுகள்‌ இயற்றினாலும்‌ அவர்கள்‌ விரும்பும்‌ தெய்வமாக வந்து அருள்‌ 
சுரப்பவர்‌ சிவபெருமான்‌. உலகில்‌ எத்‌ தெய்வமும்‌ சிவனே என்பது அம்மையாரின்‌ அட்ட 
மூர்த்திக்‌ கருத்தை வெளிப்படுத்தும்‌ இறைக்‌ கொள்கையாகிறது. எக்‌ கோலத்‌ தெவ்வுருவாய்‌ 
ஏத்த உங்கள்‌ செய்வார்க்கும்‌ அக்கோலத்தவ்வுருவே ஆம்‌ என்ற அம்மையாரின்‌ கருத்தை 
அம்மையாருக்கும்‌ பின்‌ வந்த திருநாவுக்கரசர்‌ ஆரொருவர்‌ உன்குவார்‌ உன்னத்துள்ளே 
அவ்வுருவாய்‌ நின்கின்ற அருளுந்‌ தோன்றும்‌ என்று பாடியுள்ளது நினைக்கத்தக்கது. 
தந்தையானவன்‌ 

இறைவன்‌ அனைத்துயிர்களுக்கும்‌ தந்தை என்பதை அண்டமுற நிமிர்ந்தாடும்‌ எங்கள்‌ 
அப்பன்‌ என்ற தொடரால்‌ காட்டியுள்ளார்‌. 
அறியப்படுபவன்‌ 

இறைவன்‌ அற்புதமானவன்‌. அவனை எளிதில்‌ கண்டு இன்புறலாம்‌ என்பதை, 

காண்பார்க்குங்‌ காணலாற்‌ தன்மையனே கைகொபுது 

காண்பார்க்குங்‌ காணலாங்‌ காதலான்‌ (அற்‌. திருவந்தாதி; பக்கம்‌; 45 பாடல்‌ 17) 
என்று சுட்டியுள்ளார்‌. அவன்‌ மீது தீராத அன்பு கொண்டவருக்கு அவன்‌ எளியவன்‌ என்ற 
நுட்பம்‌ குறிப்பிடத்தக்கது. இறைவனது அடியைச்‌ சேர்வதற்கு உரிய வழியை பிறந்து மொழி 
பயின்றனினெல்லாங்‌ காதல்‌ சிறந்து நின்‌ சேவடி சேர்ந்தேன்‌ என்ற தொடரால்‌ 
விளக்கியுள்ளார்‌. மொழி பேசிய நாள்‌ முதலாக அவன்‌ மீது காதல்‌ கொண்ட அம்மையார்‌ 
அடைந்த சோதனைகளுக்கு எல்லையுண்டோ எத்தனை சோதனை வரினும்‌ இறைவன்‌ மீது 
கொண்ட அன்பால்‌ அவை நீங்கிவிட்டன என்பதை அவரது வாழ்வின்‌ வாழ்வியற்‌ சுவடுகள்‌ 
காட்டுகின்றன. 
ஞான வடிவினன்‌, படைப்பாளன்‌, எல்லாமுமாய்‌ ஆனவன்‌ 

மனித அறிவு சிற்றறிவாகும்‌ இறைவன்‌ முற்றறிவின்‌ அறிவின்‌ முதிர்ச்சியே ஞானம்‌. 
இறைவன்‌ ஞான வழவினன்‌ என்பதை 'ஞானமயன்‌' என்ற சொல்லால்‌ அம்மையார்‌ 
குறிப்பிட்டுள்ளார்‌. 

இறைவனே எவ்வுயிரையும்‌ தோற்றுவிப்பான்‌. இறைவன்‌ எல்லாமாய்‌ ஆனவன்‌ 
என்றும்‌ அவனிடம்‌ சரணடைந்தால்‌ உயிர்களைப்‌ பிறவிச்‌ சுழியிலிருந்து காப்பான்‌ என்றும்‌ 
இவ்வுலகை ஆட்டிப்‌ படைப்பது அவனருள்‌ தான்‌ என்றும்‌ இறையருள்‌ கட்டுமானால்‌ 
பிறவிக்கடலை நந்தலாம்‌ என்றும்‌ இறைவனது அருளைப்‌ பெறுவதற்கு அவனது 


திருப்பெயர்களை பேசாதவர்களின்‌ நட்பை விட்டொழிக்க வேண்டும்‌ என்பதை அம்மையார்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


202 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


230 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


குறிப்பாக தெளிவுப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. யார்‌ எவ்வித வழிபாடு இயற்றினாலும்‌ 
வழிபடுவோரின்‌ விரும்பும்‌ தேவனாக வருபவன்‌ நீலமணி மிடற்றனே என்பதை 

எக்‌ கோலத்‌ தவ்வுருவே எத்தவங்கள்‌ செய்வார்க்கும்‌ 

அக்‌ கோலத்‌ தவ்வுருவெ ஆம்‌ 

(அற்‌.திருவந்தாதி; பக்கம்‌; 53 பாடல்‌ 33) 

இறைவனிடம்‌ பக்தி செய்து வாழ்வோர்கள்‌ தொல்வினையைத்‌ தவிர்த்து விடலாம்‌ 
என்பது அம்மையாரின்‌ கருத்து. 

இறைவனை நினைத்தல்‌ பண்‌ புசித்தத்தில்‌ ஒடுக்கம்‌ ஏற்படுத்தும்‌ என்பதை 

ஒன்றே நினைந்திருந்தேன்‌ ஒன்றே துணந்தெழுந்தேன்‌ 

ஒன்றே யென்‌ உள்ளத்தின்‌ உள்ளடைந்தேன்‌. (அற்‌. திருவந்தாதி; பக்கம்‌; 42 பாடல்‌ 11) 
என்ற தொடர்களால்‌ சுட்டியுள்ளார்‌. வினையால்‌ ஏற்படும்‌ விளைவுகளை நற்செயல்களால்‌ 
அடக்கலாம்‌ என்பது அம்மையாரின்‌ எண்ணம்‌. கடவுளின்‌ கொள்கையை உணர்த்த வந்த 
காரைக்‌ காலம்மையார்‌ தமது எண்ணங்களை நடைமுறை வாழ்வியலோடு இணைத்துக்‌ 
கூறியுள்ளது வரவேற்கத்தக்கது. இறைவன்‌ அன்பு வடிவானவன்‌ அவ்வன்பு வடிவினை 
அன்பால்‌ தான்‌ காணமுயும்‌ என்பதால்‌ காரைக்காலம்மையார்‌ தாய்மைக்‌ கோலம்‌ பூண்டு 
இறைவனை மகனாக்கி மகிழ்கின்றார்‌. 

அறத்திற்கே அன்புசார்பு என்ப அறியார்‌ 

மறத்திற்கும்‌ அஃதே துணை? (திருக்குறள்‌ அதிகாரம்‌ 8 பாடல்‌ 76) 
அறத்திற்கு மட்டும்‌ அன்பு சார்பாக இருப்பதில்லை மறத்‌;திற்கும்‌ அது தான்‌ துணை என்று 
வள்ளுவன்‌ குறிப்பிட்டுள்ளது நினைக்கத்தக்கது. காரைக்கால்‌ அம்மையார்‌ உணர்த்தும்‌ 
ஆன்மீக நெறி தெய்வத்தின்‌ இருப்பிடத்தை பற்றியதாகவும்‌ ஆழமானதாகவும்‌ உறுதியாகவும்‌ 
அமைந்திருப்பதை, 

எங்குற்றான்‌ என்பீர்கள்‌ என்போல்வார்‌ சிந்தையிலும்‌ 

இங்குற்றான்‌ காண்போர்க்‌ கெளிது (அற்‌. திருவந்தாதி; பக்கம்‌; 58 பாடல்‌ 45) 
என்ற தொடர்கள்‌ காட்டுகின்றன. 
முடிவரை 

மனிதனுக்கு மனநிம்மதியை அளிப்பவை இசையும்‌ தியானமும்‌, இறைவழிபாடும்‌ தான்‌. 
இதனை மெய்ப்பித்தவர்‌ காரைக்காலம்மையார்‌ என்பதை மறுக்கலாகாது. மேலும்‌ 
இறைவனுக்கும்‌ உயிர்களுக்கும்‌ உள்ள தொடர்பை விளக்கவே சமயங்கள்‌ தோன்றின என்றும்‌ 
காரைக்‌ காலம்மையாரின்‌ இறைக்‌ கொள்கை செறிவும்‌ எளிமையும்‌ மிகுந்தவை என்பதை 


இதன்‌ மூலம்‌ அறிய முடிகிறது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீத்‌ 
௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


231 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
துணை நின்ற நூற்கள்‌ 


[1] வித்துவான்‌ ௧.ந வேலன்‌ இலண்டன்‌, காரைக்கால்‌ அம்மையாரின்‌ வாழ்வும்‌ வாக்கும்‌, தமிர்‌; 
மணி நிலையம்‌ 7, எஸ்‌. எஸ்‌ சாஹிப்‌ தெரு, அமைந்தகரை, சென்னை - 6000 29. 

[2] வித்துவான்‌ ௧.ந. வேலன்‌ இலண்டன்‌, காரைக்காலம்மையார்‌ அருளச்‌ செய்த திரு ரட்டைம 
மணிமாலையும்‌ விளக்கமும்‌, தமிழ்மணி நிலையம்‌ 7, எஸ்‌. எஸ்‌ சாஹிப்‌ தெரு, 
அமைந்தகரை, சென்னை - 6000 29. 

[3] மாணிக்கவாசகம்‌ அருளிய திருவாசகம்‌, கா. சுப்ரமணிய பிள்ளை, தமிழ்‌ நிலையம்‌ 40, 
சரோஜினி தெரு, சென்னை - 17. 

[4] டாக்டர்‌ பெ.கிருஷ்ணன்‌, திருக்குறள்‌ தெளிவுரை, பாவை பப்ளிகேஷன்ஸ்‌ வெளியீடு 
முதற்பதிப்பு ஆகஸ்டு 2003 சென்னை - 600014. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சிபஜா. “காரைக்‌ காலம்மையாரின்‌ இறையனுபவம்‌.” தமழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.225-231. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.034 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Shibaja. “Karaikal Ammaiyar’s Experience of God.” International Journal of Tamil Language and Literary 
Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.225-231. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.034 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


ஓ) 2 இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


232 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





“துயில்‌” புதினத்தில்‌ பக்தியும்‌ மனித நம்பிக்கையும்‌ 
Piety and Human Trust in the Novel “Thuyil” 
இரா. சுபாஷினி, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழாய்வுத்துறை, தெய்வானை அம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி, விழுப்புரம்‌. 
R. Subashini, Department of Tamil, Theivanai Ammal Women's College, Villupuram. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-9602-5143 
முனைவர்‌ வே.மணிகண்டன்‌, உதவிப்பேராசிரியர்‌, தமிழாய்வுத்துறை, தெய்வானை அம்மாள்‌ மகளிர்‌ கல்லூரி, விழுப்புரம்‌. 
Dr. V. Manikandan, Assistant Professor, Department of Tamil, Theivanai Ammal Women's College, Villupuram. 


ORCIiD: https://orcid.org/0000-0003-1845-410X 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.035 


Abstract 


5.Ramakrishnan examines the devotion and trust in his novel "Thuyil". He 
elucidates trust and close trust that this devotion brings through his characters. Basically, 
belief in God was created to discipline man. The man born of this day falls prey to many 
superstitions in the name of devotion. Ienorant people create the mentality that sin is the fruit 
of sin. In that development he pays tribute to God and performs many remedies to alleviate 
him from sin and suffering. In reality, ignorance creates a mindset among the people that the 
benefit of sin is pain. Ramakrishnan 9 characters are a set of human piety and human trust. 
So, this article sets out to explore how the creator handles these elements in the novel 
“Thuyil”. 


Keywords: Human Trust, Piety, Novel “Thuyil” 


முன்னுரை 

எஸ்‌. ராமகிருஷ்ணனின்‌ “துயில்‌” புதினத்தில்‌ காணப்படும்‌ பக்தியும்‌, இப்பக்தியால்‌ 
அவர்களிடையே ஏற்படும்‌ நம்பிக்கையும்‌, மூட நம்பிக்கையும்‌ ஆராய்வதாக இக்கட்டுரை 
அமைகின்றது. இறைநம்பிக்கையானது மனிதனை ஓஒழுங்குப்படுத்தவும்‌, அவர்களை 
நெறிப்படுத்தவும்‌ ஏற்படுத்தப்பட்டது. இதனை மறந்த மனிதன்‌ பக்தியின்‌ பெயரில்‌ பல மூட 
நம்பிக்கைகளை பரப்புகின்றான்‌. அறியாமை மக்களிடையே, பாவத்தின்‌ பயனே பிணி என்ற 
மனநிலையை உருவாக்குகிறான்‌. தனக்கு ஏற்படுகின்ற துன்பத்தினை போக்க கடவுளுக்கு 
காணிக்கைகளை செலுத்தி பல பரிகாரங்களை மேற்கொள்கிறான்‌. இதனை படைப்பாளர்‌ 
தனது புதினத்தில்‌ எவ்வாறு கையாண்டுள்ளார்‌ என்பதை ஆராய்வதாக இக்கட்டுரை 
அமைகின்றது. 

மனித வாழ்க்கை நம்பிக்கையின்‌ அடிப்படையில்தான்‌ தொடங்குகிறது. பக்தியின்‌ 
பாதையில்‌ ஆன்மிகப்‌ பயணத்திலும்‌ இந்த நம்பிக்கைதான்‌ வழிநடத்துகின்றது. இறைவன்‌ 
உண்டு என்பவர்களுக்கும்‌, இல்லை என்பவர்களுக்கும்‌ அவரவர்‌ நம்பிக்கை தான்‌ காரணமாக 
அமைகின்றது. பக்தி இலக்கியம்‌ ஒரு தனி உலகம்‌. இதில்தான்‌ எண்ணில்‌ அடங்கா 
ஞானிகளும்‌, யோகிகளும்‌, சித்தர்களும்‌ பல பக்தி இலக்கியங்களை உருவாக்கியுள்ளனர்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


233 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





மனிதமனம்‌ பலமற்றதாகும்‌. அப்பலவீனத்தால்‌ அவனால்‌ தனித்து செயல்பட முடியவில்லை. 
எனவே தன்‌ வாழ்க்கையின்‌ உன்னத நிலைக்குச்‌ சிறந்த துணையாகக்‌ கடவுளை 
வணங்குகிறான்‌. அச்சம்‌ குற்ற உணர்வு போன்ற இனவியல்‌ பண்புகளின்‌ பரிணாமவளர்ச்சியே 
வழிபாட்டு நெறிக்கு வித்திடாக அமைகின்றது. இதன்‌ அடிப்படையில்‌ எஸ்‌.ராமகிருஷ்ணனின்‌ 
'துயில்‌' புதினத்தை ஆராய்வதாக இக்கட்டுரை அமைகின்றது. நவீன இலக்கியத்தின்‌ இயல்பு 
எப்போதும்‌ மரபையும்‌ அமைப்பையும்‌ விமர்சனம்‌ செய்வதாகவே அமைகின்றது. 
பக்தி இலக்கியம்‌ 

தமிழ்‌ பக்தி இலக்கியங்கள்‌ என்பது சைவம்‌, வைணவம்‌ என இரு சமயங்களை 
மையமாகக்‌ கொண்டதாகும்‌. தமிழகத்தில்‌ ஆழ்வார்கள்‌ வைணவ சமயத்தினையும்‌, 
நாயன்மார்கள்‌ சைவ சமயத்தினையும்‌ வளர்க்க பல்வேறு இலக்கியங்களை படைத்தனர்‌. 
கி.பி. 7 முதல்‌ கி.பி.9ம்‌ நூற்றாண்டு வரை இந்த இலக்கியங்கள்‌ இயற்றப்பட்டன. காரைக்கால்‌ 
அம்மையார்‌ பக்தி இலக்கியத்தின்‌ முன்னோடியாகத்‌ திகழ்கிறார்‌. 

பக்தி இலக்கியம்‌ பெருமளவில்‌ தோன்றியது பல்லவர்‌ காலத்திலேதான்‌. வேறு 
எம்மொழியிலும்‌ தமிழில்‌ தோன்றிய அளவு பக்தி இலக்கியம்‌ தோன்றவில்லை. இக்காலத்தில்‌ 
எழுந்த பக்தி இலக்கியம்‌ இருவகைப்பட்டது. தனித்தனிப்‌ பதிகங்களால்‌ பக்தி அனுபவங்களை 
வெளிப்படுத்துதல்‌, பிரபந்தங்களாக வெளிப்படுத்துதல்‌ என அவை இருவகையாக உள்ளன. 
தனித்தனிப்‌ பதிகங்களுள்‌ சில அகத்துறைகள்‌ தழுவி அமைந்துள்ளன. பெரும்பாலானவை 
முன்னிலைப்‌ பரவலாகக்‌ கடவுள்‌ வாழ்த்தாக உள்ளன. 
பக்தி மார்க்கம்‌ 

பக்தி மார்க்கம்‌ என்பது இந்து தொன்மவியலில்‌ கூறப்படும்‌ இரு மார்க்கங்களில்‌ 
ஒன்றாகும்‌. இறைவனை மனிதன்‌ அடைய பக்தி மார்க்கம்‌ உதவும்‌ என்று வேதங்கள்‌ 
கூறுகின்றன. இம்மார்க்கத்தில்‌ இறைவனுக்கு கோவில்‌ கட்டுதல்‌இ கோவிலுக்கு குடமுழுக்கு 
செய்தல்‌, இறைவனை உருவமாக வடிவமைத்து அந்த இறைவுருவத்திற்கு உற்சவ விழா 
எடுத்தல்‌ போன்றவை செய்யப்படுகின்றன. இறைவனுக்கு அபிஷேகம்‌ செய்தலும்‌, 
விரும்பியவற்றை படைப்பதும்‌ இம்மார்க்கத்தினை சேர்ந்ததாகும்‌. 
சமயம்‌ 

சமயம்‌ என்பது மக்களுக்கும்‌, கடவுளுக்குமிடையே ஒரு 
பாலமாக இருந்து இணைத்து வைக்கும்‌ ஒரு சக்தி உடையதாக அமைகின்றது. சமயம்‌ என்பது 
சமையம்‌ என்னும்‌ சொல்லிருந்து தோன்றியதாகும்‌. சமைத்தல்‌ என்பது பக்குவப்படுத்தல்‌ என்று 
பொருள்தருவதாகும்‌. சமயம்‌ அல்லது மதம்‌ மனிதன்‌ கடவுள்‌ நிலையை அடைவதற்கான 
வழிமுறையாகும்‌. இவற்றை பின்பற்றி வாழ்ந்த மக்கள்‌ காலம்‌ செல்ல செல்ல அவர்கள்‌ 
கூறியதை அனைவரும்‌ ஒன்றே” என்பதை மறந்து மற்றவர்களிலிருந்து தங்களை 
வேறுபடுத்திக்காட்ட சமயத்தினை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


234 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 

தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌(புலியூர்க்கேசிகன்‌ - திருக்குறள்‌ , (குறள்‌- 50) 

வையகத்தில்‌ வாழ்கிறவன்‌ விலங்குகளைப்‌ போல வாழாமல்‌ வாழ வேண்டிய 
வழிமுறைகளில்‌ வாழ்ந்தால்‌ தெய்வமாகவே மதிக்கப்படுவான்‌ என்பது வள்ளுவன்‌ வாக்கு. 
இதன்படி வாழ வேண்டிய வழிமுறைகளை வகைதொகைப்படுத்திக்‌ கொடுப்பதே சமயம்‌ 
ஆகும்‌. சமை - சமையம்‌ - சமயம்‌ - மனிதனின்‌ ஆன்மா இறைவனை அடையத்‌ தகுதியாகும்‌ 
ஒழுக்கம்‌ அல்லது நெறியாகும்‌. 

சமயம்‌ (சமம்‌*இயம்‌) என்றால்‌ எல்லோரும்‌ சமம்‌ என்ற நிலையில்‌ ஒற்றுமையோடு 
உதவி வாழ வேண்டும்‌ என்பதாகும்‌. ஆனால்‌ இதை உணராத மக்கள்‌ இறைநிலை உணர்ந்து 
வாழ்க்கை நெறிகளை தந்த மகான்களின்‌ பெயரால்‌ பல மதங்களை உருவாக்குகின்றர்‌. 
சமயத்தையும்‌ பக்தியையும்‌ அடிப்படையாகக்‌ கொண்டு எழுந்த பக்தி இலக்கியம்‌ வெறும்‌ 
இறையுணர்வை ஊட்டும்‌ இலக்கியம்‌ என்ற நிலையில்‌ மட்டும்‌ அமையாது அது தோன்றிய 
காலத்‌ தமிழகத்தின்‌ சமுதாய, பொருளாதார, சமய பண்பாட்டுத்‌ துறைகளைப்‌ படம்‌ 
பிடித்தக்காட்டும்‌ பேரிலக்கியமாகவும்‌ அமைகிறது. 
தமிழ்ப்‌ பக்தி இயக்கம்‌ 

தமிழ்ப்‌ பக்தி இய்க்கம்‌ கி.பி. ஏழு முதல்‌ ஒன்பதாம்‌ நூற்றாண்டு முடிவு வரை 
தமிழகத்தில்‌ செயற்பட்ட சமய சமூக அரசியல்‌ இயக்கமாகும்‌. தமிழர்களின்‌ பல சங்ககால 
விழுமியங்களுக்கு சார்பாகவும்‌, வைணவ சமயம்‌, சைவ சமயம்‌ ஆகியவற்றை முன்னிறுத்தியும்‌, 
அக்காலப்‌ பகுதியில்‌ தமிழரிடையே செல்வாக்கு பெற்றிருந்த சமண பெளத்த சமயங்களுக்கு 
எதிராகவும்‌ தமிழ்ப்‌ பக்தி இயக்கம்‌ அமைந்துள்ளது. 
மதமும்‌ மனிதனும்‌ 

மதம்‌ என்பது கடவுளை அறிவதற்கான வழியில்‌ மனித ஆன்மா கடந்து செல்லும்‌ 
வழியாகும்‌. கடவுளை அறிவதற்கான வழியில்‌ மனித ஆன்மா கடந்த செல்லும்‌ வெவ்வேறு 
படிகளாக ஒவ்வொரு மதமும்‌ உள்ளன. 

மதம்‌ என்ற மாளிகைக்கு நான்கு தூண்கள்‌ அடிப்படையாக இருக்கின்றன. அதில்‌ 

ஒன்ற நோய்‌, மற்றது பசி. மூன்றாவது காமம்‌ நான்காவது அதிகாரம்‌. இந்த 

நான்கிலிருந்தும்‌ உலகிகல்‌ எந்த மதமும்‌ விலக முடியாது. இந்த நான்கினையும்‌ 

தனக்கு ஏற்றாற்போல உருவகித்தும்‌ உருமாற்றியும்‌ கொள்கின்றன (எஸ்‌. 

ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.62) 

சமூகத்தில்‌ நடக்கின்ற தவறுகளையும்‌, குற்றங்களையும்‌ குறைப்பதற்கு 
இறைநம்பிக்கையை கையால்கிறான்‌. தான்‌ செய்கின்ற தவறுகளுக்கு நிச்சயம்‌ தண்டனை 


உண்டு என்பதை சமயம்‌, மதம்‌,பக்தி என்பதன்‌ அடிப்படையில்‌ உணர்த்துகிறான்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 
£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


235 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





தண்டனைகள்‌ இல்லை என்றால்‌ தவறுகளும்‌இ குற்றங்களும்‌ பெறுகிவிடும்‌ என்பதை 
உணர்ந்த மனிதன்‌ பக்தியின்‌ மூலம்‌ பயத்தினையும்‌ ஊட்டுகிறான்‌. 
மதம்‌ என்பது நம்பிக்கையை உருவாக்கும்‌ ஒரு மையம்‌, அது மனிதனை துயரத்தால்‌ 
விழுந்து விடாதபடியே தூக்கிப்‌ பிடித்துக்கொண்டிக்கிறது. ஒரு வேளைமதம்‌ என்ற 
அமைப்பே இல்லாமல்‌ போயிருந்தால்‌ மனிதன்‌ மிருக நிலைக்குத்தான்‌ போயிருப்பான்‌. 
(எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.61) 
மதம்‌ கடவுளை மனிதனுக்கு நினைவுறுத்துகிறது. வழிகாட்டுகிறது. மனிதர்கள்‌ 
இயல்பில்‌ எதையும்‌ மறந்தவிடக்கூடியவர்கள்‌. அவர்களுக்கு அருகாமையில்‌ 
உள்ளதைக்கூட யாரோ சுட்டிக்காட்டவும்‌ நினைவுறுத்தவும்‌ வேண்டியிருக்கிறது. தன்‌ 
முகத்தைக்‌ கண்ணாடியில்‌ பார்த்துத்‌ தெரிந்த கொள்பவன்‌ தானே மனிதன்‌. (எஸ்‌. 
ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.63) 
மனிதர்கள்‌ தங்களைவிட உன்னதமான ஒன்றை எளிதாக ஏற்றுக்கொள்வதில்லை. 
அவர்களுக்கு சராசரி மனிதன்‌ தெய்வமாவது தான்‌ முக்கியம்‌. அதனால்‌ தான்‌ 
தெய்வங்கள்‌ அவதாரங்கள்‌ கொள்கின்றன. மனிதர்களுடன்‌ சேர்ந்து வாழ்ந்து தங்கள்‌ 
இறைத்தன்மையை வெளிப்படுத்துகின்றன. உண்மையில்‌ மனிதர்கள்‌ தங்களுக்குள்ளே 
ஒரு கடவுளைத்‌ தேடிக்கொண்டிருக்கிறார்கள்‌. அந்த இடம்‌ யாராலோ எப்போதாவது 
ஒரு முறை பூர்த்தி செய்யப்படுகிறது. மதம்‌ உருவாகும்‌ முன்பே கடவுளை 
உருவாக்கிவிட்டார்கள்‌ என்பதை நாம்‌ மறந்துவிட்டோம்‌. மதம்‌ உண்மையில்‌ 
கடவுளை சுவீகரித்துக்கொண்டு தனது பகடையைப்‌ போல விருப்பப்படி உருட்டி 
விளையாடிக்கொள்கிறது. மனிதர்கள்‌ புராதனமான எந்த நம்பிக்கையையும்‌ எளிதில்‌ 
கைவிட்டுவிட மாட்டார்கள்‌ அது ஒரு ஆழமான பயம்‌. கூடவே வளரும்‌ பயம்‌ 
அப்படித்தான்‌ கடவுளும்‌ பயமாக அறிமுகமாகி பயமாகவே மனதில்‌ தங்கியிருக்கிறார்‌. 
(எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - பக்‌.62, 63) 
இன்றையக்‌ காலச்சூழலில்‌ மனிதன்‌ மதத்தை தன்‌ இனச்சூழலுக்கும்‌ தன்‌ அமைப்பிற்கும்‌ 
ஏற்றவாறு மாற்றி அமைத்துக்கொள்கிறான்‌. மதம்‌ மனிதனை நன்னெறி படுத்தவும்‌, ஒழுக்க 
நிலையில்‌ வழிப்படுத்தவும்‌ வகைப்படுத்தப்பட்டுள்ளன. 
பிணியும்‌, இறைநெறியும்‌ 
மனிதன்‌ நோயுறும்போதுதான்‌ இறைவனை முழுமையாக நாடவும்‌இ 
தேடவும்செய்கிறான்‌. ஒரு மனிதன்‌ நோயுறும்போது அவனை இச்சமூகம்‌ அவன்‌ செய்த 
பாவத்திற்கான தண்டனையாக அவனது நோயினை கட்டமைக்கிறது. அவன்‌ செய்த 
குற்றத்திற்காகவும்‌ தவறுகளுக்கான எதிர்வினையே அவனது தண்டனை என்று 
குறைச்சாற்றுகிறது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


236 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





நோய்மை நிச்சயம்‌ கடவுள்‌ தரும்‌ தண்டனையில்லை. ஆனால்‌ கடவுள்‌ பற்றி 
சிந்திப்பதற்கான முதல்‌ வாழிகாட்டுதல்‌ என்று எடுத்துக்கொள்ளலாம்தானே. 
மனிதர்கள்‌ தங்கள்‌ உடலை எப்போதுமே ஒரு இயந்திரத்தை போலத்தான்‌ 
பயன்படுத்துகிறார்கள்‌. அது செம்மையாக இயங்கிகொண்டிருக்கும்‌ வரை அவர்கள்‌ 
அதை கவனிப்பதேயில்லை. ஆனால்‌ அதில்‌ ஏதாவது கோளாறு என்று வந்துவிட்டால்‌ 
உடனே பயம்‌ கொண்டுவிடுகிறார்கள்‌. (எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.60) 
மனிதனுக்கும்‌ தெய்வத்திற்கும்‌ சில ஒற்றுமைகள்‌ உண்டு. எதையும்‌ கொடுக்கவும்‌ 
எடுத்துக்கொள்ளவும்‌ தேவர்கள்‌ சக்தி படைத்தவர்கள்‌. மனிதன்‌ தன்னால்‌ ஒரு காரியம்‌ 


ஆனால்‌ கூட இது இறைவனின்‌ கருணையால்‌ நடந்தது என்று கருதுகின்றனர்‌. எல்லா 





சக்திகளும்‌ ஆக்கவும்‌, அளிக்கவும்‌ தெரிந்த கடவுள்‌ மானிடன்‌ செய்கின்ற பூஜையிலும்‌ 
சொல்லுகின்ற மந்திர சொற்களாலும்‌ திருப்தியடைகின்றான்‌. நமக்கு நல்லது நடக்கும்‌ என்று 
எண்ணுகின்றான்‌. 
காணிக்கைகள்‌ 
மனிதன்‌ துன்பத்தில்‌ இருக்கும்‌ போது இறைவனையே முழுமையாக நாடுகிறான்‌. 
இன்பத்தில்‌ இறைவனை நினைப்பதை விட துன்பத்தில்‌ அதிகமாக நினைக்கிறான்‌. 
துன்பங்களே மனிதனுக்கு பல பாடங்களைக்‌ கற்றுத்தருகின்றன. மனிதன்‌ நோயின்‌ பிடியில்‌ 
சிக்கித்‌ தவிக்கும்போது அவனுக்கு இருக்கும்‌ ஒரே நம்பிக்கை இறைவன்‌ மட்டுமே. தன்னை 
நோயிலிருந்து விடுவிக்கும்படி வேண்டுகிறான்‌. அதற்கு தன்னால்‌ இயன்ற காணிக்கைகளை 
இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறான்‌. தெக்கோட்டில்‌ நடக்கும்‌ மாதா கோவில்‌ திருவிழாவிற்கு 
செல்லும்‌ ரோகி ஒருவனிடம்‌ தன்‌ காணிக்கை பொருளாக சேவல்‌ ஒன்றை ஒரு பெண்‌ தந்து 
அனுப்புகிறாள்‌. அவரவர்‌ கிராமங்களை தாண்டிச்‌ செல்லும்‌ பக்தர்களிடம்‌ தங்களது 
காணிக்கை பொருட்களை தந்து தங்களுக்காக வேண்டும்படி கேட்டுகொள்கின்றனர்‌. 
சில வேளைகளில்‌ நடந்துசெல்லும்‌ அவர்களை வழிநிறுத்தி கிராமப்பெண்கள்‌ மாதா 
கோவிலில்‌ சேர்த்துவிடும்படியாகக்‌ காணிக்கைப்‌ பொருட்களும்‌, காசுகளும்‌ 
கொடுத்துவிடுவது உண்டு. அப்படி ஒரு பெண்‌ மாதாவிடம்‌ சேர்த்துவிடும்படியாக ஒரு 
சேவலை ரோகி ஒருவனிடம்‌ தந்தாள்‌. அவன்‌ ஆசையோடு ஒரு குழந்தையை 
வாங்கிக்கொள்வதைப்‌ போல அந்தச்‌ சேவலை வாங்கிக்கொண்டான்‌. (எஸ்‌. 
ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.116) 
ரோஸம்மாள்‌ என்ற பெண்‌ தன்‌ ஊரின்‌ வடகோடியில்‌ நின்றுகொண்டு ஊரை கடந்து 
போகும்‌ ரோகிகள்‌ ஒவ்வொருவருக்கும்‌ கைநிறையக்‌ கற்கண்டை அள்ளிக்கொண்டு 
எப்போதாவது வலி தெரிகிறது என்றால்‌ இதைச்‌ சப்பி சாப்பிடுங்கள்‌ என்று சொல்லி 
தனக்காக அவர்கள்‌ ஒரு முறை பிராத்தனை செய்ய வேண்டும்‌ என்று வேண்டுக்‌ 


கேட்டுக்கொண்டாள்‌. (எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.116) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


237 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





இறைவனுக்கு காணிக்கைச்‌ செலுத்தி வழிபாடு செய்வது என்பது காலக்காலமாகத்‌ 
தொன்றுதொட்டு நடந்துவரும்‌ வழக்கமாகும்‌. தாங்கள்‌ செலுத்துகின்ற காணிக்கைப்‌ 
பொருட்களை ஏற்று இறைவன்‌ தங்களது துன்பங்களையும்‌இ குறைகளையும்‌ நீக்குவார்‌ என்று 
மக்கள்‌ நம்புகின்றனர்‌. 
மாதா கோவிலுக்குப்‌ போய்‌ ரோகம்‌ தீர்க்கவேண்டும்‌ என்றால்‌ நடந்து சென்றுதான்‌ 
வழிபட வேண்டும்‌என்ற ஐதீகம்‌ தென்மாவட்டமெங்கும்‌ வழக்கமாக இருந்தது. 
அதிலும்‌ நோயாளிகள்‌ தங்கள்‌ குறைபாடான மாதாவிடம்‌ செலுத்தி பத்துநாள்‌ 
திருவிழாவில்‌ தங்கிப்‌ பிரார்த்தனை செய்தால்‌ நோய்மை விலகிவிடும்‌ என்று 
உறுதியாக நம்பினார்கள்‌. (எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - துயில்‌ - ப.117) 
மூடநம்பிக்கை 
மனிதன்‌ மனிதனை ஏமாற்ற அவன்‌ கையாளும்‌ எளிமையான வழிமுறைகளில்‌ ஒன்று இறை 
நம்பிக்கை. கடவுள்‌ மீது மனிதன்‌ வைத்திருக்கும்‌ பக்தியையும்‌, பயத்தினையும்‌ வைத்து 
எளிமையாக அவனை மூடநம்பிக்கையில்‌ ஆழ்த்துகிறான்‌. எளியவனின்‌ பக்தியையும்‌, 
வறுமையையும்‌ பயன்படுத்தி இறைவன்‌ மீது அவனுக்கு பயத்தினை ஏற்படுத்துகிறான்‌. 
இதனால்‌ அவன்‌ மூடநம்பிக்கையை எளிமையாக நம்பிவிடுகிறான்‌. திருமணமாகி ஒன்பது 
குழந்தைகளின்‌ தாயான பெண்‌ ஒருத்தியின்‌ கணவனுக்கு மீன்பிடி தொழிலில்‌ நஷ்டம்‌ 
ஏற்படுகிறது. இதற்கு காரணம்‌ தன்‌ மனைவி என்றும்‌ அவளை துர்தேவதை பற்றிக்கொண்டது 
என்றும்‌ அவன்‌ குடும்பத்தினர்‌ நம்புகின்றனர்‌. 
பூசாரி ஒருவன்‌ அப்பெண்ணை இருட்டு அறையில்‌ தங்க வைத்து, அவளுக்கு ஒரு வேளை 
மட்டுமே உணவளிக்கிறான்‌. அவளது அடி வயிற்றில்‌ சூடு போடுகிறான்‌. உடம்பில்‌ 
ஆடையில்லாமல்‌ தனி அறையில்‌ பதினைந்து நாட்கள்‌ தங்க வைக்கிறான்‌. 
அவள்‌ கணவன்‌ ஒரு மீனவன்‌ என்றும்‌ அவனுக்குக்‌ கடந்த இரண்டு மாதங்களாக 
ஆற்றில்‌ மீன்பிடிப்பு முறையாகக்‌ கிடைப்பதேயில்லை என்பதால்‌ அதற்கு காரணம்‌ 
இவளை ஒரு துர்தேவதை பற்றிக்கொண்டிருப்பதுதான்‌ என்று உள்ளுர்‌ பூசாரி 
சொல்லியதாகவும்‌ அந்தப்‌ பெண்ணின்‌ அருகாமையில்‌ இருந்த வயதானவள்‌ 
சொன்னாள்‌. 
அன்றிலிருந்து இவளுக்கு ஒருவேளை மட்டும்‌ ஆகாரம்‌ தந்து உடம்பில்‌ 
துணியில்லாமல்‌ இருட்டு அறையில்‌ போட்டு வைத்திருந்தோம்‌. பதினாலு நாட்கள்‌ 
ஆகிவிட்டன. பதினைந்தாம்‌ நாள்‌ அவள்‌ தலைமயிரில்‌ இருந்து ஒரு கொத்தை 
துண்டித்து கோவில்‌ முன்‌ உள்ள மரத்தில்‌ அடித்துவிட்டு, அவளுக்கு இரும்பால்‌ சூடு 
போட்டிருக்கிறோம்‌ என்றாள்‌. 
அது புண்ணாகி வலி தாங்கமுடியாமல்‌ அவள்‌ அலறியிருக்கிறாள்‌. அப்படி அலறுவது 
துர்தேவதை கத்துகிறது என்று நினைத்து அவளை துடைப்பத்தைக்‌ கொண்டு 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


238 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





அடித்திருக்கிறார்கள்‌. அவளால்‌ அடி தாங்க முடியவில்லை. வாயை மூடிக்‌ 
கொண்டவிட்டாள்‌. அந்தக்‌ காயம்‌ உலர்ந்தவுடன்‌ அவள்‌ கணவனுக்கு மீன்கள்‌ 
மறுபடியும்‌ நிறைய கிடைக்கும்‌ என்று காத்திருக்கிறார்கள்‌. (எஸ்‌. ராமகிருஷ்ணன்‌ - 
துயில்‌ - ப.66) 
எந்த இறைக்கொள்கையும்‌ மனிதனை துன்புறுத்தி வன்கொடுமை இழைக்கக்‌ கூறவில்லை. 
மனிதனே இறை நம்பிக்கையின்‌ பெயரில்‌ மூடநம்பிக்கையைப்‌ புகுத்தி அவர்களின்‌ 
அறியாமையை பயன்படுத்திக்கொள்கிறான்‌. தொழில்‌ முறையில்‌ ஏற்ற இறக்கம்‌ காண்பது 
என்பது சமூகத்தில்‌ நடக்கின்ற இயல்பான ஒன்று. தன்‌ கணவனுக்கு ஏற்பட்ட இழப்பிற்கு, 


அவன்‌ மனைவியே காரணம்‌ என்று அவளை இறைநம்பிக்கையின்‌ பெயரில்‌ வன்கொடுமை 


செய்வது என்பது அவர்களின்‌ மூடநம்பிக்கையினையும்‌, அறியாமையினையும்‌ 
சுட்டிக்காட்டகிறது. 
முடிவுரை 


“வழக்கெனப்‌ படுவது உயர்ந்தோர்‌ மேற்றே” (ஞா. மாணிக்கவாசகன்‌ - 
தொல்காப்பியம்‌ - பொருள்‌ - 638) “யாதும்‌ ஊரே யாவரும்‌ கேளீர்‌ தீதும்‌ நன்றும்‌ பிறர்தரவாரா” 
(கு.வெ. பாலசுப்பிரமணியன்‌ - புறநானூறு, பாடல்‌ - 192 ) என்று தொல்காப்பியமும்‌, கனியன்‌ 
பூஸ்ரீங்குன்றனாரின்‌ பாடலும்‌ சங்க காலம்‌ தொட்டே பழந்தமிழ்‌ இலக்கியங்கள்‌ சாதாரண 
மனிதரை சிறந்தவராக, உயர்ந்தவராக, மேம்பட்டவராக வாழ்வதற்கான அறநெறிகளை 
வகுத்துள்ளனர்‌. இதற்கு ஏற்றார்‌ போன்று மனிதன்‌ பக்தியுடன்‌ சிறந்‌;த அறநெறிப்‌ பண்புகளை 
கடைப்பிடித்து வாழவேண்டும்‌. நம்பிக்கையின்‌ அடிப்படையில்‌ மூடநம்பிக்கைகளை தவிர்த்து 


விழிப்புடன்‌ வாழ மனிதன்‌ வழிவகைச்‌ செய்யவேண்டும்‌. 


துணைநூல்‌ பட்டியல்‌ 

[1] பாலசுப்பரமணியன்‌ கு.வெ. புறநானூறு (மூலமும்‌ உரையும்‌), நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) 
லிட்‌., சென்னை - 600 098. பதிப்பாண்டு - 2004. 

[2] புலியூர்க்கேசிகன்‌, திருக்குறள்‌, பூம்புகார்‌ பதிப்பகம்‌, சென்னை - 600 108, 2005. 

[3] மாணிக்கவாசன்‌.ஞா, தொல்காப்பியம்‌ (மூலமும்‌ உரையும்‌), உமா பதிப்பகம்‌, சென்னை 
2006. 

[4] ராமகிருஷ்ணன்‌.எஸ்‌. “துயில்‌” (நாவல்‌), உயிர்மை பதிப்பகம்‌, சென்னை - 600 018, 2010. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
சுபாஷினி & மணிகண்டன்‌ . ““துயில்‌” புதினத்தில்‌ பக்தியும்‌ மனித நம்பிக்கையும்‌.” தமழ்‌ மொழி மற்றும்‌ 


இலெக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.232-239. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.035 


Cite this Article in English (MLA 8 Style) as: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


#2 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


239 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 





Subashini & Manikandan. “Piety and Human Trust in the Novel “Thuyil”.” International Journal of Tamil 
Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.232-239. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.035 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


240 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


பத்துப்பாட்டில்‌ மக்களின்‌ வழிபாட்டு நெறிமுறைகள்‌ 
Worship Ethics in “Pathupaattu” 


முனைவர்‌ பெ.சுமதி, உதவிப்பேராசிரியர்‌, ஒப்பிலக்கியத்துறை, தமிழியற்புலம்‌, மதுரை காமராசர்‌ பல்கலைக்கழகம்‌, மதுரை. 
Dr.P.Sumathi, Assistant Professor, Department of Comparative Literature, Tamil Studies, Madurai Kamaraj University, Madurai. 


ORCIiD: https://orcid.org/0000-0001-9420-5063 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.036 


Abstract 


When a man doesn’t have any faith on his own action, he relies upon supernatural 
power. When he leads a life along with nature, he starts trusting it. Man worshipped nature 
at the beginning and later he has given different forms to nature. This led to idol worship. 
Murugu, which was nature worship later transformed to be the worship of Lord Muruga. 
There is a belief that if god Muruga is believed and worshipped, we are blessed both in this 
earthly life as well as eternal world. This is clearly explained in ‘Thirumurugaatruppadai’, 
707 the devotees. In Madurai Kanchi’, it is quoted that women in those days went Buddhist 
shrines with their family in order to learn how to lead a disciplined life. Such incidents are 
documented in the ancient Sangam Literature. Brahmins or Priests had done their Yagas and 
prayers without any flaw. Vedas were learnt and recited in all the rituals. All these stand as a 
proof of their discipline followed in religious rituals. This shows their staunch belief on 
religion and discipline. Hence, this article investigates the ethics of worship as portrayed in 
“Pathupattu ”. 


Key Words: Thirimurugaatruppadai, Earthly life, Eternal world, Buddhist Shrines, Rituals. 


முன்னுரை 

இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்தவன்‌, இயற்கை மீது நம்பிக்கைக்‌ கொள்கின்றான்‌. 
இயற்கையை வழிபட்டவன்‌ காலப்‌ போக்கில்‌ இயற்கைக்கு உருவம்‌ கொடுத்து உருவ 
வழிபாட்டை மேற்கொள்கின்றான்‌. முருகு என்ற இயற்கை வழிபாடு முருகன்‌ என்ற உருவம்‌ 
கொடுக்கப்பட்டு வழிபடப்படுகின்றது. முருகனை உள்ளத்தில்‌ நினைத்து வழிபட்டால்‌ இம்மை 
பயனை மட்டுமல்லாமல்‌ மறுமைப்‌ பயனையும்‌ அருளுவான்‌ என்று முருகன்‌ பக்தர்களுக்கு 
அருளிய சிறப்புத்‌ திருமுருகாற்றுப்படையில்‌ போற்றப்படுகிறது. மதுரை காஞ்சியில்‌ பெண்கள்‌ 
பெளத்தப்‌ பள்ளிக்குத்‌ தங்கள்‌ குடும்பத்துடன்‌ சென்று ஒழுக்கத்துடன்‌ வாழ வேண்டும்‌ என்று 
வழிபட்ட நிகழ்வு சங்க கால மக்களின்‌ சிறந்த ஒழுக்கத்தைப்‌ பதிவு செய்கின்றது. அந்தணர்கள்‌ 
ஒழுக்க நெறி தவறாமல்‌ வேதங்கள்‌ ஓதி, வேள்விகள்‌ செய்து வழிபட்ட நிகழ்வு சங்க காலத்தில்‌ 
வேத வழிபாட்டு முறைகள்‌ இருந்ததைக்‌ குறிப்பிடுகின்றது. முருக வழிபாடு, பெளத்த வழிபாடு, 
அந்தணர்களின்‌ வேள்வி வழிபாடு சங்க கால மக்களின்‌ சமயப்‌ பொறையின்‌ வெளிப்பாடாக 
அமைகின்றது என்பது பத்துப்பாட்டின்‌ வழி ஆராயப்பட்டுள்ளது. 
சமயத்‌ தத்துவம்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


241 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


அனைத்துச்‌ சமயங்களும்‌ மனிதன்‌ ஒழுக்கம்‌ தவறாமல்‌ நடந்து கொள்ளவேண்டும்‌ 
என்பதை எடுத்துரைக்கின்றன. “தனிமனிதன்‌ ஒருவன்‌ தன்னுடைய கடமைகளைத்‌ தவறாமல்‌ 
செய்வதே அறமெனக்‌ கருதப்படுகிறது. அறத்தின்‌ முதற்படி தத்தம்‌ கடமைகளை ஒழுங்காகச்‌ 
செய்வது என்பதே எல்லாச்‌ சமயங்களும்‌ ஒருமுகமாக ஒப்புக்‌ கொள்ளுகின்ற உண்மையாகும்‌. 
அக்கடமைகளை ஆர்வத்தோடும்‌, மன ஊக்கத்தோடும்‌ பய பக்தியோடும்‌ செயற்படுத்தும்‌ 
பொழுது அவை இறைவனின்‌ ஆணைகளாகத்‌ தோன்றுவது மனித மனத்தின்‌ இயல்பாகும்‌” 
(க.த.திருநாவுக்கரசு, திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌, 1977, ப. 45) 
மனிதன்‌ ஒழுக்கம்‌ தவறாமல்‌ நடக்கும்‌ சூழலில்‌ அவனுடைய செயலில்‌ நம்பிக்கை 
ஏற்பட்டு மனதில்‌ ஆன்மத்திருப்தி அடையும்‌ நிலையில்‌ அது அவனுக்குக்‌ கடவுளின்‌ 
வழிகாட்டுதல்களாக ஆணையாகத்‌ தெரிகின்றது என்பது குறிப்பிடத்தக்கது. 
மனிதனின்‌ சிறந்த ஒழுக்கம்‌ அறச்செயல்களில்‌ ஒன்றாகக்‌ கருதப்படுகின்றது. 
வாழ்க்கை நெறிக்குத்‌ தேவைப்படுவது நல்ல பழக்க வழக்கங்களும்‌, நல்ல 
சிந்தனையுமாகும்‌. இப்பழக்க வழக்கங்களும்‌ நற்சிந்தனையும்‌ சேர்ந்தே ஒரு 
மனிதனுடைய நடத்தையை, ஒழுக்கத்தை உருவாக்குகின்றன. அவ்வொழுக்கம்‌ 
வாழ்க்கையின்‌ அடிப்படையாக அமைகின்ற பொழுது, நாம்‌ அதனை ஒழுக்கநெறி 
என்கிறோம்‌. ஒழுக்கநெறி அறநெறியின்‌ ஒரு பகுதியாகும்‌. அறநெறியின்‌ 
இலட்சியங்கள்‌ எல்லாம்‌ ஆழ்ந்த பொருள்‌ உடையனவாக இருக்குமானால்‌, அவை 
ஆன்மிக உணர்வு கலந்தனவாக அமையும்‌. அந்நிலையில்‌ அறநெறிக்‌ கொள்கைகளே 
சமய தத்துவமாக அமைந்துவிடும்‌. (க.த.திருநாவுக்கரசு, திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌, 
1977 , ப.46) 
சிறந்த ஒழுக்கம்‌ அறத்தின்‌ ஒரு பகுதியாகவும்‌ அந்த அறச்செயல்‌ மனிதனின்‌ 
வாழ்க்கையில்‌ பொருள்‌ பொதிந்ததாக இருக்குமானால்‌ அது ஆன்மீகச்‌ சிந்தனையாகவும்‌ 
சமயத்‌ தத்துவமாகவும்‌ நிலைபெற்றுவிடும்‌ என்ற கருத்து முன்வைக்கப்படுகின்றது. மனிதன்‌ 
இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த காலத்தில்‌ இயற்கையை தெய்வமாக வணங்கினான்‌ என்பதை 
அவனின்‌ வழிபாட்டு நெறிமுறைகளின்‌ வழி அறியமுடியும்‌. 
பழந்தமிழரின்‌ சமயக்‌ கோட்பாடு அச்சத்தை அடிப்படையாகக்‌ கொண்டதாகவே காட்சி 
தருகின்றது. இதனை இயற்கைக்‌ கூறுகளான மலை, கடல்‌ ஆகியவற்றை வணங்கிய 
நிலை தெரிவிக்கும்‌. இயற்கையின்‌ பாதிப்புக்குட்பட்ட மனிதன்‌ அவற்றின்‌ 
தாக்குதல்களிலிருந்து தன்னைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முயன்ற நிலையில்‌ 
கடவுட்கோட்பாடு என்பது ஒரு கலப்பினக்‌ கோட்பாடாகவே காட்சி தருகின்றது. 
இங்கு இயற்கை வழிபாடும்‌ இறை வழிபாடும்‌ கலந்தே காணப்படுகின்றது. (க.காந்தி, 
தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, 2008, ப.260) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


242 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


இயற்கையின்‌ அழிவிலிருந்து தன்னைப்‌ பாதுகாத்துக்கொள்ள உருவாக்கப்பட்டது 
சமயம்‌, கடவுள்‌ என்ற கருத்துப்‌ பதிவு செய்யப்படுகின்றது. 
தாய்‌ தெய்வ வழிபாடு 

சங்க இலக்கியத்தில்‌ தாய்‌ வழிச்‌ சமூகத்தின்‌ எச்சமாகக்‌ குறிஞ்சித்திணையின்‌ 
உரிப்பொருளான புணர்தலும்‌ புணர்தல்‌ நிமித்தத்தையும்‌ குறிப்பிடலாம்‌. குறமகள்‌ பூசாரியாகச்‌ 
செயல்படும்‌ விதம்‌ அவளைச்‌ சுற்றி நின்று அனைவரும்‌ முருகனை வணங்கும்‌ செயல்‌ 
பெண்களின்‌ முக்கியத்துவத்தைப்‌ பதிவு செய்கின்றது. 
“அக்காலக்‌ கட்டத்தில்‌ பெண்கள்‌ பூசாரிகளாக இருந்துள்ளார்கள்‌. திருமுருகாற்றுப்படையில்‌ 
பழமுதிர்சோலை பகுதியும்‌ சிலப்பதிகாரத்தில்‌ வேட்டுவ வரியும்‌ பெண்கள்‌ பூசாரிகளாக 
இருந்ததை விளக்குகின்றன. பெண்‌ பூசாரிக்குத்‌ தக்கச்‌ சான்றாக எயினர்‌ குடி சாலினியைக்‌ 
கூறமுடியும்‌. அதன்‌ பின்னரே கொற்றவைக்கு ஆண்‌ பூசாரிகள்‌ ஏற்பட்டனர்‌. சங்க காலத்தில்‌ 
இல்லுறை தெய்வங்கள்‌ எத்தன்மையது என்பதைத்‌ துல்லியமாக அறியமுடியவில்லை. ஆனால்‌ 
அணங்குடைத்‌ தாய்‌ தெய்வ வரிசையில்‌ இன்று பூவாடைக்காரி (பூர்‌ஆடைர்காரி - பூவை 
ஆடையாக அணிந்த பெண்‌) சீலைக்காரி போன்றவர்கள்‌ கன்னித்‌ தெய்வமாக வீடுகளில்‌ 
வணங்கப்பெறுகிறார்கள்‌. இவ்வழிபாட்டில்‌ பம்பை, உடுக்கை அடித்து வர்ணிக்கும்‌ நிகழ்வில்‌ 
பூவாடைக்காரி சடங்குக்‌ களத்திற்கு வந்து சேருமாறு அழைக்கப்படுகிறாள்‌. பாடல்‌, இசை, 
நடனம்‌ மூன்றும்‌ கலந்த நிகழ்த்து சடங்குமுறையாக (Performative Ritual) இன்றும்‌ அது 
தொடருகிறது” (பக்தவச்சல பாரதி, இலக்கிய மானிடவியல்‌, 2014,பக்‌.184-185) தாய்த்தெய்வ 
வழிபாடு இன்றும்‌ தொடர்வது குறிப்பிடத்தக்கது. 
முருகு வழிபாடு 

முருகு என்பது இயற்கை என்பதை, 

பண்டைத்‌ தமிழ்‌ மக்கள்‌, இயற்கை வழி வாழ்வு செலுத்தி, அதற்கு அடிப்படையாயுள்ள 

அழகுண்மை கண்டு அவ்வழகால்‌ இயற்கை அழகு பெறுவது நோக்கி, 

அவ்வியற்கையை வழிபட்டு, முழுமுதற்‌ பொருட்கு அழகு என்னும்‌ பொருள்பட முருகன்‌ 

என்னும்‌ பெயரணிந்தார்கள்‌ (திரு.வி.கலியாணசுந்தரனார்‌, 2010, ப.7) 
என்று கூறுவதை அறியமுடிகின்றது. மாயோன்‌, சேயோன்‌, வேந்தன்‌, வருணன்‌ என்று 
தொல்காப்பியர்‌ குறிப்பிட்டது இயற்கை தெய்வம்‌ என்பதை, “காட்டின்‌ இயற்கையழகை மால்‌ 
என்று வழுத்தினர்‌. அவர்‌ மருத நிலத்தில்‌ குடிபுகுந்தபோது அங்கே பெரிதும்‌ தம்‌ இனமாகிய 
மக்கள்‌ கூட்டத்துடன்‌ நெருங்கி நெருங்கிப்‌ பழக நேர்ந்தமையான்‌, மக்கள்‌ மாட்டொளிரும்‌ 
இறைமை என்னும்‌ இயற்கை அழகை கண்டு அதை வேந்து என்று கொண்டனர்‌. அவர்‌ 
கடற்ரை நண்ணிய போது கடலின்‌ இயற்கையழகை வண்ணம்‌ என்றனர்‌. பழந்தமிழ்‌ மக்கள்‌ 


அவ்வந்நிலை இயற்கை அழகுக்கிட்ட பெயர்கள்‌ சேய்மால்‌ வேந்து வண்ணம்‌ என்பன” 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


243 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


(திரு.வி.கலியாண சுந்தரனார்‌, முருகன்‌ அல்லது அழகு, 2010, ப.15) என்று கூறப்படுகின்றது. 
சங்க கால மக்கள்‌ இயற்கையை தெய்வமாக வழிபட்டனர்‌ என்பதை அறியமுடிகின்றது. 
முருகன்‌ அருள்‌ 

முருகன்‌ தன்‌ பக்தர்களுக்கு அறியாமையாகிய இருளைப்‌ போக்குகின்றவன்‌ என்று 
கூறப்படுகின்றது. 

உலகம்‌ உவப்ப வலன்ளர்பு திரிதரு 

பலர்புகழ்‌ ஞாயிறு கடல்கண்‌ டாஅங்கு 

ஓஅற இமைக்கும்‌ சேண்விளங்கு அவிர்‌ஒளி, 

உறுநர்த்‌ தாங்கிய மதன்‌உடை நோன்தாள்‌. 

செறுநர்த்‌ தேய்த்த செல்‌உறழ்‌ தடக்கை. 

மறுஇல்‌ கற்பின்‌ வாணுதல்‌ கணவன்‌. (திரு.ஆ,1-6) 

சூரியன்‌ உலகில்‌ உள்ள அனைத்து மக்களுக்கும்‌ இருளை நீக்கி ஒளியைக்‌ கொடுப்பது 
போல முருகன்‌ தன்‌ பக்தர்களுக்கு அறியாமையாகிய இருளைப்‌ போக்குகின்றவன்‌. 
அசுரர்களை அழித்தொழித்தத்‌ தன்‌ கையினால்‌ பக்தர்களின்‌ பகைவர்களை அழித்தொழித்து 
அருள்‌ புரியும்‌ வல்லமை உடையவன்‌ முருகன்‌ என்று முருகன்‌ பக்தர்களுக்கு அருள்‌ புரியும்‌ 
சிறப்புப்‌ போற்றப்படுகின்றது. 

திருமுருகாற்றுப்படையில்‌ முருகன்‌ மீது மக்கள்‌ கொண்ட பக்தி நிலையும்‌ முருகன்‌ 
பக்தர்களுக்கு அருள்‌ புரியும்‌ சிறப்பும்‌ போற்றப்படுகின்றது. 

சேவடி படரும்‌ செம்மல்‌ உள்ளமொடு 

நலம்புரி கொள்கைப்‌ புலம்பிரிந்து உறையும்‌, 

செலவுநீ நயந்தனை ஆயின்‌, பலஉடன்‌, 

நன்னர்‌ செஞ்சத்து இன்நசை வாய்ப்ப, 

இன்னே பெறுதி, நீ முன்னிய வினையே: (திரு.ஆ,62-66) 

முருகன்‌ திருவடிகளை நினைத்து இம்மையில்‌ நன்மை செய்து ஒழுக்கம்‌ தவறாமல்‌ 
நடக்கும்‌ புலவன்‌ முருகன்‌ திருவடிகளை அடைந்து வீடு பேற்றை வேண்டினால்‌ வீடுபேறு 
கிடைப்பதோடு உலகத்தில்‌ உள்ள எல்லா நன்மைகளையும்‌ பெறுவான்‌ என்று 
கூறப்படுகின்றது. ஒழுக்க நெறி தவறாமல்‌ நன்மை செய்கின்றவர்களுக்கு முருகன்‌ நன்மை 
செய்வான்‌ என்பதை அறியமுடிகின்றது. 
பெளத்தப்‌ பள்ளியில்‌ பெண்கள்‌ வழிபாடு செய்தல்‌ 

பெண்கள்‌ தங்கள்‌ குடும்பத்துடன்‌ பெளத்தப்‌ பள்ளிக்குச்‌ சென்று வழிபட்ட முறை 
கூறப்படுகின்றது. 

திண்கதிர்‌ மதாணி, ஒண்‌ குறு மதக்களை, 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


244 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


ஓம்பினர்த்‌ தழிஇ, தாம்‌ புணர்ந்து முயங்கி, 

தாது அணி தாமரைப்‌ போது பிடித்தாங்கு 

தாமும்‌ அவரும்‌ ஓரங்கு விளங்கக்‌ 

காமர்‌ கவனிய பேர்‌இளம்‌ பெண்டிர்‌, 

பூவினர்‌, புகையினர்‌, தொழுவனர்‌ பழிச்சிச்‌ 

சிறந்து புறங்காக்கும்‌ கடவுட்‌ பள்ளியும்‌. (ம.கா. 461-467) 

அழகிய அணிகலன்‌ அணிந்த பெண்கள்‌ தங்கள்‌ கணவர்களும்‌ குழந்தைகளும்‌ ஒழுக்கம்‌ 
தவறாமல்‌ வாழவேண்டும்‌ என்று பெளத்தப்‌ பள்ளிக்குச்‌ சென்று வழிபட்டதை 
அறியமுடிகின்றது. 
அந்தணர்கள்‌ வழிபாட்டு முறைகள்‌ 

அந்தணர்கள்‌ அறத்தின்‌ வழி தவறாது நடக்கின்றவர்கள்‌ என்பதை, 

சிறந்த வேதம்‌ விளங்கப்‌ பாடி, 

விழுச்சீர்‌ எய்திய ஒழுக்க மொடு புணர்ந்து, 

நிலம்‌ அமர்‌ வையத்து ஒரு தாம்‌ ஆகி, 

உயர்‌ நிலை உலகம்‌ இவண்‌ நின்று எய்தும்‌ 

அறநெறி பிழையா அன்புடை நெஞ்சின்‌, 

பெரியோர்‌ மேஎய்‌, இனிதின்‌ உறையும்‌. (ம.கா. 468-471) 
என்று கூறப்படுகின்றது. 
இல்லுறை தெய்வத்தை வணங்குதல்‌ 

அழகிய பெண்கள்‌ தங்கள்‌ இல்லத்தில்‌ உறையும்‌ தெய்வத்தை வணங்கிய செயல்‌ 
குறிப்பிடப்படுகின்றது. 

வெள்ளி வள்ளிவீங்கிறைப்‌ பணைத்தோள்‌ 

மெத்தேன்‌ சாயல்‌ முத்துறழ்‌ முறுவல்‌ 

பூங்குழைக்‌ கமர்ந்த ஏந்தெழில்‌ மழைக்கண்‌ 

மடவரல்‌ மகளிர்‌ பிடகைப்‌ பெய்த 

செவ்வி அரும்பின்‌ பைங்கால்‌ பித்திகந்தது, 

அவ்‌இதழ்‌ அவழ்‌ பதம்‌ கமழ, பொழுது அறிந்து, 

இரும்பு செய்‌ விளக்கின்‌ ஈந்திரி கொளீஇ, 

நெல்லும்‌ மலரும்‌ தூஉய்‌, கை தொழுது, 

மல்லல்‌ ஆவணம்‌ மாலை அயர. (நெ.ந.36-44) 

மாலை நேரத்தை அறிந்து கொள்வதற்கு செம்முல்லைப்‌ பூவை தட்டுகளில்‌ வைத்து அது 
மலர்ந்தவுடன்‌ மார்‌ நேரம்‌ வந்துவிட்டது என்று கருதி இல்லத்தில்‌ உறையும்‌ தெய்வத்தை 





பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


245 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


இரும்பு விளக்கில்‌ நெய்‌ திரி ஏற்றி கை கூப்பி வணங்குகின்றனர்‌. இல்லுறை தெய்வத்தை 
மாலை நேரத்தில்‌ பெண்கள்‌ வணங்கிய செயல்‌ பதிவு செய்யப்படுகின்றது. 
முடிவுரை 

இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்த மனிதன்‌ இயற்கை சீற்றத்தினால்‌ 
அழிவுக்குள்ளாகின்றான்‌. தன்னை அழிக்கும்‌ சக்தியிடமே தன்னைப்‌ பாதுகாக்குமாறு 
வேண்டுகிறான்‌. தொடக்கத்தில்‌ இயற்கையை வணங்கியவன்‌ காலப்‌ போக்கில்‌ அதற்கு 
உருவம்‌ கொடுத்து வழிபடுகின்றான்‌. திருமுறுகாற்றுப்படையில்‌ முருகன்‌ பக்தர்களுக்கு 
அருளும்‌ சிறப்பு பக்தர்கள்‌ முருகன்‌ மீது கொண்டுள்ள பக்தி நிலை பதிவு செய்யப்படுகின்றது. 
முருகன்‌ பக்தர்களுக்கு இம்மை, மறுமை பயனை அளிப்பான்‌ என்பதிலிருந்து மக்களுக்கு 
மறுமை பற்றிய நம்பிக்கை இருந்ததை அறியமுடிகின்றது. மதுரைக்காஞ்சியில்‌ பெண்கள்‌ 
பெளத்தப்‌ பள்ளிகளுக்குத்‌ தங்கள்‌ குடும்பத்துடன்‌ சென்று சீலத்துடன்‌ (கள்‌ உண்ணாமை, 
பொய்கூறாமை, கொல்லாமை, கள்ளாமை, பிறன்மனை நயவாமை என்பன பஞ்சசீலம்‌ 
எனப்படும்‌) வாழ வேண்டும்‌ என்று வழிபட்ட செயல்‌ மக்களின்‌ ஒழுக்க நெறியையும்‌ கடவுள்‌ 
மீது கொண்ட பக்தி நிலையையும்‌ வெளிப்படுத்துகன்றது. அந்தணர்கள்‌ ஒழுக்க நெறி 
தவறாமல்‌ வேதங்கள்‌ ஓதி, வேள்விகள்‌ செய்து வழிபட்டனர்‌ என்பதிலிருந்து வேள்வி 
வழிபாட்டு முறைகள்‌ இருந்ததை அறியமுடிகின்றது. இல்லுறை தெய்வத்தை மாலை நேரத்தில்‌ 
பெண்கள்‌ வணங்கினார்கள்‌ என்பதிலிருந்து சிறுதெய்வம்‌ முதல்‌ பெருந்தெய்வம்‌ வரை 
அனைத்து தெய்வங்களையும்‌ சங்ககால மக்கள்‌ வழிபட்ட சமயப்‌ பொறையை 


அறியமுடிகிறது. 


பயன்பட்ட நூல்கள்‌ 

[1] கலியாணசுந்தரனார்‌. திரு.வி, முருகன்‌ அல்லது அழகு, சாரதா பதிப்பகம்‌,, சென்னை, 2010. 

[2] காந்தி.கா, தமிழர்‌ பழக்க வழக்கங்களும்‌ நம்பிக்கைகளும்‌, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
சென்னை-13, 2008. 

[3] திருநாவுக்கரசு. க.த, திருக்குறள்‌ நீதி இலக்கியம்‌, சென்னைப்‌ பல்கலைகம்‌, சென்னை,1977. 

[4] நாகராசன்‌.வி(உ.ஆ), பத்துப்பாட்டு, இரண்டாம்‌ பகுதி, நியூ செஞ்சுரி புக்‌ ஹவுஸ்‌ (பி) லிட்‌, 
சென்னை, மூ.அ.2007. 

[5] பக்தவத்சல பாரதி, இலக்கிய மானிடவியல்‌, அடையாளம்‌ பதிப்பகம்‌, திருச்சி, 2014. 

[6] மோகன்‌.இரா,(உ.ஆ),பத்துப்பாட்டு, முதற்‌ பகுதி, நியூ செஞ்சுரி புக்‌ கவுஸ்‌ (பி) லிட்‌, 
சென்னை, மூ.அ. 2007. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


246 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சுமதி. “பத்துப்பாட்டில்‌ மக்களின்‌ வழிபாட்டு நெறிமுறைகள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.240-246. டிஒஐ: 
10.38067/ijtlls.2020.spl.v03i03v1.036 

Cite this Article in English (MLA 8 Style) as: 


Sumathi. “Worship Ethics in “Pathupaattu”.” International Journal of Tamil Language and Literary Studies, 
Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 240-246. DOI: 10.38067/ijtlls.2020.spl.v03i02v1.036 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


247 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நாலாயிரத்‌ திவ்யப்‌ பிரபந்தம்‌ காட்டும்‌ மலைநாட்டுத்‌ திருத்தலங்கள்‌ 
The Mount Holy Temples as shown by Nalayira Dhivya Prabhandha 


லோ. சிவக்குமாந்‌ முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, திருவள்ளுவர்‌ பல்கலைக்கழகம்‌ சேர்க்காடு, வேலூர்‌. 
L.Sivakumar, Ph.D Research Scholar, Thiruvalluvar University, Department of Tamil, Serkkadu, Vellore. 
ORCID: https://orcid.org/0000-0003-2831 
முனைவர்‌ ந.சிவகுரு உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, திருவள்ளுவர்பல்கலைகழகம்‌ சேர்க்காடு, வேலூர்‌. 
Dr. N.Sivaguru, Assistant Professor, Department of Tamil, Thiruvalluvar University, Serkkadu, Vellore. 
ORCID: https://orcid.org/0000-0001-9425 
DOI: 10.38067/ijtlis.2021.spl.v03i03v2.037 








Abstract 


Nalayira Dhivya Prabantham is a celebrated spiritual work that sings on the glory of 
Thirumal. It is one of the best books in the Vaisnava sect. there are mant temples foe Thirula 
or Vishnu atop the hills and mountains all over India and especially in Tamil Nadu. Nalayira 
Dhivya Prabantham praises Thirumal for his omnipotent nature. This article explores the 
mount temple of Lord Vishnu and the legendary and mythological significance of the temples. 


Keywords: Dhivya Prabhantham, Azhvaargal, Dhivya Desam, Pancha Pandavar, 
Thirumozhi. 


முன்னுரை 

திருமாலை முழு முதற்கடவுளாக வழிபடும்‌ சமயம்‌ வைணவ சமயமாகும்‌. திருமாலை 
மூலவராக கருவறையில்‌ வைத்து பூசைகள்‌ செய்யும்‌ திருக்கோவில்களே வைணவக்கோயில்கள்‌ 
எனப்படும்‌. அக்கோயில்களில்‌ உள்ள இறைவனின்‌ திருக்கல்யாண குணங்களைப்‌ பற்றி 
பாடப்பட்ட பாடல்கள்‌ மங்களாசாசனம்‌ என்று அழைக்கப்படும்‌. அந்த மங்களாசாசனத்தை 
பாடியவர்கள்‌ ஆழ்வார்களாவர்‌. ஆழ்வார்கள்‌ பாடியருளிய அந்த மங்களாசாசன 
திருக்கோயில்கள்‌ 108 ஆகும்‌. அதில்‌ மலைநாட்டு திருப்பதிகள்‌ பற்றி ஆராய்வதாக 
இக்கட்டுரைஅமைகிறது. 
திவ்யதேசங்கள்‌ 

ஆழ்வார்கள்‌ பாடல்‌ பாடிய 108 கோவில்களையும்‌ திவ்ய தேசங்கள்‌ என்பர்‌. அவை 
ஏழாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. இவை திருப்பதிகள்‌ என்று அழைப்பது மரபு அவ்வாறாக 
1. சோழநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 40, 
2. பாண்டிநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 18, 
. மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 13, 
. நடுநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 2, 
. தொண்டைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 22, 


ஓ ©} உ ம 


. வடநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ 11, 
இவைகள்‌ அனைத்துமே பூமியில்‌ உள்ளவை. நாம்‌ பார்க்கக்‌ கூடியவை. இவை தவிர நம்‌ 


இறப்பிற்கு முன்‌ பார்க்கயிலாத மேல்‌ உலகத்தில்‌ உள்ள திருப்பதிகள்‌ இரண்டு அவைகளை 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


248 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


திருநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ என்பர்‌. இதில்‌ ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட திருப்பதிகள்‌ 
மலைநாட்டுத்‌ திருப்பதிகள்‌ ஆகும்‌. 
மலைநாட்டுதிருப்பதிகள்‌ 

கடவுளின்‌ பூமி என்று அழைக்கப்படும்‌ கேரளத்தில்‌ உள்ள திருப்பதிகள்‌ மொத்தம்‌ 
பதின்‌ மூன்று. இதனை, உணர்த்தும்‌ வகையில்‌ ஒரு பாடல்‌ உண்டு. 

மாலனந்தபுரம்‌ வண்பரிகாரம்‌ 

காவலுள்ள காட்கரை மூதிக்கழும்‌ 

இலகிழு புலியுர்‌ எழிற்‌ செங்குன்னூர்‌ 

நலமிக அளித்திடும்‌ நாவாய்‌ வல்லவாழ்‌ 

மற்றும்‌ வண்வண்டூர்‌ வாட்டாருடனே 

வித்துவர்‌ கோடு மேலாங்டித்தாளம்‌ 

மதினாறன்வினைமலைநாட்டுப்பதி 

பதிமூன்றுமவைப்‌ பணிந்து போற்றுவோம்‌ (108 திவ்ய தேசங்கள்‌.பக்கம்‌-356.வேணு. 

சீனிவாசன்‌) 


இந்த பதிமூன்று திவ்ய தேசத்திருப்பதிகளுள்‌ பஞ்ச பாண்டவர்கள்‌ ஐவர்‌. தலா ஒவ்வொரு 
கோயில்கள்‌ என்று உருவாக்கி வழிபட்டுள்ளதாக அப்பகுதி மக்களால்‌ நம்பப்படுகிறது. அதன்‌ 
அடிப்படையில்‌ அவற்றை பஞ்ச பாண்டவ தலம்‌ என்று கூறப்படுகிறது. பஞ்ச பாண்டவர்‌ 
திருத்தலங்களில்‌ திருமங்கையாழ்வார்‌ சிறிய திருமடலில்‌ ஒரு பாடலையும்‌, நம்மாழ்வார்‌ ஒரு 
தலத்துக்கு பதினோரு பாடல்‌ என்ற வீதத்தில்‌ ஐந்து தலத்துக்கு ஐம்பத்து ஐந்து பாடல்களை 
திருவாய்மொழியில்‌ பாடியுள்ளார்‌. 
திருக்கடித்தானம்‌ 

கடவுளின்‌ பூமி என்று அழைக்கப்படும்‌ கேரளத்தில்‌ கோட்டயம்‌ மாவட்டத்திலுள்ள 
திருத்தலம்‌ திருக்கடித்தானம்‌ என்னும்‌ தலம்‌ இதனை சகாதேவன்‌ கட்டி எழுப்பியது என்று 
அங்குள்ள மக்களால்‌ நம்பப்படுகிறது. ஆனால்‌ அதற்கு சான்றுகளோ சாட்சிகளோ கிடையாது. 
கடி என்ற சொல்லுக்கு உடனே அப்போதே என்று பொருள்தரும்‌. திருக்கடித்தானத்திற்கு 
சென்று அங்கு கிழக்கு நோக்கி நின்ற கோலத்தில்‌ காட்சியளிக்கும்‌ அற்புத நாராயணனையும்‌ 
கற்பகவல்லி தாயாரையும்‌ நாம்‌ வழிபட்டால்‌ நமக்கு ஏற்பட்ட இடர்களும்‌ துன்பங்களும்‌ 
நொடிப்பொழுதில்‌ தொலைந்து போகும்‌. நல்ல வேலையும்‌ உயர்‌ பதவியும்‌ விரைந்து கிடைத்து 
மற்றும்‌ மன நிம்மதியை கொடுக்கும்‌ அருள்‌ வல்லவன்‌ இந்த அற்புத நாராயணன்‌. 

அற்புத நாராயணன்‌ அரி வாமனன்‌ 

நிற்பது மேவிஇருப்பது என்‌ நெஞ்சகம்‌ 

நல்புகழ்‌ வேதியர்நான்மறைநின்றுஅதில்‌ 

கற்பகச்‌ சோலைத்‌ திருக்கடித்தானமே (நா.தி.பி.3735) 

இறைவன்‌ திருமால்‌ நான்‌ எழுத்தபத்து அவதாரத்தில்‌ ஐந்தூம்‌ அவதாரமான வாமன 
அவதாரத்தில்‌ மகாபலி என்ற அசுர மன்னனின்‌ ஆணவத்தை அடக்ககுள்ள வடிவுடன்‌ 
வந்துமூன்று அடி நிலம்‌ யாசகமாய்‌ பெற்று பின்‌ திருவிக்கரமனாக மூன்று உலகங்களையும்‌ 
இரண்டு அடியால்‌ அளந்து மூன்றாம்‌ அடியை வைக்க இடமில்லாமல்‌ அவ்வடியை 
மகாபலியின்‌ தலையில்‌ வைத்து அழுத்தி அவனை பாதாள உலகத்திற்கு அனுப்பி அவனுக்கு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


202 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


249 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மோட்சம்‌ அளித்து ஆட்கொண்டார்‌. இத்தொன்மச்‌ செய்தியைப்‌ பாடலில்‌ காணலாம்‌. கற்பகச்‌ 
சோலை போல பசுமையும்‌ வளமையும்‌ நிறைந்த நகரமாக திருக்கடித்தானத்தின்‌ அழகை 
நம்மாழ்வார்‌ இப்பாடலில்‌ எடுத்து இயம்புகிறார்‌. 
திருப்புலியுர்‌ 

கேரள மாநிலம்‌ ஆலப்புழா மாவட்டத்தில்‌ உள்ள செங்கண்ணூருக்கு மிக அருகில்‌ 
உள்ளது திருப்புலியுர்‌ ஆலயத்தில்‌ இறைவன்‌ பொற்கொடி நாச்சியாருடன்‌ கிழக்கு முகம்‌ காட்டி 
மாயப்பிரான்‌ என்ற பெயருடன்‌ நின்ற கோலத்தில்‌ அருள்‌ பாவிக்கிறார்‌. இந்த கோவிலை 
உருவாக்கியவர்‌ பஞ்ச பாண்டவர்களுள்‌ கதையை ஆயுதமாக கொண்ட பீமன்‌ என்று 
அங்குள்ள மக்களின்‌ நம்பிக்கை இங்கு திருமாலை தேவர்களின்‌ தலைவன்‌ என்று ஏழு 
முனிவர்கள்‌ நிர்ணயம்‌ செய்த போது அந்த முனிவர்களுக்கு காட்சி அளித்தார்‌ அத்திருத்தலம்‌ 
திருப்புலியூர்‌. 

ஆரானும்‌ கற்பிப்பார்‌ நாயகரே? நான்‌ அவனைக்‌ 

கார்‌ ஆர்‌ திருமேனி, காணும்‌ அளவும்‌ போய்‌ 

சீர்‌ ஆர்‌ திருவேங்கடமே திருக்கோவை- 

செயிரே மதின்‌ கச்சி ஊகமே பேரகமே 

பேரா மருது இறுத்தான்‌, வெள்ளரையேவெஃகாவே 

பேர்‌ ஆலி தண்கால்‌ நறையுர்‌ திருப்புலியுர்‌ 

அராமம்‌ சூழ்ந்த அரங்கம்‌ கணமங்கை (நா.தி.பி.2706) 
இது குழந்தையான கண்ணனை கொய்ய வந்த அரக்கர்களை எதிர்த்துக்‌ கொல்ல சென்ற 
குழந்தை கண்ணன்‌ கடல்கள்‌ இடறியதன்‌ காரணமாக இரு பெரும்‌ மருத மரங்கள்‌ முறிந்து 
வீழ்ந்த தொன்ம செய்தியை திருமங்கையாழ்வார்‌ இப்பாடலில்‌ செப்புகின்றார்‌. 
திருவாறன்விளை (ஆரம்முனா) 

மலையாள தேசமான கேரளத்தில்‌ பந்தனம்‌ திட்டா மாவட்டம்‌ செங்கண்ணூர்‌ அருகில்‌ 
உள்ளது திருவாறன்விளை (ஆரம்முனா) கோவில்‌, இங்கு பத்மா இனித்தாயாருடன்‌ கிழக்கு 
நோக்கி நின்று சேவை சாதிக்கிறார்‌. திருக்குடிலிப்பன்‌ பாரத போரில்‌ கர்ணன்‌ தன்‌ தேர்‌ 
சக்கரம்‌ குழியில்‌ சிக்கியதன்‌ காரணமாக அதை சரி செய்ய முயற்சி செய்யும்போது அங்கு 
அர்ஜீனன்‌, கர்ணன்‌ மீது அம்புகளை எய்து கொள்கிறான்‌. இதனால்‌ அர்ஜீனன்‌ கர்ணனை 
போர்‌ விதியை மீறிக்‌ கொன்றதன்‌ காரணமாக தன்‌ தவறை உணர்ந்து அந்த பாவம்‌ தீர இந்த 
ஆலயத்தை உருவாக்கி தவம்‌ மேற்கொண்டான்‌. 

கூடும்‌ கொல்‌ வைகலும்‌? கோவிந்தனை 

மதுசூதனைக்‌ கோளரியை 

ஆடும்‌ பறவை மிசைக்‌ கண்டு கைதொழுமது 

அன்றி அவன்‌ உறையும்‌ 

பாடும்‌ பெரும்‌ புகழ்‌ நான்மறை வேள்வி ஐந்து 

ஆறுஅங்கம்‌ பள்ளினர்‌ வாழ்‌ 

நீடு பொழில்‌ திருவாடின்விளைதொழ 

வாய்க்கும்‌ கொல்‌ நீச்சலுமே? (நா.தி.பி.3662) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


250 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இந்த கோவிலில்‌ நான்கு வேதங்களும்‌ ஓதப்படுகிறது(ரிக்‌, யஜூர்‌, சாம, அதர்வணம்‌) ஐந்து 
வேள்விகள்‌ நடத்தப்படுகின்றது. 

. தேவ யாகம்‌ (மனிதன்‌ தினமும்‌ கடவுளை வணங்குவது) 

. பூத யாகம்‌ (தினமும்‌ பறவைகள்‌ விலங்குகள்‌ போன்றவற்றிற்கு உணவளித்தல்‌) 

. மனித யாகம்‌ (தினமும்‌ ஏழைகளுக்கு உணவளித்தல்‌) 

. பிரம்ம யாகம்‌ (ஆசிரியர்கள்‌ பற்று பெரியோர்களை மதித்து வணங்குதல்‌) 


a > WN 4 


. பிதுர்‌ யாகம்‌ (நம்‌ முன்னோர்களுக்கு தர்பனம்‌ அளித்தல்‌ தீபம்‌ ஏற்றுதல்‌ அவர்கள்‌ நினைவை 
போற்றுதல்‌) 
மற்றும்‌ ஆறு அங்கங்கள்‌ பற்றியும்‌ இப்பாடலில்‌ குறிப்பு உள்ளது. 
1. சிட்சை (எழுத்து, ஒல்லை கூறும்‌), 
2. வியாகரணம்‌ - கொல்‌ (இலக்கணம்‌) 
3. சந்தம்‌ (செய்யுள்‌ இலக்கணம்‌) 
4. சோதிடம்‌ - (கோள்‌ நிலைகளை வைத்து கலத்தை கூறுதல்‌) 
5. நிருத்தம்‌ - (வேதம்‌ சொல்லுக்கு பொருள்‌ கூறுதல்‌) 5. நிருத்தம்‌ - (வேதச்‌ சொல்லுக்கு 
பொருள்‌ கூறுதல்‌ ) 
6. கல்பம்‌ - (செயல்களைப்‌ பற்றி உரைக்கும்‌ நூல்‌) 
இந்த கோவிலை அர்ஜீனன்‌ தவம்‌ செய்து உருவாக்கிய கோவில்‌ என்று கூறப்படுகிறது. 
திருவண்வண்டூர்‌ 

கமலவல்லி நாச்சியாருடன்‌ பாம்பணையப்பன்‌ என்றும்‌ கமலநாதன்‌ மேற்கு நோக்கி 
நின்ற திருக்கோலத்தில்‌ வலம்‌ வரும்‌ பக்தர்களுக்கு அருளை வாரி வழங்குகிறார்கள்‌ 
இக்கோவில்‌ கேரள மாநிலம்‌, ஆலப்புழா மாவட்டம்‌ செங்கணூரின்‌ அருகில்‌ உள்ளது 
திருவண்வண்டூர்‌ திருத்தலம்‌. இந்த ஆலயத்தில்‌ வரலாறு என்னவென்றால்‌ ஒரு காலத்தில்‌ 
வேதத்தைப்‌ பற்றி பிரம்மாவுக்கும்‌ நாரதருக்கும்‌ கருத்து வேறுபாடு ஏற்பட இதில்‌ கோபம்‌ 
கொண்ட பிரம்மன்‌ நாரதர்‌ மேல்‌ சாபமிட்டார்‌. அந்த சாபம்‌ தீர இந்த ஆலயத்தில்‌ தவம்‌ செய்ய 
திருமால்‌ நாரதர்க்கு காட்சி அளித்து சாபம்‌ தீர்ந்ததால்‌ திருவண்வண்டூர்‌ கோயிலை 
நகுலன்‌ உருவாக்கினான்‌. 

வேறுகொண்டு உம்மையான்‌ இரந்தேன்‌ வெறி வண்டினங்காள்‌! 

தேறு நீர்ப்‌ பம்பை, வடபாலைத்‌ திருவண்வண்டூர்‌ 

மாறு இல்‌ போர்‌ அரக்கன்‌, மதின்‌ நீறு எழச்‌ செத்து உவந்த 

ஏறு சேவகனார்க்குஎன்னையும்‌ உளார்‌ என்மின்கனே (நா.தி.பி.3460) 
நம்மாழ்வார்‌ திருவாய்மொழியில்‌ உள்ள இந்த பாடலில்‌ இறைவன்‌ தான்‌ எடுத்த அவதாரத்தில்‌ 


இராம அவதாரம்‌ ஒரு சிறப்பு மிக்க அவதார இதில்‌ இறைவன்‌ ஒரு சராசரி மனிதனாகப்‌ பிறந்து 
எவ்வித சித்துக்களையும்‌ வெளிப்படுத்தாமல்‌ மனித இனத்துக்கு ஒரு முன்‌ மாதிரியாக 


இறைவன்‌ பொழிந்து காட்டியது ஏதாவது அவதாரம்‌ அந்த இராமன்‌ இலங்கை அரசன்‌ 
இராவணனுடன்‌ போர்‌ செய்து இராவணனையும்‌ கொன்று அவன்‌ ஆண்ட இலங்கையை 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


251 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பொடிப்பொடியாக செய்த தசரத சக்கரவர்த்தியின்‌ மகன்‌ இராமன்‌ என்ற தொன்ம நிகழ்வை 
ஆழ்வார்‌ கூறுகிறார்‌. 
திருவட்டாறு 

திருவட்டாறு ஆலயம்‌ தமிழ்நாடு கன்னியாகுமரி மாவட்டத்தில்‌ உள்ளது. ஆதிகேசவப்‌ 
பெருமாள்‌, மரகதவல்லி நாச்சியாருடன்‌ மேற்கு நோக்கி 23 அடி நீளத்தோடு புஜங்கசயனக்‌ 
கோலத்தில்‌ காட்சித்‌ தருகிறார்‌. இந்த தலத்தை தருமப்புத்திரர்‌ உருவாக்கிய கோயில்‌ என, 

என்‌ நெஞ்சத்து உள்‌ இருந்து இங்கு இரும்‌ தமிழ்‌ நூல்‌ இவை மொழிந்து 

வல்‌ நெஞ்சத்து இரணியனை, மார்வு கிடந்த வாட்டாற்றான்‌ 

மன்‌ அஞ்சப்‌ பாரதத்துப்‌ பாண்டவர்க்காப்படை தொட்டான்‌ 

நல்‌ நெஞ்சே! நம்‌ பெருமான்‌ நமக்கு அருள்‌ தான்‌ செய்வானே (நா.தி.பி.3949) 

இதன்‌ வழி இரண்டு தொன்மச்‌ செய்திகளை இங்கு குறிப்பிடும்‌ ஆழ்வார்‌ 
பிரகலாதனுக்காக இறைவன்‌ நரசிம்ம அவதாரம்‌ மேற்கொண்டார்‌. உடல்‌ மனித உடலாகவும்‌ 
தலை சிங்கத்தின்‌ தலையாகவும்‌ கொண்டு பிரகலாதனின்‌ தந்தை இரணிய கசிபுவை அவன்‌ 
பெற்ற வரங்களைக்‌ கொண்டு நரசிம்மராக அவனைக்‌ கொன்றார்‌. பாண்டவர்களுக்காக பாரத 
போரில்‌ அர்ஜீனனுக்கு தேரையும்‌ பாண்டவர்களுக்காக ஏழு அக்ரோனி படைகளையும்‌ நடத்தி 
வெற்றி பெறச்‌ செய்தான்‌. 


முடிவுரை 
நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில்‌ உள்ள மலைநாட்டு திவ்ய தேசத்தில்‌ பஞ்ச 


பாண்டவர்களில்‌ ஐவரால்‌ உருவாக்கப்பட்ட ஐந்து திருக்கோயில்கள்‌ அதன்‌ இருப்பிடம்‌, 
சிறப்பு, ஆழ்வார்கள்‌ பாடிய பாடல்‌ அந்த பாடலில்‌ உள்ள தொன்மச்‌ செய்திகளை இந்த 


ஆய்வுக்‌ கட்டுரையின்வழி எடுத்துரைக்கப்பட்டுள்ளது. 


துணைநூற்பட்டியல்‌ 
[1] முனைவர்‌ த. கோவேந்தன்‌, நாலாயிரதிவ்யப்பிரபந்தம்‌, ஸ்ரீசெண்பகா பதிப்பகம்‌ , 


சென்னை, முதற்‌ பதிப்பு 2012. 
[2] வேணுசீனிவாசன்‌, 108 திவ்யதேசங்கள்‌, கிழக்குபதிப்பகம்‌, சென்னை. முதற்பதிப்பு, 2014. 
[3] தேவராஜன்‌, வைணவதிவ்வியதேசங்கள்‌, ஸ்ரீசெண்பகாபதிப்பகம்‌, முதற்பதிப்பு, 2006. 
[4] முனைவர்‌எஸ்‌. ஜெகத்ரட்சகன்‌, ஆழ்வார்கள்‌ஆய்வுமையம்‌, சென்னை, முதற்பதிப்பு, 2015. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

சிவக்குமார்‌ & சிவகுரு “நாலாயிரத்திவ்யப்‌ பிரபந்தம்‌ காட்டும்‌ மலைநாட்டுத்திருத்தலங்கள்‌” தமழ்‌ 
மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, 
பக்‌.247-252. டிஒஜ: 10.38067/jtlls.2021.spl.v03i03v2.037 


Cite this Article in English (MLA 8 Style) as: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


252 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


Sivakumar & Sivaguru. “The Mount Holy Temples as shown by Nalayira Dhivya Prabhandha.” 
International Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, 
pp.247-252. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.037 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


253 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இறைமையும்‌ மனிதமும்‌: மதுரகவியார்‌ மற்றும்‌ திருப்பாணர்‌ (ஆழ்வார்கள்‌) 
பாடல்களில்‌ ஓர்‌ ஆய்வு 
Divinity and Humanity: A Comparative Study in Madhurakkavi’s and Thiruppaanar’s (Alvars) 
Paasurams 


முனைவர்‌ சீ செஞ்சுலட்சுமி , உதவிப்பேராசிரியர்‌ , எஸ்‌.டி.என்‌.பி மகளிர்‌ வைணவக்‌ கல்லூரி , சென்னை - 44. 
Dr. S Chenjulakshmi, Assistant Professor of Tamil , Sdnb Vaishnav College For Women , Chennai - 44 


ORCIiD: https://orcid.org/0000-0003-2855-3478 
DOL: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.038 


Abstract 


Bhakti is the purest form of love towards the Divine God. Out of the six Hindu 
denominations, which were prevalent in India in olden times, Vaishnavism considers Maha 
Vishnu as the Supreme Being. Followers of Vaishnavism are called as Vaishnavas or 
Vaishnavites. The Alvars, which literally means "those immersed in God", were Vaishnava 
poet-saints who sang praises of Vishnu as they travelled from one place to another. They 
established temple sites such as Srirangam, and spread ideas about Vaishnavism. Their 
poems, compiled as Divya Prabhandham, developed into an influential scripture for the 
Vaishnavas. The focus of this essay is on Madhurakavi Alvar and Thiruppaana Alvar ,who 
saw human in divine form and divinity in human form respectively . 


Keywords: Divinity, Humanity, Alvars, Paasurams, Vaishnavism 


முன்னுரை 

சங்க காலம்‌ தொட்டு நம்‌ தமிழ்‌ மக்களிடையே மிகச்சிறப்பாகப்‌ பின்பற்றி வரக்கூடிய 
பண்பாடு, கலாச்சாரங்களில்‌ முக்கியத்துவம்‌ வாய்ந்தது என்று கூறினால்‌ அது பக்தி என்ற 
ஒன்று மட்டும்தான்‌. பக்தி என்ற அன்புச்‌ சரணாகதியால்‌ தான்‌ இந்த உலகம்‌ இன்றளவும்‌ 
தழைத்தோங்கி வருகின்றது. நாம்‌ யாரிடம்‌ அதிக அன்பு வைத்து இருக்கிறோமோ 
அவர்களிடம்‌ நம்மை அறியாமல்‌ நம்‌ உடல்‌, பொருள்‌, ஆவி என அனைத்தையும்‌ ஒப்படைத்துச்‌ 
சரணாகதி அடைந்து விடுவோம்‌. அத்தகைய சரணாகதி என்ற உயரிய தத்துவத்தைப்‌ 
போதித்ததே நம்‌ தமிழ்‌ மண்ணில்‌ தோன்றிய பக்தி இலக்கியங்கள்‌ தாம்‌. இந்தப்‌ பக்தியானது 
இன்று நேற்று தோன்றியதல்ல. கல்தோன்றி மண்‌ தோன்றாக்‌ காலத்தே தோன்றி நம்‌ 
ரத்தத்திலேயே ஊறி நம்மை ஆட்கொண்டு வருகிறது. மேலும்‌ பக்தி என்ற ஒன்று தான்‌ சாதி, 
மதம்‌ போன்ற பேதங்களை நீக்கிக்‌ கடவுளை மனிதனாகவும்‌ மனிதனைக்‌ கடவுளாகவும்‌ 
கண்டறியும்‌ திறனை வளர்க்கிறது. மதுரகவி ஆழ்வார்‌, திருப்பாணாழ்வார்‌ தங்களது பக்தியை 
வெளிப்படுத்தியமையைப்‌ பொருண்மையாகக்‌ கொண்டது இக்கட்டுரை. 
ஆழ்வார்கள்‌ 


பழந்தமிழகத்தில்‌ அறுவகைச்‌ சமயங்கள்‌ போற்றப்பட்ட காலத்தில்‌ விஷ்ணுவை 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


254 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


வழிபடுபவர்களாகிய வைஷ்ணவர்கள்‌ என்னும்‌ வைணவர்கள்‌ திருமாலைத்‌ தங்கள்‌ குல 
நாயகனாகவும்‌ , பரம்பொருளாகவும்‌ கொண்டு வழிபட்டு வந்தனர்‌. திருமால்‌ கண்ணனாகவும்‌, 
ராமனாகவும்‌, நரசிம்மனாகவும்‌ எனப்‌ பத்து அவதாரங்கள்‌ எடுத்தமையைப்‌ பல்வேறு 
இலக்கியங்கள்‌ சுட்டும்‌. சான்றாகத்‌ திருமால்‌ வாமன அவதாரம்‌ எடுத்தமையைச்‌ சங்க 
இலக்கிய நூலான முல்லைப்பாட்டு , 

“நீர்‌ செல நிமிர்ந்த மாஅல்‌ போல” (முல்லைப்பாட்டு, பா வரி-3) என அழகாக 
எடுத்துரைக்கின்றது. கிருஷ்ண அவதாரமாகிய கண்ணனையே ஆயர்கள்‌ தங்கள்‌ 
நிலத்துக்குரிய தெய்வமாகப்‌ போற்றுகின்றனர்‌ என்பதை , “மாயோன்‌ மேய காடுறை 
உலகமும்‌” (தொல்காப்பியம்‌, பா வரி-5) என்ற தொல்காப்பிய வரிகள்‌ மெய்ப்பிக்கின்றது. 
இவ்வாறாகப்‌ பல்வேறு இலக்கிய இலக்கண நூல்களில்‌ திருமால்‌ என்ற பெயரைத்‌ தாங்கிய 
விஷ்ணுவைப்‌ பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு பக்தி இலக்கியங்கள்‌ தோன்றின. 

அவனை ஆழ்ந்து சிந்தித்துத்‌ தியானித்து அவனால்‌ ஆட்கொள்ளப்பட்ட பன்னிருவர்‌ 
ஆழ்வார்‌ எனப்பட்டனர்‌. பன்னிரு ஆழ்வார்கள்‌ அருளிச்‌ செய்த 4000 பாடல்கள்‌ ஸ்ரீமந்‌ 
நாதமுனிகளால்‌ "நாலாயிரத்‌ திவ்யப்‌ பிரபந்தம்‌" எனத்‌ தொகுக்கப்பட்டது. பன்னிரு 
ஆழ்வார்களுள்‌ மதுரகவி ஆழ்வார்‌ 11 பாடல்களையும்‌, திருப்பாணாழ்வார்‌ 10 
பாடல்களையுமே தந்துள்ளனர்‌, ஆயினும்‌ அவர்களது சரணாகதி தத்துவத்திற்கு ஈடிணையே 
இல்லை என்னும்‌ அளவிற்குக்‌ கருத்துச்‌ சாரத்தைத்‌ தந்துள்ளனர்‌. அதனால்தான்‌ ஆய்விற்குரிய 
பொருண்மையாக இவ்விருவர்‌ பாடல்கள்‌ விளங்குகின்றன. 
மதுரகவியாழ்வார்‌ 

திருக்கோளூர்‌ என்னும்‌ ஊரில்‌ அந்தண மரபில்‌ பிறந்தவர்‌. இறைவழிபாட்டில்‌ மிகுந்த 
ஈடுபாடு கொண்டு திருமாலை வணங்குதற்‌ பொருட்டுப்‌ பல்வேறு திவ்ய தேசங்களுக்குச்‌ 
சென்று வழிபடலானார்‌. வடதேசத்தில்‌ ஒரு நாள்‌ இரவு அவர்‌ கண்களில்‌ ஒரு புத்தொளி 
தென்பட்டது. மறுநாளும்‌ அவ்வொளி அவரை ஈர்க்க, ஒளியானது சற்றே நகர்ந்து,நகர்ந்து 
வடக்கிலிருந்து தெற்கு நோக்கித்‌ தென்குருகூர்‌ என்னும்‌ ஊரில்‌ உள்ள ஒரு புளிய மரத்தடியில்‌ 
சென்று மறைந்தது. அம்மரத்தடியில்‌ ஆழ்வார்களுக்கு எல்லாம்‌ தலைவரும்‌ அனைவராலும்‌ 
நம்மாழ்வார்‌ எனப்‌ போற்றப்படுபவரும்‌ ஆகிய மாறன்‌ சடகோபன்‌ என்னும்‌ நம்மாழ்வார்‌ 
தியான நிலையில்‌ வீற்றிருந்தார்‌. தன்னால்‌ கவரப்பட்ட ஒளி ஒரு சிறுவனிடம்‌ சென்று 
மறைந்ததைக்‌ கண்டு துளியும்‌ வெட்கப்படாமலும்‌, கோபம்‌ கொள்ளாமலும்‌ அவர்‌ அமர்ந்த 
அழகைக்‌ கண்டு ரசித்தவாறு அவரிடம்‌, " செத்ததன்‌ வயிற்றில்‌ சிறியது பிறந்தால்‌ எத்தைத்‌ 
தின்று எங்கே கிடக்கும்‌?" என்று வினவ, நம்மாழ்வாரும்‌, "அத்தைத்‌ தின்று அங்கே கிடக்கும்‌" 
என்று விடையளித்தார்‌. அவர்‌ கூறிய அந்த விடையே பரம்பொருளை அடைவதற்கு உரிய 
வழியாகத்‌ தோன்றியதால்‌ அவரையே குருவாகத்‌ தெய்வமாகப்‌ போற்றியதோடு மட்டுமல்லாது 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


255 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அதன்பிறகு அவர்‌ எந்தத்‌ திருத்தலங்களுக்கும்‌ சென்று தெய்வ வழிபாடு செய்யாது குருவாகிய 
நம்மாழ்வாரையே பாட்டுடைத்‌ தலைவனாகக்‌ கொண்டு கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு எனத்‌ 
தொடங்கும்‌ பதினோரு பாடல்களை மட்டுமே பாடினார்‌. "சைவ சமயத்தில்‌ நாவுக்கரசரை 
அப்பூதியடிகள்‌ போற்றியதைவிட மதுரகவியாழ்வார்‌ நம்மாழ்வாரை தெய்வமாகவே 
கருதினார்‌" (தமிழ்‌ இலக்கிய வரலாறு, ப-167). 

கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு - பல நுண்ணிய கயிறுகளின்‌ தொகுதியே ஒரு வலிமை 
வாய்ந்த தாம்புக்கயிறாகும்‌ என்பதை போலப்‌ பல்‌ பொருள்‌ நிறைந்த நுண்ணிய 
சொற்களாலேயே கண்ணி பாடித்‌ திருமால்‌ எவ்வாறு தன்னைத்தானே யசோதை 
அன்னைக்காகக்‌ கயிறால்‌ கட்டிக்கச்‌ செய்தானோ அதே போல மதுரகவியார்‌, நம்மாழ்வாரிடம்‌ 
சரணாகதியாய்ப்‌ பின்னிப்பிணைந்து கொண்டார்‌. மூர்த்தி சிறியதானாலும்‌ கீர்த்தி பெரியது 
என்பதற்கு ஏற்ப பதினோரு பாடல்களே ஆயினும்‌ நாலாயிரத்‌ தில்‌ மீதமுள்ள 3989 
பாடல்களையும்‌ விஞ்சி நிற்கும்‌ அளவிற்கு இவரது மதுரகவி விளங்குகின்றது என்று கூறினும்‌ 





தகும்‌. தாப்பிசை என்னும்‌ பொருள்கோள்‌ வகைத்தைப்‌ போன்று தாம்பு (கயிறு) முன்னும்‌ 
பின்னும்‌ அசைவது போலச்‌ சொற்கள்‌ முன்னும்‌ பின்னும்‌ பொருந்திப்‌ பொருள்‌ தருவதைத்‌ தம்‌ 
பாடல்களின்‌ வாயிலாக உணர்த்தவே கண்ணிநுண்‌ சிறுத்தாம்பு என்னும்‌ பெயரைச்‌ சூட்டினார்‌ 
என்று எண்ணத்‌ தோன்றுகிறது. 
திருப்பாணாழ்வார்‌ 

உறையூரில்‌ பாணர்‌ குலத்தில்‌ தோன்றித்‌ திருவரங்கன்‌ மீது காதல்‌ கொண்டு 
காவிரியின்‌ தென்‌ கரையில்‌ நின்று அவனை வழிபட்டு வந்தவர்‌. அவ்வாறு தம்மை மறந்த 
நிலையில்‌, "அழுவன்‌ தொழுவன்‌ ஆடிக்‌ காண்பன்‌" (திருவாய்மொழி, ப-296) என்ற 
நம்மாழ்வாரின்‌ பக்தியைப்‌ போன்று, பாடல்களால்‌ பரமனைத்‌ துதித்துக்‌ கண்களை மூடிய 
நிலையில்‌ யாழ்‌ மீட்டிப்‌ பாடும்‌ போது கோயிலின்‌ அர்ச்சகராகிய லோகசாரங்க முனிவரின்‌ 
குரலுக்குச்‌ செவிமடுக்காததால்‌ அவரைத்‌ தீண்டத்தகாது என்றெண்ணி முனிவரும்‌ தரையில்‌ 
கிடந்த கல்‌ ஒன்றினால்‌ தாக்க அவரது நெற்றியில்‌ ரத்தம்‌ வழிந்ததைக்‌ கூடக்‌ காணாது 
பரமனை நோக்கி வந்தார்‌. முனிவர்க்குப்‌ பாணரின்‌ பக்திச்‌ சிறப்பை உணர்த்த பரமன்‌ தன்‌ 
நெற்றியில்‌ ரத்தம்‌ கசிய வைத்து முனிவர்‌ தம்‌ தவறை உணரச்‌ செய்தான்‌ . அவர்‌ தம்‌ 
பாவத்திலிருந்து உய்வதற்குத்தம்‌ தோள்களில்‌ பாணரைச்‌ சுமந்து கொண்டு 
திருவரங்கத்தமுதனைக்‌ காணச்‌ செய்ததால்‌ பாணருக்கு முனிவாகனன்‌ , யோகி வாகனன்‌ 
ஆகிய பெயர்களும்‌ உண்டு. திருவரங்கநாதனின்‌ திரு அன்பிற்குப்‌ பாத்திரமாகி அவரைப்‌ 
பாதாதிகேசமாய்‌ வருணித்து அமலனாதிபிரான்‌ என்ற 10 பாசுரங்களைப்‌ பாடினார்‌. 

அமலனாதிபிரான்‌ - அமலன்‌ 5 - மலம்‌ இல்லாதவன்‌ (ஆணவம்‌, கன்மம்‌, மாயை) , 


கடவுள்‌; அமலை $- இலக்குமி ; அமலுதல்‌ 7 - நெருங்குதல்‌ . மும்மலங்களை நீக்கியவன்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீன்‌ 
202 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


256 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கடந்தும்‌ உள்ளும்‌ நிற்பவன்‌ (அமலன்‌) , இலக்குமியின்‌ கேள்வன்‌ (அமலை*அன்‌) , 
நெருங்குவதற்கு எளியன்‌ என அமல என்ற சொல்லிற்குரிய பொருட்களை விரித்துப்‌ பார்த்தால்‌ 
ஆழ்வார்‌, பரமன்‌ நெருங்குவதற்கு எளியன்‌ , இலக்குமியின்‌ கேள்வன்‌ என எல்லாமாக பராவி 


நிற்கும்‌ அரங்கனை பாதம்‌ முதல்‌ உச்சி வரை அனுபவித்து ரசித்து பாடியவர்‌. அதனால்தான்‌ 





தாம்‌ பாடிய பத்துப்‌ பாடல்களுக்கு "அமலனாதிபிரான்‌" எனப்‌ பெயர்‌ சூட்டியுள்ளார்‌. (56.7. 
இலக்கிய சொல்‌ அகராதி, ப-12) 
சிறுதாம்பனும்‌ , ஆதிபிரானும்‌ 

அன்னை யசோதாவிற்காகத்‌ தானே முன்வந்து கயிற்றினைக்‌ கொடுத்துக்‌ கட்டச்‌ 
செய்த கண்ணனைப்‌ போற்றுதலயே தம்‌ தலையாயக்‌ கடமையாகக்‌ கொண்டவர்‌ நம்மாழ்வார்‌ . 
அவரைத்‌ தம்‌ குருவாகவும்‌ தெய்வமாகவும்‌ போற்றியதோடு அவன்‌ நாமத்தையே 
சொல்லிக்கொண்டிருந்தால்‌ நாவில்‌ அமுதூறும்‌ என்கிறார்‌ மதுரகவியார்‌ . கண்ணனை 
எப்பொழுதும்‌ நினைந்திருக்கும்‌ நம்மாழ்வாருக்கு நெஞ்சினுள்‌ அமுதூறுதல்‌ போல மதுரகவிக்கு 
தென்குருகூர்‌ நம்பி என்ற நாமத்தைச்‌ சொன்னால்‌ நாவில்‌ அமுதூறும்‌ என்பதனை, 

கண்ணி நுண்‌ சிறுத்‌ தாம்பினால்‌ கட்டுண்ணப்‌ 

பண்ணிய பெருமாயன்‌ என்னப்பனில்‌ 

நண்ணித்‌ தென்குரு கூர்நம்பி என்றக்கால்‌ 

அண்ணிக்கும்‌ அமுதூறும்‌ என்‌ நாவினுக்கே. 
என்ற பாடல்‌ விளக்குகின்றது . நாவிற்குச்‌ சுவை தரும்‌ நம்பியின்‌ பெயர்‌ என்றார்‌ மதுரகவி . 
பாணரோ, 

கையனார்சுரி, சங்கண லாழியர்‌ நீள்வரை போல்‌ 

மெய்யனார்‌ துளப விரையார்‌ கமழ்‌ நீள்‌ முடியெம்‌ 

ஐயனார்‌ அணி அரங்கனார்‌ அரவின்‌ அணை மிசை மேய மாயனார்‌ 

செய்யவாய்‌ ஐயோ! என்னைச்‌ சிந்தை கவர்ந்ததுவே? 

என்று அணி அரங்கனுடைய அழகிய பவளவாய்‌ தான்‌ தம்மை அவன்‌ பக்கத்தில்‌ 
ஈர்த்தது என்று போற்றுகிறார்‌. இவ்விருவரும்‌ அரங்கனின்‌ வாய்ச்‌ சுவையைத்‌ தாங்களே 
அனுபவித்தமையைப்போற்றியுள்ளனர்‌ . ஆனால்‌ அதனைச்‌ சுகிக்க விரும்பிய ஆண்டாளோ 
அதன்‌ சுவையை எப்பொழுதும்‌ சுகித்து இன்புறும்‌ சங்கை வினவுவது ஈண்டு நோக்கத்தக்கது. 

கருப்பூரம்‌ நாறுமோ கமலப்பூ நாறுமோ 

திருப்பவளச்‌ செவ்வாய்தான்‌ தித்தித்திருக்குமோ 

மருப்பொசித்த மாதவன்‌ தன்‌ வாய்ச்சுவையும்‌ நாற்றமும்‌ 


விருப்புற்றுக்‌ கேட்கின்றேன்‌ சொல்‌ ஆழி வெண்‌ சங்கே! 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


257 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பாதாதி கேச வருணனையில்‌ பாணர்‌, வாய்ச்‌ சுவைக்கு அடுத்ததாகக்‌ கண்ணைச்‌ 
சுட்டும்‌ போது, 

பரிய னாகி வந்த அவுணன்‌ உடல்‌ கீண்ட அமரர்க்கு 

அரிய ஆதிப்பிரான்‌ அரங்கத்து அமலன்‌ முகத்துக்‌ 

கரிய வாகிப்‌ புடைபரந்து மிளிர்ந்து செவ்வரி யோடி நீண்டவப்‌ 

பெரிய வாய கண்க ளென்னை பேதைமை செய்தனவே।! 
என்று விலங்கான சிம்மத்தின்‌ தலையையும்‌, மனித உடலையும்‌ கொண்டு நரசிம்ம அவதாரம்‌ 
எடுத்து இரணியனை வதம்‌ செய்தாலும்‌ மனதில்‌ இரக்கம்‌ கொண்டு கண்களில்‌ அருள்‌ சுரக்கத்‌ 
தம்மை நாடி வந்த அரக்கனின்‌ மகனான பிரகலாதனுக்கு இரங்கி வந்தமையைப்‌ புகழ்கிறார்‌. 
பகைவர்க்கு ஆதித்தியன்‌ போன்ற சுடும்‌ தன்மை உடைய பார்வையையும்‌, தம்மை நாடி வந்த 
பக்தனுக்குத்‌ திங்கள்‌ போன்ற தண்ணளி உடைய பார்வையையும்‌ கொண்டவன்‌ என்பதை , 

திங்களும்‌ ஆதித்தனும்‌ எழுந்தார்‌ போன்று 

அங்கண்‌ இரண்டும்‌ கொண்டு எங்கள்‌ மேல்‌ நோக்குதியேல்‌12 
என்ற ஆண்டாளின்‌ வரிகள்‌ மெய்ப்பிக்கின்றன. 
தம்மை நாடி வந்தவர்‌ எத்தகைய தன்மை உடையவர்‌ ஆயினும்‌ அவரையும்‌ தம்‌ அருள்‌ 
பார்வையினால்‌ அவர்‌ தம்‌ தவறுகளை மன்னித்து, அவரை இழிவுபடுத்துபவர்‌ மத்தியில்‌ 
அவரை உய்யச்‌ செய்பவன்‌ தான்‌ இறைவன்‌ என்ற சிந்தனையுடைய மதுரகவி , 

நன்மையால்‌ மிக்க நான்மறை யாளர்கள்‌ 

புன்மை யாகக்‌ கருதுவ ராதலின்‌ 

அன்னையாய்‌ அத்தனாய்‌ என்னை ஆண்டிடும்‌ 

தன்மையான்‌ சடகோபன்‌ என்‌ நம்பியே” 13 
என்று நான்மறையாளர்கள்‌ தம்மை இகழினும்‌ தம்மை ஏற்றுக்கொண்ட நம்மாழ்வாரை 
அன்னையாய்‌, அத்தனாய்‌, தம்மை ஆட்கொண்டவனாய்‌ என எல்லாமாகப்‌ பாவித்து 
அவனுக்கே தான்‌ சரண்‌ எனக்‌ குருவின்‌ அருள்பெற்றமையை அழகாக பாடியுள்ளார்‌. 
அருட்பார்வை தோன்றுவது இதயத்திலிருந்து தான்‌. ஏனெனில்‌ இதயத்தில்‌ அபிமானம்‌ 
இருந்தால்தான்‌ அனைவரையும்‌ அரவணைத்துச்‌ செல்லும்‌ பரந்த எண்ணம்‌ தோன்றும்‌. இந்தப்‌ 
பரந்த எண்ணம்‌ கொண்டவன்‌ தான்‌ பரம்பொருள்‌, பரமாத்மா என்றெல்லாம்‌ 
போற்றப்படுகின்றான்‌. பரமனுக்கு இணையான பரந்த எண்ணம்‌ கொண்டவர்‌ தான்‌ 
நம்மாழ்வார்‌. அதனால்தான்‌ மண்‌, பெண்‌ ஆசையைக்‌ கொண்டு அவற்றிற்கு அடிமையாய்‌ 
இருந்த தன்னை ஆட்கொண்டு தம்முடைய பழைய வினைகளை அறுத்துத்‌ தமக்கும்‌ முக்தி 
தந்ததால்‌ அவருக்கே அடிமையாக இருப்பதாகப்‌ பறைசாற்றுகிறார்‌ மதுரகவி. 





நம்பினேன்‌ பிறர்‌ நன்பொருள்‌ தன்னையும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


258 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நம்பினேன்‌ மடவாரையும்‌ முன்னெல்லாம்‌ 

செம்பொன்‌ மாடத்‌ திருக்‌ குருகூர்‌ நம்பிக்‌ 

கண்பனாய்‌ அடியேன்‌ சதிர்த்தேன்‌ இன்றே 4 

இதே கருத்தை நம்‌ பாணரும்‌, அமலனாதிபிரானில்‌ தம்முடைய பாரமாகிய 
பழவினைகளை அழித்துத்‌ தன்னையும்‌ ஏற்றுக்‌ கொண்ட பரந்த இதயம்‌ பொருந்தியிருக்கும்‌ 
பரமனது மார்பழகை , 

பாரமாய பழவினை பற்றறுத்து என்னைத்தன்‌ 

வாரம்‌ ஆக்கி வைத்தான்‌ வைத்தது அன்றி என்னுள்‌ புகுந்தான்‌ 

கோர மாதவம்‌ செய்தனன்‌ கொல்‌ அறியேன்‌ அரங்கத்‌ தம்மான்‌ 

திருவார மார்பன்றோ அடியேனை ஆட்கொண்டதே15 
என்று பரந்து விரிந்த இதயத்தை உடையவன்‌ இறைவன்‌ என்பதை அழகாகப்‌ பாடியுள்ளார்‌. 

மேலும்‌ கண்களால்‌ கண்டு, உள்ளத்தால்‌ உணர்ந்து, அங்கங்களால்‌ துய்த்த பரமன்‌ 
ஆகிய அமுதன்‌ என்ற திருவரங்க நாதனைக்‌ கண்ட என்‌ கண்கள்‌ இனி வேறு எதையும்‌ 
காணாது என்பதை , 

கொண்டல்‌ வண்ணனைக்‌ கோவலனாய்‌ வெண்ணெய்‌ 

உண்ட வாயன்‌ என்‌ உள்ளம்‌ கவர்ந்தானை 

அண்டர்‌ கோன்‌ அணி அரங்கன்‌ என்‌ அமுதினைக்‌ 

கண்ட கண்கள்‌ மற்று ஒன்றினைக்‌ காணாவே 
என்று பாணர்‌ அரங்கனைத்‌ தவிர எதையும்‌ நோக்காத பேராண்மை கொண்டவராகத்‌ 
திகழ்ந்தமையை அவர்‌ தம்‌ அமலனாதிபிரான்‌ பாடல்கள்‌ வெளிப்படுத்தும்‌. இவரை விட ஒரு 
படி மேலே சென்ற மதுரகவியார்‌ இந்தப்‌ பிறவி முழுவதும்‌ நம்மாழ்வார்‌ தவிர்த்து 
வேறொன்றறியேன்‌. ஒருவேளை நம்மாழ்வாரிடம்‌ இருந்து மீண்டு வந்தக்கால்‌ அப்போது 
வேண்டுமானால்‌ தேவர்கட்குத்‌ தலைவனாக விளங்கும்‌ எம்பெருமானின்‌ கருநீலத்‌ திருமேனி 
அழகை காண்பேன்‌. அதுவும்‌, அப்பரமனை நம்மாழ்வார்‌ கண்டு மகிழ்ந்ததால்‌ அவருக்காக 
தாம்‌ பரமனை கண்டுகளிப்பதாகப்‌ பாடியுள்ளார்‌. 

இதுகாறும்‌ தாம்‌ கண்டுகளித்த இறை அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட ஆழ்வார்‌ 
இருவரும்‌, பரந்த உலகத்தைக்‌ குறித்துச்‌ சிந்தித்து உலகம்‌ நன்மை அடைய வேண்டுமானால்‌ 
பரமனின்‌ திருவடியே கதி என்று அனைவரும்‌ சரணாகதி அடைய வேண்டும்‌ என்பர்‌. 
அப்போதுதான்‌ ஆலிலைமேல்‌ ஒரு பாலகனாய்த்‌ தோன்றி உலக நன்மையை 
உண்டாக்குவான்‌ என்பதை , 

ஆலமா மரத்தின்‌ இலைமேல்‌ ஒரு பாலகனாய்‌ 


ஞாலம்‌ ஏழும்‌ உண்டான்‌ அரங்கத்து அரவின்‌ அணையான்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


259 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கோல மாமணி ஆரமும்‌ முத்துத்‌ தாமமும்‌ முடிவில்ல தோரெழில்‌ 

நீலமேனி ஐயோ! நிறை கொண்டது என்‌ நெஞ்சினையே!7 
என்று பாடியுள்ளார்‌. இதே உலக நன்மையைக்‌ கருதி , 

அன்பன்‌ தன்னை அடைந்தவர்‌ கட்கு எல்லாம்‌ 

அன்பன்‌ தென்‌ குருகூர்‌ நகர்‌ நம்பிக்கு 

அன்பனாய்‌ மதுரகவி சொன்ன சொல்‌ 

நம்புவார்‌ பதி வைகுந்தம்‌ காண்மினே 
என்று அன்புள்ளம்‌ கொண்ட தென்‌ குருகூர்‌ நம்பிக்கு அடியவனாகிய மதுர கவி சொன்ன 
பாடல்‌ பதினொன்றையும்‌ குருகூர்‌ நம்பியைத்‌ தொழுது நாள்தோறும்‌ கூறி வந்தால்‌ வைகுந்தம்‌ 
அடைவதோடு உலகமும்‌ உய்யும்‌ என்ற அரிய கருத்தைச்‌ செப்புகின்றார்‌. (18 நாலாயிர திவ்ய 
பிரபந்தம்‌) 
(வரை 

மதுரகவியார்‌ மனித வடிவத்தில்‌ இறைவனைக்‌ கண்டவர்‌. பாணர்‌ இறை வடிவத்தில்‌ 
மனிதநேயத்தைக்‌ கண்டவர்‌. தென்‌ குருகூர்‌ நம்பி ஆகிய மாறன்‌ சடகோபன்‌ நம்மாழ்வார்‌ 
என்ற மனித தெய்வத்தையே தம்‌ தாய்‌, தந்தை, குரு, இறைவன்‌ என எல்லாமாகவும்‌ 
பாவித்தவர்‌ மதுரகவியார்‌. பாணரோ, அரங்கன்‌ பத்து அவதாரங்கள்‌ எடுத்திருந்தாலும்‌ ராமன்‌, 
நரசிம்மன்‌ போன்ற மனித வடிவ இறைமையைப்‌ போற்றிப்‌ பாடியுள்ளார்‌. இதைத்தான்‌ 
வைணவக்‌ குலத்‌ தோன்றலாகிய வேதாந்த தேசிகர்‌, 

ஜீவாத்மா பரமாத்மாவைத்‌ தொழல்‌ சாதாரண நிகழ்வு. ஜீவாத்மா, பரமாத்மா நிலையை 

அடைந்த ஜீவாத்மாவை ஜீவ நிலையிலேயே தொழல்‌ அரிதான ஒன்று" 

(தேசிக பிரபந்தம்‌, ப-118) 
என்று பாணருக்கும்‌, மதுரகவிக்குமுள்ள பக்தி இத்தன்மைத்து என்று விளக்கியுள்ளமை 
குறிப்பிடத்தக்கது. விசிஷ்டாத்வைதக்‌ கருத்தான ஜீவாத்மா முயன்றால்‌ பரமாத்மாவை அடைய 
முடியும்‌ என்ற உன்னதத்தை போதிப்பதாக ஆழ்வார்‌ பாடல்கள்‌ அமைந்துள்ளன. மனித 
வடிவில்‌ இறைமை; இறை வடிவில்‌ மனிதம்‌ என்பதை விளக்குவதாகவே இவ்விருவரின்‌ 


பாடல்கள்‌ திகழ்கின்றன. 


துணை நூற்பட்டியல்‌ 

[1] இளம்பூரணர்‌ (உ.ஆ) - தொல்காப்பியம்‌ - சாரதா பதிப்பகம்‌, 2005. 

[2] சுப்பிரமணியன்‌.ச.வே - தமிழ்‌ இலக்கிய வரலாறு - மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 1999. 

[3] திருவேங்கட இராமாநுச தாசன்‌ - நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌ - உமா பதிப்பகம்‌, 2006. 


[4] மறைமலை அடிகள்‌ - முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி - இராமையா பதிப்பகம்‌,2006 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


260 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[4] வேதாந்த தேசிகர்‌ - தேசிகப்‌ பிரபந்தம்‌ - பா“ ,1980. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

செஞ்சுலட்சுமி. “இறைமையும்‌ மனிதமும்‌: மதுரகவியார்‌ மற்றும்‌ திருப்பாணர்‌ (ஆழ்வார்கள்‌) பாடல்களில்‌ 
ஓர்‌ ஆய்வு.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்வீதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, 
ஜனவரி 2021, பக்‌.253-260. டிஒஐ: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.038 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Chenjulakshmi. “Divinity and Humanity: A Comparative Study in Madhurakkavi’s and Thiruppaanar’s 
(Alvars) Paasurams.” [nternational Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, 
Vol. 2, January 2021, pp.253-260. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.038 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


261 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தமிழ்‌ இலக்கண நூல்‌ உருவாக்கத்தில்‌ சைவ சமயத்தினரின்‌ பங்களிப்பு 


The Saivist Contribution in the Creation of Tamil Grammar 


ம.செந்தில்குமார்‌, முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, பெரியார்‌ பல்கலைக்கழகம்‌, சேலம்‌-1 1. 
M.Senthilkumar, Ph.D. Research Scholar, Dept. of Tamil, Periyar University, Salem - 11. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-9436-132X 


முனைவர்‌ ரா.தேவணன்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, பெரியார்‌ பல்கலைக்கழகம்‌, சேலம்‌ - 11. 





Dr.R.Devanan, Assistant Professor, Dept. of Tamil, Periyar University, Salem -11. 
ORCiD: https://orcid.org/0000-0002-8598-2984 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.039 





Abstract 


Ancient Tamil grammatical literatures are influenced by religion. One can feel the 
pro-religion character found in Sangam literature as well as in modern literature. However, 
they are not considered to be the literature of a particular religion. Post-Sangam epic, 
scriptures, devotional literature and later literatures and grammars have religious symbols. 
The Jains have played a major role in grammar. Grammars have been written by people of 
Saiva, Vaishnava, Christian, Islamic and Buddhist religions. However, most of the grammars 
were written by Jains and Saivas. The contribution of the Saivas is seen in abundance after 
the Jains. The grammatical contribution of Saivists from the ninth century to the nineteenth 
century can be considered as a Tamil gift. 


Keywords: Tamil Grammar, Saivas Contribution, 


முன்னுரை 

சங்க இலக்கியம்‌ எனப்படும்‌ திணை இலக்கியங்கள்‌, சமகால இலக்கியங்களான நவீன 
இலக்கியங்கள்‌ தவிர்த்து இடைப்பட்ட காலத்தில்‌ தோன்றிய பெரும்பாலான இலக்கியங்கள்‌ 
சமயங்கள்‌ அளித்தக்‌ கொடை எனலாம்‌. சமயத்தைத்‌ தவிர்த்து இலக்கியங்களைப்‌ பார்க்க 
முடியாத அளவிற்கு சமயங்கள்‌ இலக்கியங்களோடு தொடர்பு கொண்டுள்ளன. இலக்கிய 
வளர்ச்சியில்‌ சமயங்களின்‌ பங்களிப்பு எந்த அளவிற்கு உள்ளதோ அதே அளவிற்கான 
பங்களிப்பு இலக்கண உருவாக்கத்திலும்‌ உள்ளது. தமிழில்‌ ஐம்பதிற்கும்‌ மேற்பட்ட இலக்கண 
நூல்கள்‌ உள்ளன. அவற்றில்‌ மிக அதிகமான இலக்கணங்கள்‌ சமணர்களால்‌ 
உருவாக்கப்பட்டன. அந்த வகையில்‌ சிவனை முழுமுதற்‌ கடவுளாகக்‌ கொண்ட சைவர்கள்‌ 
பன்னிருதிருமுறை, பதினான்கு சாத்திரங்கள்‌ என இலக்கியப்‌ பங்களிப்பைப்‌ போல்‌ இலக்கண 
உருவாக்கத்திற்கு ஆற்றிய பங்களிப்பை ஆராயும்‌ விதமாக இக்கட்டுரை அமைகிறது. 
தமிழ்‌ இலக்கண நூல்களும்‌ சமயங்களும்‌ 

தமிழ்‌ இலக்கிய வளர்ச்சியில்‌ சமயங்களின்‌ பங்களிப்பு எவ்வளவு முக்கியத்துவம்‌ 
வாய்ந்ததாக இருந்ததோ அதே அளவிற்கான பங்களிப்பினை இலக்கண வளர்ச்சியிலும்‌ 


பார்க்க முடிகிறது. தமிழகத்தைப்‌ பொறுத்தவரையில்‌ சமணம்‌, பெளத்தம்‌, சைவம்‌, வைணவம்‌, 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


262 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இசுலாம்‌, கிறித்துவம்‌ போன்ற சமயங்கள்‌ இலக்கண இலக்கிய வளர்ச்சிக்குப்‌ 
பெரும்பாங்காற்றியுள்ளன. தமிழ்‌ இலக்கண நூல்களில்‌ மிக அதிகமான நூல்களைக்‌ 
கொடையாக அளித்தவர்கள்‌ சமண சமயத்தைச்‌ சார்ந்தவர்கள்‌ ஆவர்‌. இந்திரகாளியம்‌, 
நேமிநாதம்‌, வெண்பாப்பாட்டியல்‌, நன்னூல்‌, நம்பியகப்பொருள்‌ போன்ற நூல்கள்‌ சமண 
சமயத்தவரால்‌ இயற்றப்பட்டன. 

சமண சமயத்தின்‌ சம காலத்திலிருந்த பெளத்த சமயம்‌ இலக்கண உருவாக்கத்தில்‌ 
பெரிய அளவிலான பங்களிப்பைக்‌ கொடுக்கவில்லை. புத்தமித்திரரால்‌ இயற்றப்பட்ட 
வீரசோழியம்‌ இச்சமயம்‌ சார்ந்த நூல்‌ ஆகும்‌. இச்சமயங்களைத்‌ தொடர்ந்து பல்லவர்‌ காலத்தில்‌ 
வளர்ச்சியைப்‌ பெற்ற சைவமும்‌ வைணவமும்‌ இலக்கண உருவாக்கத்திற்குப்‌ பங்களிப்பைச்‌ 
செய்துள்ளன. அவற்றுள்‌ சைவ சமயம்‌ சார்ந்த நூல்களாக புறப்பொருள்‌ வெண்பாமாலை, 
தண்டியலங்காரம்‌, சுவாமிநாதம்‌, இலக்கண விளக்கம்‌ ஆகிய நூல்கள்‌ உள்ளன. 
நவநீதப்பாட்டியல்‌, மாறனலங்காரம்‌, மாறன்‌ அகப்பொருள்‌, பாப்பாவினம்‌ போன்ற நூல்கள்‌ 
வைணவ சமயம்‌ சார்ந்தவைகளாக உள்ளன. எழுதிய உவமான சங்கிரகம்‌ என்னும்‌ இலக்கண 
நூலை மாலிய சமயத்தவர்‌ திருவில்லிப்புத்தூர்‌ திருவேங்கட ஐயர்‌ எழுதினார்‌ என்பதனை 
இளங்குமரனார்‌ “இவர்‌ மாலிய சமயத்தவர்‌ என்பது 'வேதத்‌ தமிழ்‌ மாறனைத்‌ தொடக்கமாகக்‌ 
கொண்டதுடன்‌, குருகூரனைத்‌ தொழுது வெண்பாவை முடித்தலால்‌ புலப்படும்‌” 
(இளங்குமரன்‌.இரா. இலக்கண வரலாறு, ப.393) என்று குறிப்பிடுகிறார்‌. 

சைவ, வைணவ இலக்கண உருவாக்கத்திற்குப்‌ பின்னர்‌ கிறித்தவ சமயத்தினர்‌ 
தொன்னூல்‌ விளக்கம்‌ கொடுந்தமிழ்‌, செந்தமிழ்‌, கிளாவிஸ்‌ போன்ற நூல்களைக்‌ 
இயற்றியுள்ளனர்‌. இசுலாம்‌ சமயத்தினர்‌ இலக்கண உருவாக்கத்தில்‌ பெரிய அளவிலான 
பங்களிப்பைக்‌ கொடுக்கவில்லை. பொருத்த விளக்கம்‌ என்றொரு நூல்‌ இசுலாம்‌ சமயத்தவர்‌ 
செய்ததாக உள்ளது. இலக்கியங்கள்‌ எவ்வாறு சமயங்களோடு பினைந்துள்ளதோ அதே போல்‌ 
இலக்கணங்களும்‌ சமயங்களோடு தொடர்புடையனவாக உள்ளன என்பது புலனாகிறது. 
தமிழ்‌ இலக்கண நூல்‌ உருவாக்கத்தில்‌ கடவுள்‌ சார்ந்தோர்‌ மற்றும்‌ கடவுள்‌ 

சிவபெருமானின்‌ உடுக்கையிலிருந்து மொழிகள்‌ தோன்றியதாகக்‌ குறிப்பிடுவதனை, 
“மொழியின்‌ தோற்றம்‌ ஆய்வுக்கு அப்பாற்பட்டது. சிவபெருமானின்‌ உடுக்கையிலிருந்து 
வடமொழியும்‌ (சமற்கிருதம்‌), தென்மொழியும்‌ (தமிழ்மொழி) பிறந்தன” (தேவிரா, தமிழ்‌ 
இலக்கியக்‌ களஞ்சியம்‌, ப.15) என்னும்‌ கூற்றினால்‌ அறியலாம்‌. தமிழ்‌ இலக்கண நூல்‌ 
உருவாக்கத்தில்‌ கடவுள்‌ சார்ந்தோர்‌ மற்றும்‌ கடவுளின்‌ பங்களிப்பை பின்வரும்‌ நிலைகளில்‌ 
பகுத்துப்‌ பார்க்க முடியும்‌. 

1.இலக்கண நூல்களுக்குள்ளாகவே பதிவிட்டுள்ளது. உதாரணமாக தொல்காப்பியர்‌ 
அகப்பொருள்‌ இலக்கணத்தில்‌ மாயோன்‌, சேயோன்‌, வேந்தன்‌, வருணன்‌ என நிலக்‌ 


கடவுள்களைப்‌ பதிவிடுதல்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


263 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மாயோன்‌ மேய காடுறை உலகமும்‌ 

சேயோன்‌ மேய மைவரை உலகமும்‌ 

வேந்தன்‌ மேய தீம்புனல்‌ உலகமும்‌ 

வருணன்‌ மேய பெருமணல்‌ உலகமும்‌ (தொல்காப்பியம்‌. பொருள்‌ : 5) 
என நூல்களுக்கு உள்ளாகவே பதிவிட்டுள்ள முறைமை ஒன்று. 

2.கடவுள்‌ வாழ்த்துப்‌ பாடல்களில்‌ கடவுள்‌ பற்றிய பதிவுகள்‌. 
பெரும்பாலான இலக்கண நூலாசிரியர்கள்‌ தமது நூல்களில்‌ தான்‌ சார்ந்த சமயத்தின்‌ 
கடவுள்களைப்‌ பதிவிட்டுள்ளனர்‌. இதற்குச்‌ சான்றாக, 

மலைமகள்‌ ஒருபான்‌ மணந்து உலகளித்த 

தலைவனை வணங்கிச்‌ சாற்றுவன்‌ எழுத்தே (இலக்கண விளக்கம்‌, தற்சிறப்புப்‌ 
பாயிரம்‌) எனும்‌ கடவுள்‌ வாழ்த்து பாடலானது, உமையொரு பாகனான சிவனையும்‌, 
உமையாளையும்‌ குறித்து நிற்கிறது. 

3. சமயத்‌ தொண்டாக இலக்கணம்‌ இயற்றல்‌. 

4. சமய காழ்ப்புணர்வில்‌ தோன்றிய இலக்கண நூல்கள்‌. 

5. இலக்கண விளக்கச்‌ சூறாவளி போன்ற நூலுக்குக்‌ கண்டனம்‌ தெரிவிக்கும்‌ வகையில்‌ 
இலக்கணம்‌ இயற்றல்‌. 

6. இறையனார்‌ களவியல்‌ போல்‌ கடவுளே இலக்கண நூல்‌ இயற்றல்‌. 

7. மாறனலங்காரம்‌, மாறன்‌ அகப்பொருள்‌ போன்ற நூல்கள்‌ கடவுளுக்குத்‌ தொண்டு 
செய்தவரின்‌ பெயரில்‌ இலக்கண நூல்‌ யாத்தல்‌ எனும்‌ ஏழு நிலைகளில்‌ தமிழ்‌ இலக்கண நூல்‌ 
உருவாக்கத்தில்‌ சமயம்‌ தன்‌ பங்களிப்பைச்‌ செய்துள்ளது. 
தமிழ்‌ இலக்கண நூல்‌ உருவாக்கத்தில்‌ சைவ சமயத்தவரின்‌ பங்களிப்பு 

சிவபெருமானை முழுமுதற்‌ கடவுளாகக்‌ கொண்ட சைவ சமயம்‌ தமிழகத்துச்‌ 
சமயங்களில்‌ பழமையானது. தமிழில்‌ முதலில்‌ கிடைத்தனவாகக்‌ கருதப்படும்‌ சங்க 
இலக்கியங்களிலேயே சிவன்‌ பற்றியப்‌ பதிவுகளைக்‌ காணமுடிகிறது. இளங்கோவடிகள்‌ தாம்‌ 
இயற்றிய சிலப்பதிகாரத்தில்‌ பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌' (சிலப்பதிகாரம்‌, 
இந்திரவிழவூரெடுத்த காதை.169) என்று குறிப்பிட்டுள்ளார்‌. இவ்வாறு சங்க 
இலக்கியங்களிலும்‌, காப்பியங்களிலும்‌ பதிவு பெற்றிருந்தாலும்‌ இச்சமயம்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ 
கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டிற்குப்‌ பிறகே மறுமலர்ச்சிப்‌ பெற்றது எனலாம்‌. 

சைவ சமயக்‌ குரவர்களான திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌, 
மாணிக்கவாசகர்‌ உள்ளிட்ட சைவ அடியவர்களின்‌ வருகை பக்தி இலக்கிய உருவாக்கத்தில்‌ 
மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்தியது. சைவ இலக்கியங்களான பன்னிரண்டு 
திருமுறைகளையும்‌, பதினான்கு சாத்திர நூல்களையும்‌ சைவச்‌ சமயத்தைச்‌ சார்ந்த அடியார்கள்‌ 


இயற்றினர்‌. சைவ சமயம்‌ சார்ந்த இலக்கிய நூல்கள்‌ ஏழாம்‌ நூற்றாண்டளவில்‌ தோற்றம்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ. 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


264 


International Journal of Tamil Language and Literary Studies 


E-ISSN: 2581-7140 


Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


UGC CARE Listed Journal 


Available at: www.ijtlls.com 


பெற்றாலும்‌, இலக்கண உருவாக்கத்தில்‌ சைவர்களின்‌ பங்களிப்பு ஐயனாரிதனார்‌ மூலம்‌ கி.பி. 


ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தோற்றம்‌ பெறுகிறது. 
சைவர்கள்‌ இயற்றிய முதல்‌ இலக்கண நூல்‌ புறப்பொருள்‌ வெண்பாமாலை ஆகும்‌. 





இலக்கணம்‌ 


இந்நூலிலிருந்து தொடங்கிய 
கி.பி.19ஆம்‌ நூற்றாண்டில்‌ வாழ்ந்த வண்ணச்சரபம்‌ தண்டபாணி சுவாமிகளின்‌ ஏழாம்‌ 


சைவ 


வரையில்‌ தொடர்ந்தது. 
இச்சமயத்தவர்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. 


மொத்தம்‌ 


தமிழ்‌ இலக்கண உருவாக்கத்தில்‌ 


சமயத்தவர்களின்‌ இலக்கண உருவாக்கமானது 


பதின்மூன்று இலக்கண நூல்கள்‌ 


சமயங்களின்‌ 












































பங்களிப்பில்‌ சமணர்களுக்கு அடுத்த நிலையில்‌ சைவர்‌ மிக அதிகமான நூல்களை 
இயற்றியுள்ளனர்‌. 
சைவ சமயத்தவர்‌ இயற்றிய இலக்கண நூல்கள்‌ 
வ. இயற்றப்பட்ட 
நூலின்‌ பெயர்‌ | நூலாசிரியர்‌ நுவலும்‌ பொருள்‌ | பா வடிவம்‌ 
எண்‌ நூற்றாண்டு 
ப்பொருள்‌ ப்பொருள்‌ 
1. ல்‌ = ஐயனாரிதனார்‌ ந்த்‌ ன்‌ 373 நூற்பா 9ம்‌ நூற்றாண்டு 
வெண்பாமாலை இலக்கணம்‌ 
2. தண்டியலங்காரம்‌ | தமிழ்த்‌ தண்டி அணி இலக்கணம்‌ | 125 நூற்பா 12ம்‌ நூற்றாண்டு 
வரையறுத்தப்‌ சம்பந்த பாட்டியல்‌ 10 கட்டளை 
3. 16ம்‌ நூற்றாண்டு 
பாட்டியல்‌ மாமுனிவர்‌ இலக்கணம்‌ கலித்துறை 
சிதம்பரப்‌ பாட்டியல்‌ 47 ஆசிரிய 
4. பரஞ்சோதியார்‌ 16ம்‌ நூற்றாண்டு 
பாட்டியல்‌ இலக்கணம்‌ விருத்தம்‌ 
சிதம்பரச்‌ 
5. குமரகுருபரர்‌ யாப்பிலக்கணம்‌ 84 பாடல்கள்‌ 17ம்‌ நூற்றாண்டு 
செய்யுட்‌ கோவை 
பிரயோக சுப்பிரமணிய 51 கட்டளை 
6. சொல்லிலக்கணம்‌ 17ம்‌ நூற்றாண்டு 
விவேகம்‌ தீட்சிதர்‌ கலித்துறை 
லக்கண வைத்தியநா. 
7. இ சதியதாத்‌ ஐந்திலக்கணம்‌ 941 நூற்பா 17ம்‌ நூற்றாண்டு 
விளக்கம்‌ தேசிகர்‌ 
இலக்கணக்‌ சுவாமிநாத 
8. சொல்லிலக்கணம்‌ | 131 நூற்பா 17ம்‌ நூற்றாண்டு 
கொத்து தேசிகர்‌ 
முத்துவீர லட , ்‌ ப்ட்‌ 
9. முத்துவீரியம்‌ ஐந்திலக்கணம்‌ 1288 நூற்பா 19ம்‌ நூற்றாண்டு 
உபாத்தியாயர்‌ 
ஐந்திலக்கணம்‌ 201 
10. சுவாமிநாதம்‌ சுவாமி கவிராயர்‌ 19ம்‌ நூற்றாண்டு 
விருத்தப்பா 
எழுத்து, சொல்‌, 
அறுவகை தண்டபாணி 
11. பொருள்‌, யாப்பு, 799 நூற்பா 19ம்‌ நூற்றாண்டு 
இலக்கணம்‌ சுவாமிகள்‌ 
அணி, புலமை. 
12. ஏழாம்‌ தண்டபாணி எழுத்து, சொல்‌, - 19ம்‌ நூற்றாண்டு 




















பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ 


Be Eco-Friendly 





தீ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


265 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 





E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
இலக்கணம்‌ சுவாமிகள்‌ பொருள்‌, யாப்பு, 
அணி, புலமை 


தவம்‌ (அ) கூற்று 























13. குவலயானந்தம்‌ மாணிக்கவாசகர்‌ | அணி இலக்கணம்‌ | 299 நூற்பா 19ம்‌ நூற்றாண்டு 





மேற்கண்ட அட்டவணையின்‌ மூலமாகப்‌ பார்க்கும்‌ போது ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
இலக்கண உருவாக்கப்‌ பணியில்‌ தங்களை ஈடுபடுத்திக்‌ கொண்ட சைவ சமயத்தவர்‌ 19-ஆம்‌ 
நூற்றாண்டு வரையில்‌ இலக்கணங்களை உருவாக்கியுள்ளனர்‌. இதில்‌ 17-ஆம்‌ நூற்றாண்டில்‌ 
நான்கு நூல்களும்‌ 19-ஆம்‌ நூற்றாண்டில்‌ நான்கு நூல்களும்‌ அதிகபட்சமாக 
உருவாக்கியுள்ளனர்‌. எழுத்து, சொல்‌ இலக்கணத்தில்‌ சொல்லுக்கு மட்டும்‌ பிரயோக விவேகம்‌, 
இலக்கணக்‌ கொத்து எனும்‌ இரண்டு நூல்களும்‌, பொருள்‌ இலக்கணத்தில்‌ புறப்பொருளுக்கு 
மட்டும்‌ புறப்பொருள்‌ வெண்பாமாலை என்கின்ற ஒரு நூலும்‌, யாப்புக்கும்‌ பாட்டியலுக்கும்‌ 
மூன்று நூல்களும்‌, அணி இலக்கணத்திற்குத்‌ தண்டியலங்காரம்‌, குவலயானந்தம்‌ என்கின்ற 
இரண்டு நூல்களையும்‌, ஐந்திலக்கண நூல்கள்‌ மூன்றையும்‌ உருவாக்கியுள்ளனர்‌. 

தமிழ்‌ இலக்கணம்‌ இயற்றலுக்கு பொதுவாக நூற்பா வடிவம்‌ ஏதுவாக இருக்கும்போது 
சைவ சமயத்தினர்‌ ஆசிரிய விருத்தம்‌, விருத்தப்பா, கட்டளைக்‌ கலித்துறை போன்ற 
பாவடிவங்களிலும்‌ இலக்கணம்‌ இயற்றியுள்ளனர்‌. தமிழ்‌ இலக்கண வகை எழுத்து, சொல்‌, 
பொருள்‌, யாப்பு, அணி என்று ஐந்தாக இருந்ததனை புலமை என்று ஆறாவது 
இலக்கணத்தையும்‌ தவம்‌ அல்லது கூற்று என்று ஏழாம்‌ இலக்கணத்தையும்‌ கூறி தண்டபாணி 





சுவாமிகள்‌ தமிழ்‌ இலக்கணத்தை ஏழாக வளர்த்தெடுத்துள்ளார்‌. வண்ணச்சரபம்‌ தண்டபாணி 
சுவாமிகள்‌ அதிகபட்சமாக இரண்டு நூல்களை இயற்றியுள்ளார்‌. சைவர்கள்‌ தமிழ்‌ இலக்கண 
உருவாக்கத்தில்‌ மிக முக்கியமான பங்களிப்பைக்‌ கொடுத்துள்ளனர்‌. 
முடிவரை 

மேற்கண்டவைகளின்‌ ஊடாகப்‌ பார்க்கும்‌ போது இலக்கிய உருவாக்கத்தில்‌ சமயங்கள்‌ 
வகித்த பங்களிப்பைப்‌ போல்‌ இலக்கண உருவாக்கத்திலும்‌ சமயம்‌ தன்‌ பங்களிப்பை 
நிகழ்த்தியுள்ளது தெளிவாகிறது. இலக்கண உருவாக்கத்தில்‌ கடவுள்‌ வாழ்த்தில்‌ 
இடம்பெறுதல்‌, சமயப்‌ பெரியவர்கள்‌ பெயரில்‌ இலக்கண நூல்‌ இயற்றல்‌ என்றெல்லாம்‌ 
வளர்ந்து இறைவனே இலக்கண நூல்‌ செய்தார்‌ எனும்‌ அளவிற்கு சமயம்‌ இலக்கண 
உருவாக்கத்தில்‌ ஊடாடியுள்ளதனை அறிய முடிகிறது. தமிழிலுள்ள இலக்கண நூல்களில்‌ மிக 
அதிகமான நூல்கள்‌ சமண சமயத்தவர்‌ உருவாக்கியது என்பதனையும்‌, அதற்கு அடுத்த 
நிலையில்‌ சைவர்கள்‌ 13 நூல்களை உருவாக்கியுள்ளனர்‌ என்பதனையும்‌ அறிய முடிகிறது. 
சைவ சமயம்‌ சங்க காலத்திலிருந்தே அறியப்பட்டாலும்‌ கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டளவில்தான்‌ 
பன்னிரு திருமுறை மூலம்‌ இலக்கிய உருவாக்கத்தில்‌ சைவ சமயத்தினர்‌ ஈடுபட்டுள்ளனர்‌ 


என்பதனையும்‌, சைவ சமயத்தவரின்‌ இலக்கண உருவாக்கம்‌ கி.பி. ஒன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 





7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


266 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தொடங்கி 19-ஆம்‌ நூற்றாண்டு வரை 13 நூல்களைப்‌ படைத்துள்ளனர்‌. தமிழ்‌ இலக்கண 
வகைமையை புலமை என்றும்‌, தவம்‌ (அ) கூற்று என்ற இலக்கண வகைகளின்‌ மூலமாக ஏழாக 
வளர்த்தெடுத்தப்‌ பெருமை சைவர்களையே சாரும்‌. தமிழ்‌ இலக்கண வரலாற்றில்‌ பல 


புதுமைகளைச்‌ செய்த சைவ சமயத்தினர்‌ தனக்கெனத்‌ தனித்த இடத்தினைப்‌ பெற்றுள்ளனர்‌. 


துணைநூற்‌ பட்டியல்‌ 

[1] இளங்குமரன்‌. இரா., இலக்கண வரலாறு, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை. முதல்‌ பதிப்பு, 
பிப்ரவரி 2009. 

[2] கோபாலையர்‌. தி.வெ., (ப.ஆ.), இலக்கண விளக்கம்‌, சரசுவதி மகால்‌ நூலகம்‌, இரண்டாம்‌ 
பதிப்பு, 2016. 

[3] சாமிநாதையர்‌. உ.வே., (ப.ஆ.), சிலப்பதிகாரம்‌ மூலமும்‌ அரும்பத உரையும்‌ அடியார்க்கு 
நல்லார்‌ உரையும்‌, கமர்சியல்‌ அச்சுக்கூடம்‌, சென்னை, 1920. 

[4] சுப்பிரமணியன்‌. ச.வே., (ப.ஆ.), தமிழ்‌ இலக்கண நூல்கள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, 2009. 

[5] சுப்பிரமணியன்‌, ச.வே (உ.ஆ), தொல்காப்பியம்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, 
பன்னிரண்டாம்‌ பதிப்பு, 2016, 

[6] தேவிரா, தமிழ்‌ இலக்கியத்‌ தகவல்‌ களஞ்சியம்‌, ஸ்ரீநந்தினி பதிப்பகம்‌, சென்னை, 
மறுபதிப்பு, 2019. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
செந்தில்குமார்‌ & தேவணன்‌. “தமிழ்‌ இலக்கண நூல்‌ உருவாக்கத்தில்‌ சைவ சமயத்தினரின்‌ பங்களிப்பு.” 
தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, 
பக்‌.261-266. டிஒஜ: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.039 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Senthilkumar & Devanan. “The Saivist Contribution in the Creation of Tamil Grammar.” International 
Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.261-266. 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.039 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


267 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இறைவட்டத்தில்‌ மாணிக்கவாசகர்‌ 


Manikkavasakar in the Hold of Divine Grace 


முனைவர்‌ மா.ஞானமணி, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, உருமு தனலெட்சுமி கல்லூரி, திருச்சி-19. 
Dr.M.Gnanamani, Assistant professor, Department of Tamil, Urumu Dhanalakshmi College, Trichy -19. 
ORCID: https://orcid.org/0000-0001-5 139-9400 
DOI: 10.38067/ijtlis.2021.spl.v03i03v2.040 





Abstract 


Devotional literature is a kind of influence of the religious movement. 
Manikkavasakar shows immense dedication to Lord Shiva. He yearns for the spiritual union 
with the almighty lord Shiva. As related to the concept of omnipotent and omniscient power, 
the saint Manikkavasakar sees all is the replica of Shiva and deeply merged into that 
spiritual cascade. So, he assumes God is regarded as his husband or leader and wife as well. 
By act of this, he thinks that he integrates easily with God without any intervention. So, the 
paper takes this concept into concern and traces the hold of divine grace on Manikkavasakar 
as seen in the spiritual epic “Tiruvachakam ”. 


Keywords: Devotional Literature, Manikkavasakar, God’s hold “Tiruvachakam”.. 


பழந்தமிழர்களின்‌ காலம்‌ தொட்டு இன்று வரையிலும்‌ சமயம்‌ பற்றிய நம்பிக்கை 
மக்களிடம்‌ இருந்து வருகின்றது. தமிழ்‌ இலக்கிய வரலாற்றின்‌ ஆரம்ப காலமான சங்க 
இலக்கியம்‌ தொட்டு இன்று வரையிலும்‌ கடவுளின்‌ பெயர்கள்‌ இலக்கியங்களில்‌ குறிக்கப்பட்டு 
வருகின்றன. சான்றாக எட்டுத்தொகை நூல்களுள்‌ ஒன்றான 'பரிபாடலும்‌' பத்துப்பாட்டின்‌ 
ஒன்றாகக்‌ கருதப்படும்‌ 'திருமுருகாற்றுப்படையிலுள்‌' காணலாம்‌. 'பரிபாடலும்‌' 
'திருமுருகாற்றுப்படையும்‌' பின்னாடித்‌ தோன்றிய நூல்‌ என்ற கருத்து இன்று வரையிலும்‌ 
ஆராய்ச்சி வட்டத்தில்‌ காணப்பட்டாலும்‌ 'செம்மொழி' இலக்கிய நூல்‌ வரிசையில்‌ இடம்‌ 
பெற்றிருப்பதால்‌ இவை காலத்தால்‌ முன்‌ தோன்றிய சங்க இலக்கிய நூலாகவே 
கருதப்படுகிறது. சங்க காலத்தைத்‌ தொடர்ந்து பின்‌ வந்த காப்பியங்கள்‌ சமண சமயம்‌, பெளத்த 
மதக்‌ கருத்துக்களை செய்யுட்‌ கதைகளின்‌ வாயிலாக வளர்க்க தமிழ்‌ மொழியினைப்‌ நன்கு 
பயன்படுத்திக்‌ கொண்டார்கள்‌. புலவர்கள்‌ தங்கள்‌ சுயக்‌ கருத்துக்களைப்‌ பரப்ப தமிழை நல்ல 
கருவியாக கொண்டனர்‌. புதுமையான செய்யுட்களையும்‌ புதுமையான இலக்கியங்களையும்‌ 
படைத்தனர்‌ (கா.வாசுதேவன்‌, பன்முக நோக்கில்‌ தமிழ்‌ இலக்கிய வரலாறு. பக்கம்‌ 123) 
அவ்வகையில்‌ சமயம்‌ வளர்ச்சிப்‌ பெறுவதற்கு தமிழ்‌ மொழி முதன்மையாயிற்று. 

பொதுவாக பக்தி இலக்கியத்தின்‌ காலத்தை 'இடைக்காலம்‌' என்று கூறுவர்‌. இவை 
சமய இலக்கியம்‌' என்றும்‌ வழங்கலாயிற்று. சைவம்‌, வைணவம்‌ ஆகிய இரு பெரும்‌ பிரிவுகள்‌ 
பக்தி காலத்தை வளர்த்தன. சைவ சமயத்திற்கு பன்னிருதிருமுறைப்‌ பாடிய சிவனடியார்களின்‌ 


பங்களிப்பும்‌, வைணவ சமயத்திற்கு ஆழ்வார்களின்‌ கொடையும்‌ மிகப்‌ பெரும்‌ படைப்புகளாக 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


268 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இடைக்காலத்திற்கு, பெரும்‌ புகழினைத்‌ தந்தது. சமய இலக்கியத்தை பெரிதும்‌ போற்றி 
வளர்த்த மன்னர்களாக பல்லவர்கள்‌, பாண்டியர்கள்‌, சோழர்களை கூறலாம்‌. இவர்களின்‌ 
காலத்தில்‌ ஆலயங்கள்‌ தோற்றிவிக்கப்பட்டு அங்கு பக்தி பாடல்கள்‌ இசைக்கப்பட்டன. 
முத்தமிழின்‌ ஒன்றான இசையோடு பக்தி சேர்ந்து தமிழை வளர்த்தது. பக்தி இலக்கியம்‌ 
மக்களைப்‌ பாடாது இறைவனை பாடுவது. இறைவனைப்‌ பாடுவது என்னும்‌ போதும்‌ 
திருக்கோவில்களைப்‌ பாடுவது என்பது பொருளன்று இறையனுபவத்தைப்‌ பாடுவது 
என்பதுதான்‌ பொருள்‌ (பா.அருணாசலம்‌, பக்தி இலக்கியம்‌, பக்கம்‌ 83) என்று ஆசிரியர்‌ தனது 
நூலில்‌ கூறியுள்ளார்‌. 

பத்திப்‌ பாடல்களை பாடும்‌ அடியார்கள்‌ தங்களின்‌ மனதை முழுமையாக இறைவனிடம்‌ 
சமர்ப்பித்தனர்‌. இறைவனை முதற்பொருளாகக்‌ கொண்டு தங்கள்‌ மனதில்‌ பொதிந்துள்ள 
இறைக்கருத்துக்களை பாடலாக இறைவனின்‌ திருவுருவச்‌ சிலைக்கு முன்‌ நின்று பாடி 
தொழுதனர்‌. இறைவனைப்‌ பாடுதல்‌ இரண்டுவகை ஒன்று உலகியல்‌ வட்டத்திலிருந்து 
பாடுதல்‌, பிரிதொன்று இறைவட்டத்திலிருந்து பாடுதல்‌ (மேலது, பக்கம்‌, 88) என இரு 
வகையில்‌ ஆசிரியர்‌ ப.அருணாசலம்‌ அடக்குகிறார்‌. உலகத்தோடு ஒட்டி வாழும்‌ மனிதன்‌ 
கடவுளின்‌ மீது அவ்வப்போது தோன்றும்‌ மன கருத்துக்களை தன்‌ மனதில்‌ பதிய வைத்து 
பாடுதல்‌ உலகியலை சார்ந்து காண முடிகிறது. இதற்கு சான்றாக பல பத்திப்பாடலாசிரியரின்‌ 
பாடல்களை கூறலாம்‌. 

இறைவட்டத்திலிருந்து இறைவனைப்‌ பாடுதல்‌ என்பது மனிதன்‌ தன்னை மறந்த 
நிலையில்‌ இறைவனைப்‌ புகழ்ந்துப்‌ பாடுகிறான்‌. திருமுறைகளை பாடிய அடியார்களும்‌, 
நாலாயிர திவ்யபிரபந்தத்தைப்‌ பாடிய ஆழ்வார்களின்‌ பாசுரங்களிலும்‌ இறைவட்ட உணர்வு 
காணப்படுகிறது. இப்பாடல்களில்‌ மெய்யுணர்வுத்‌ தன்மையானது வெளிப்படும்‌. 
தன்னுணர்ச்சியும்‌ வெளிப்படும்‌. மனிதனின்‌ அக உணர்வுகளை இறைவன்‌ மீது பாடும்போது 
மனிதன்‌ தன்னை இழந்து அடிமைப்படுத்தியும்‌ இறைவனை உயர்த்தியும்‌ பாடுகிறான்‌. 
கடவுளின்‌ மீது அளவற்ற அன்பு கொள்கிறான்‌. குறிப்பாக இறைவனே தன்னை பாட 
வைப்பதாக மனிதன்‌ உணர்கிறான்‌. இறைவனுக்காகவே தான்‌ படைக்கப்பட்டதாக 
அடியார்களும்‌, ஆழ்வார்களும்‌ கருதுகின்றானர்‌. சங்க இலக்கியங்களில்‌ ஒரு சில பாடல்கள்‌ 
அதிகமாக மனித உணர்வுக்கு முக்கியத்துவம்‌ கொடுத்திருப்பதையும்‌ நம்மால்‌ காணமுடிகிறது 

முட்டுவேன்கொல்‌ தாக்குவேன்கொல்‌ 

ஓரேன்‌ யானுமோர்‌ பெற்றி மேலிட்டு 

ஆ அவொல்லெகை கூவுவேன்‌ கொல்‌ 


அலமரலசை வளி அலைப்பவென்‌ 


உயவு நோயறியாது துஞ்சுமூர்க்கே (குறுந்தொகை: 28) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


269 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்ற சங்க கால ஒளவையாற்‌ பாடிய அகப்பாடல்‌ சான்று பகற்கின்றது. 'பத்தி' என்ற சொல்‌ 
வடமொழியில்‌ 'பக்தி' என்று பயன்படுத்தப்பட்டுள்ளது. பத்தி என்ற தொடர்‌ 'பக்தி' என்றும்‌ 
மக்கள்‌ பேச்சு வழக்கில்‌ பயபடுத்தப்பட்டு வருகிறது. இத்தகைய ஒப்பற்ற பத்திக்கு 
எடுத்துக்காட்டாக “இடைக்காலத்து இறுதியில்‌ சைவம்‌ தழைத்தோங்கிலும்‌ மதுரை நாயக்கர்‌ 
காலத்தில்‌, மதுரை மீனாட்சி சொக்கநாதர்‌ ஆகிய கடவுளர்‌ சிறப்புற்றனர்‌. இந்நிலையில்‌ 
கண்ணகியும்‌ கோவிலனும்‌ சைவ சமயத்தாராகக்‌ காட்டப்படுகின்றனர்‌ என்று 
கூறப்படுகின்றது” (க.பஞ்சாங்கம்‌, தொன்மைத்‌ திறனாய்வு, பக்கம்‌, 73). 

'சிலப்பதிகாரம்‌' சமண சமய காப்பியமாக இருந்தாலும்‌ கூட சைவசமயத்தின்‌ தாக்கம்‌ 
இடம்‌ பெற்றிருப்பது குறிப்பிடத்தக்கதாகும்‌. மேலும்‌ கோவிலன்‌ “செத்தாலுங் கைலாசஞ்‌ 
சிவன்பாதஞ்‌ சேர வேண்டும்‌” (மேலது, பக்கம்‌, 78) என்று புகழேந்திப்‌ புலவர்‌, 'பெரிய எழுத்து" 
கோவிலன்‌ கதை என்னும்‌ நூலில்‌ கூறுவதாக க.பஞ்சாங்கம்‌ தனது நூலில்‌ கூறியுள்ளார்‌. இதன்‌ 
மூலம்‌ தமிழின்‌ முதற்காப்பியமாக கருதப்படும்‌ சிலப்பதிகாரத்திலும்‌ சைவசமய நெறி 
புலப்பட்டுள்ள பாங்கு தெரிகிறது. கோவலன்‌ என்ற பெயர்‌ கோவிலன்‌ என்று நாட்டுப்புறக்‌ 
கதைப்பாடல்களில்‌ வழங்கப்படுகிற்து. 

இந்நூல்‌ சைவ சமயத்தின்‌ ஒப்பற்ற நூலாக கருதப்படும்‌ திருமூலர்‌ இயற்றிய திருமந்திர 
பாடற்‌ கருத்துக்கள்‌ மனித வாழ்வியலோடு ஒட்டி அமைந்துள்ளது. இவரின்‌ அரியப்பாடல்கள்‌ 
சித்தம்‌ நோக்கில்‌ அமைந்துள்ளது. சித்தர்கள்‌ எவ்வித ஆடம்பரமும்‌ இன்றி இரவு பகல்‌ 
பாராமல்‌, உண்ணாமலும்‌ உரங்காமலும்‌ இருந்து தன்‌ உடம்பை வருத்தி இறைவனோடு 
இரண்டரக்‌ கலக்கப்பட்ட சித்தர்கள்‌ யாவரும்‌ 'அன்பை' விரும்பினர்‌. 'அன்பே சிவம்‌' என்னும்‌ 
திருமூலரின்‌ வாக்கு எக்காலத்திற்கும்‌ ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர்‌ வாசகமாய்‌ அமைந்தது. 
உலக நீதியை தெய்வ நீதியோடு ஒப்பிட்டனர்‌. சமுதாயச்‌ சிந்தனையோடும்‌ ஏற்றத்தாழ்வு 
இல்லாத நிலையோடும்‌ சித்தர்களின்‌ சித்த வாக்குகள்‌ அமைந்திருந்தன என்பதை, 

அன்பும்‌ சிவமும்‌ இரண்டென்பர்‌ அறிவிலார்‌ 

அன்பே சிவமாவ தியா மறிகிலாரு 

அன்பே சிவமாவ தாரு மறிந்த பின்‌ 

அன்பே சிவமா யமர்ந்திருந்தாரே (திருமந்திரம்‌- 270) 
என்று திருமூலரின்‌ பாடல்‌ கூறுகின்றது. சித்தர்களின்‌ போக்கு ஒருவகையில்‌ இருக்க 
இறைவன்‌ மீது அளவு கடந்து 'அன்பு' கொண்டு எந்நேரமும்‌ இறைவனையே முழுமையாக 


நினைத்து தன்‌ வாழ்நாள்‌ அனைத்தும்‌ இறைவனுக்காகவே படைக்கப்பட்டது என்று என்னும்‌ 





பித்தர்களும்‌ சைவ சமயத்திற்கு மிகப்பெரும்‌ பெருமை சேர்த்துள்ளனர்‌. அவ்வகையில்‌ 
சமயக்குறவர்களாகிய நால்வரை கூறலாம்‌. அதிலும்‌ நான்காவதாக கூறப்படும்‌ மாணிக்கவாசக 
சுவாமிகள்‌ “இறைவனிடம்‌ தன்னைப்‌ பெண்ணாக நினைத்தும்‌ இறைவனான சிவபெருமானை 


தலைவனாக நினைத்தும்‌ பாடுவது இறைவட்டத்தின்‌ மேன்மையை மேலோங்கச்‌ செய்கிறது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


270 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இவர்‌ பாடிய எட்டாம்‌ திருமுறையாக கருதப்படும்‌ திருவாசகமும்‌, திருக்கோவையாரும்‌ 
இறைவன்‌ மீது கொண்டுள்ள காதல்‌ அன்பை முழுமையாக வெளிப்படுத்துகிறது. 

தான்‌ பெற்ற இன்ப நுகவர்வை ருசித்துப்‌ பாடுவதில்‌ வல்லவராய்‌ விளங்குபவர்‌ 
மாணிக்கவாசகர்‌. கல்லையும்‌ கசிய வைக்கும்‌ ஆற்றல்‌ தன்மை சுவாமிகளின்‌ பாடல்‌ வரிகளில்‌ 
கணமுடிகிறது. “திருவாசகத்திற்கு உருகாதார்‌ ஒரு வாசகத்திற்கும்‌ உருகார்‌” என்று இராமலிங்க 
அடிகள்‌ கூறுவது (தேவிரா தமிழ்‌ இலக்கியத்‌ தகவல்‌ களஞ்சியம்‌, பக்கம்‌, 152) என்னும்‌ 
பழமொழி திருவாசகத்தின்‌ பெருமையினை என்றும்‌ உணர்த்துவதாகும்‌. இறைவனிடம்‌ 
மாணிக்கவாசகர்‌ தன்‌ உள்ளத்தை உருக்கும்‌ அன்பினை அள்ளித்‌ தந்து இறைவனான 
சிவபெருமானை, 

அம்மையே அப்பா ஒப்பிலாமணியே 

அன்பினில்‌ விளைந்த ஆரமுதே 

பொய்மையே பெருக்கிப்‌ பொழுதினைச்‌ சுருக்கும்‌ 

புழுத்தயைப்‌ புலையனேன்‌ தனக்குச்‌ 

செம்மையே ஆய சிவபதம்‌ அளித்த 

செல்வமே சிவபெருமானே 

இம்மையே உன்னைச்‌ சிக்கெனப்‌ பிடித்தேன்‌ 

எங்கெழுந்து அருளுவது இனியே (திருவாசகம்‌, பிடித்த பத்து, பாடல்‌-3) 

மாணிக்கவாசகர்‌ சிவபெருமானை அம்மை, அப்பன்‌, அமுது அதற்கு மேலாகவும்‌ 
வருணித்துப்‌ பாடியுள்ளார்‌. இறைவனோடு இரண்டரக்‌ கலக்க முற்பட்ட மாணிக்கர்‌ இறைவன்‌ 
இல்லாத வாழ்வினை நினைத்துப்‌ பார்க்கவே முடியாமல்‌ வருந்தினார்‌. மேலும்‌ இறைவனின்‌ 
வாயிலாக தான்‌ பெற்ற ஞான அனுபவத்தை வாசகர்‌, தன்‌ உள்ள உருக்கத்தோடு பாடுகிறார்‌. 

சித்தம்‌ புகுந்து தித்திக்கவல்ல 

ஞானக்கரும்பின்‌ தெளியைப்‌ பாகை 

நாடற்கரிய நலத்தை நந்தாத்‌ 

தேனைப்‌ பழச்சுவை ஆயினானை... (திருவாசகம்‌, திருப்பொற்‌ சுண்ணம்‌, பா.15) 

கரும்பு, பாகு, தேன்‌, பழச்சுவை போன்ற பொருளின்‌ தித்திப்பைக்‌ காட்டிலும்‌ 
சிவபெருமானின்‌ ஞான பொருளே உண்மையான மகிழ்விற்குரியது என்கிறார்‌. தன்னுடைய 
மனம்‌ ஒருபோதும்‌ வேறு சிந்தனைக்கு போகாமல்‌ தன்‌ மனதைத்‌ தடுத்து நிறுத்திய 
சிவபெருமானையே முழுமுதற்‌ பொருளாய்‌ மனம்‌ தடுமாறாமல்‌ வணங்கினார்‌. “மனம்‌ 
தடுமாறேல்‌” (புலவர்‌ சக்தி, நீதிச்‌ செல்வம்‌, பக்கம்‌, 23) எதைக்‌ கண்டும்‌ மனம்‌ தடுமாற்றம்‌ 
கொள்ளக்கூடாது என்னும்‌ ஆத்திச்சூடியின்‌ வாசகத்தை மாணிக்கவாசகர்‌ இறைவன்‌ மீது 


முழுமையாக செலுத்தினார்‌. மாணிக்கவாசகரின்‌ இறையுணர்வு அவரோடு மட்டும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


271 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நின்றுவிடாமல்‌ சைவ சன்மார்க்க நெறியினைப்‌ பின்பற்றிய பல அடியார்களை 
ஆட்கொண்டது. திருவாசகத்தில்‌ தன்னை இழந்த வள்ளல்‌ இராமலிங்கர்‌, 

வான்கலந்த மாணிக்க வாசகரின்‌ திருவாசகத்தை 

நான்‌ கலந்து படுங்கால்‌ நற்கருப்பஞ்‌ சாற்றினிலே 

தேன்‌ கலந்து பால்‌ கலந்து செழுங்கனித்தீஞ்‌ சுவை கலந்து 

ஊன்‌ கலந்து உயிர்‌ கலந்து உவட்டாமல்‌ இனிப்பதுவே (திருஅருட்பா - பாடல்‌ எண்‌ 7) 

என்று திருஅருட்பாவின்‌ நான்காம்‌ திருமுறையில்‌ ஆளுடைய அடிகள்‌ 
அருண்மாலையில்‌ பாடல்‌ எண்‌ 7 - இல்‌ இராமலிங்க அடிகள்‌ கூறுவது வாசகரின்‌ 
படைப்பாளுமையை யாவரும்‌ போற்றத்தக்கதாய்‌ அமைந்துள்ளது. 

கருணையின்‌ வடிவமாய்‌ காணப்பட்ட இராமலிங்கர்‌, திருவாசகத்தின்‌ கருத்துப்‌ 
புலனை நன்கு உணர்ந்தார்‌ என்பதற்கு மேலே கூறப்பட்ட பாடல்‌ சான்றாய்‌ அமைந்துள்ளது. 
“வள்ளல்‌ இராமலிங்க அடிகளார்‌ இறைவனை அடைய ஒரு புது வழியைக்‌ காட்டுகிறார்‌. 
நம்முடைய உணர்வின்‌ வழி அன்பு ஒன்றினாலேயே இறைவனருளை முற்றப்‌ பெற்று 
விடலாம்‌” (சோ. சத்தியசீலன்‌, அவிழ்க்கப்படாத முடிச்சுகள்‌, பக்கம்‌, 25) என்று கூறுவது 
திருவாசகத்தின்‌ கருத்தை வள்ளல்‌ பின்பற்றியிருக்கிறார்‌ என்பதை நூலின்‌ ஆசிரியர்‌ 
கூறியுள்ளர்‌. மேலும்‌ “சுத்த சன்மார்க்க சத்தியச்‌ சிறுவிண்ணப்பம்‌ சமரச சுத்த சன்மார்க்க 
சத்தியப்‌ பெருவிண்ணப்பம்‌ சமரச சுத்த சன்மார்க்க சத்திய ஞான விண்ணப்பம்‌, சமரச சுத்த 
சன்மார்க்க சங்க சத்திய விண்ணப்பம்‌ ஆகியன திருவருட்பா தொகுப்பில்‌ முழுமையாக இடம்‌ 
பெற்றுள்ளன. இவ்விண்ணப்பங்களில்‌ திருவாசகப்‌ பாடல்கள்‌ இடம்பெற்றிருப்பது 
குறிப்பிடத்தக்கது” (கி.நாச்சிமுத்து, ச.அழகேசன்‌, பதிப்பாசிரியர்‌, அறிஞர்‌ ச.வே.சு. கருத்தரங்க 
ஆய்வுக்கோவை, பக்கம்‌, 240.) என்னும்‌ நூலில்‌ கட்டுரையாசிரியர்‌ வெ.இராம்ராஜ்‌ 
கூறியுள்ளார்‌. எப்படிப்‌ பார்த்தாலும்‌ சமயத்தோடு தொடர்புடைய இடைக்கால இலக்கியத்தில்‌ 
'பத்தி' என்னும்‌ தமிழ்‌ சொல்லிற்கு தனி மகத்துவத்தை மாணிக்கவாசகர்‌ தந்திருப்பது 
இறையுணர்வை முழுமையாக வெளிக்காட்டுகிறது. 


துணை நூற்பட்டியல்‌ 

[1] அருணாசலம்‌. ப, பக்தி இலக்கியம்‌ ஓர்‌ அறிமுகம்‌, பாரி புத்தகப்‌ பண்ணை, சென்னை-108, 
மறுமதிப்பு - 2014. 

[2] இராகவையங்கார்‌, இரா-குறுந்தொகை விளக்கம்‌, சாரதா பதிப்பகம்‌, சென்னை-14, 
முதற்பதிப்பு-2016. 

[3 இராமலிங்க அடிகள்‌, திருஅருட்பா, திருவருட்பா, வள்ளலார்‌, 
http://www. thiruarutpa.org/Thirumurai/Fourth/tm 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


272 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[4] சத்தியசீலன்‌. சோ, அவிழ்க்கப்படாத முடிச்சுகள்‌, மாண்புமிகு ப.உ.ச அறக்கட்டளை, 
வெளியீடு, திருவண்ணாமலை, முதற்பதிவு - 2018. 

[5] தேவிரா- தமிழ்‌ இலக்கியத்‌ தகவல்‌ களஞ்சியம்‌, ஸ்ரீ நந்தினி பதிப்பகம்‌, சென்னை-101, 
முதற்பதிப்பு- 2007. 

[6] சுப்பிரமணிய பிள்ளை, திருவாசகமும்‌ மூலமும்‌ உரையும்‌, தமிழ்‌ நிலையம்‌, சென்னை, 
முதற்பதிப்பு- 2008. 

[7] சக்தி புலவர்‌, மாணவர்களுக்கு நீதிச்‌ செல்வம்‌, நிரைமதி புத்தகாலயம்‌, சென்னை-16, 
பதிப்பாண்டு, 2014. 

[8] நாச்சிமுத்து. கி அறிஞர்‌ ச.வே.சு, அழகேசன்‌. சு, கருத்தரங்க ஆய்வுக்‌ கோவை, மணிவாசகர்‌ 
பதிப்பகம்‌, பாரிமுனை, சென்னை, முதற்பதிப்பு - 2018. 

[9] பஞ்சாங்கம்‌. க, தொன்மத்‌ திறனாய்வு, அன்னம்‌, தஞ்சாவூர்‌, இரண்டாம்‌ பதிப்பு - 2011. 

[10] மாணிக்கவாசகன்‌. ஞா, திருமூலர்‌ திருமந்திரம்‌, உமா பதிப்பகம்‌, சென்னை-1, பத்தாம்‌ 
பதிப்பு-2016. 

[11] வாசுதேவன்‌. கா, பன்முக நோக்கி தமிழ்‌ இலக்கிய வரலாறு, தேவன்‌ பதிப்பகம்‌, 
திருச்சிராப்பள்ளி -5 , பதிமூன்றாம்‌ பதிப்பு - 2018. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
ஞானமணி. “இறைவட்டத்தில்‌ மாணிக்கவாசகர்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, 


தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2 ஜனவரி 2021, பக்‌.267-272. டிஜை: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.040 


Cite this Article in English (MLA 8 Style) as: 
Gnanamani. “Manikkavasakar in the Hold of Divine Grace.” International Journal of Tamil Language and 


Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.267-272. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.040 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌: 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


273 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
கம்பரின்‌ அனுமன்‌ தூது 


Kambar’s Message of Hanuman 


ஆ.தமிழ்ச்செல்வி, முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை அறிஞர்‌ அண்ணா அரசு கலைக்கல்லூரி, செய்யாறு. 
A.Tamilselvi, Ph.D Scholar ,Tamil Department, Arignar Anna Govt. Arts College, Cheyyar. 
ORCiD: https://orcid.org/0000-0002-0279-3695 
முனைவர்‌ கு.கண்ணன்‌, இணைப்‌ பேராசிரியர்‌, தமிழ்த்துறை அறிஞர்‌ அண்ணா அரசு கலைக்கல்லூரி, செய்யாறு. 
Dr.K.Kannan, Associate Professor, Tamil Department, Arignar Anna Govt. Arts College, Cheyyar. 
ORCIiD: https://orcid.org/0004-0002-6044-4725 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.041 








Abstract 


In Kambr’s “Ramayana”, the service of Hanuman is the one best portrayed to take the level 
of piety of Hanuman on Lord Rama in an ethereal level. Hanuman volunteered on the side of good 
standing with Rama to search Sita who was abducted by Ravana and dedicates whole-heartedly to 
save Sita. In the pursuit of it, Hanuman has gone to Lanka to act as an ambassador to solve this issue 
in terms of moral judgment. He takes the message of Rama and goes to meet Sita and show the might 
of Rama to Ravana. This article depicts the situation that Kambar dealt keenly to portray the 
ambassadorship oh Hanuman. 


Key words: Hanuman, Raman, “Ramayanam”, Ambassadorship 


முன்னுரை 
காப்பியம்‌ என்பது கதை அமைப்பாலும்‌ பாத்திரத்‌ தொடர்பாலும்‌ நீண்டுக்‌ கொண்டு 
செல்லும்‌ தன்மைகொண்டது. தமிழில்‌ தோன்றிய காப்பியமாக இராமாயணம்‌ விளங்கினாலும்‌ 


இது வடமொழி இராமாயணத்தின்‌ கதைப்படி படைக்கப்பட்டது. வடமொழிக்‌ காப்பியத்தின்‌ 





கதையை மையமாகக்‌ கொண்டு இராமாயணம்‌ எழுதப்பட்டிருந்தாலும்‌ அந்த வடமொழித்‌ 
தன்மையிலிருந்து தமிழ்‌ கம்பராமமாயணம்‌ அதிக அளவில்‌ வேறுபட்டுள்ளது. இராமாயணக்‌ 
காப்பியத்தின்‌ கதைப்‌ போக்கின்‌ மையமாக முதன்மை மாந்தராக விளங்குகின்றனர்‌. இந்த 
முதன்மை மாந்தருக்குத்‌ துணைபுரியும்‌ மாந்தராகப்‌ பல மாந்தர்கள்‌ இருப்பினும்‌ முதல்நிலை 
மாந்தர்க்கு இணையான முதன்மை பெற்ற நிலை “அனுமன்‌” என்னும்‌ பாத்திரப்படைப்பு. 
தூது பண்புகள்‌ 
அனுமன்‌ என்னும்‌ பெயரைச்‌ சொன்னாலே கற்றவர்‌ மற்றும்‌ கல்லாதவர்‌ மனதில்‌ 
இராமபிரானின்‌ தூதன்‌ என்ற பெயர்‌ முதலில்‌ வரும்‌. இராமனுக்கு ஆகச்சிறந்த 
தொண்டனாகவும்‌, குறிப்பறிந்து நடக்கும்‌ புத்திசாலியாகவும்‌, திறமையில்‌ தூதுவனாகவும்‌ 
இராமனின்‌ பாசத்திற்கு சொந்தக்காரன்‌, இராமாயணத்தில்‌ சிறந்த தூதனாக அமைகின்றான்‌. 
கம்பராமாயணத்தில்‌ எந்த ஒரு இடத்திலும்‌ ஒரு செய்தியைச்‌ சொல்ல இந்தச்‌ 
செய்தியை இந்த இடத்திற்குச்‌ சென்று எங்கும்‌ இடம்பெறவில்லை. அனுமன்‌ தன்னைத்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


274 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தூதனாகத்‌ தானே நியமித்துக்கொள்கிறான்‌. தன்‌ கடமையை உணர்ந்து தூது சொல்வதற்கான 
இடமும்‌ காலமும்‌ அறிந்து சொல்லவேண்டியவற்றை ஆராய்ந்து சொல்கிறான்‌. 

கடனறிந்து காலஞ்‌ கருதி இடனறிந்து 

எண்ணி உரைப்பான்‌ தலை (குறள்‌-687) 

ஒருவருடைய கருத்தை மற்றோர்‌ நபரிடம்‌ தெரிவிக்க தன்‌ சார்பாக அனுப்புதலே 
தூதாகும்‌. சங்க இலக்கியம்‌ முதல்‌ தூது செய்திகள்‌ காண முடிகிறது. தலைவன்‌ தலைவிக்கும்‌, 
தலைவி தலைவனுக்கும்‌ அனுப்பும்‌ தூது அகத்தூது எனவும்‌, பிற அனைத்து தூதும்‌ புறத்தூது 
ஆகும்‌. மேலும்‌, “தூதனாக இருப்பவனிடம்‌ பல திறமைகள்‌ இருக்க வேண்டும்‌ வள்ளுவர்‌ 





தன்னுடைய தூது அதிகாரத்தில்‌ வலியுறுத்தி உள்ளார்‌. 

அன்பறிவு ஆராய்ந்த சொல்வன்மை தூதனரைப்‌ பார்க்கு 

இன்றி யமையாத மூன்று (குறள்‌-682) 

அன்புடைமையும்‌, அறிவுடைமையும்‌ தெளிந்த சொல்வன்மை யுடைமையும்‌ 
தூதுரைப்பாற்கு இன்றியமையாத மூன்று குணங்களாம்‌. 
சுக்கிரவனின்‌ தூதுவனாக அனுமன்‌ 

வாலியின்‌ பல்வேறு இடையூறு இடையே தன்னுடைய சில சுற்றாருடன்‌ ஒரு 
மலைப்பகுதியில்‌ மறைந்து வாழ்கிறான்‌. சுக்ரீவனைக்‌ காக்கும்‌ தன்மையில்‌ அனுமன்‌ பலரை 
தூதாக அனுப்பினான்‌. பலன்‌ இல்லை. சுக்கிரீவாக வாலியிடம்‌ அனுமன்‌ தூதாக சென்று 
பயனில்லை. இந்தநிலையில்‌ சுக்கிரீவன்‌ இருக்கும்‌ மலை மீது இராமன்‌ இளவல்‌ இலக்குவனும்‌ 
வருகிறார்கள்‌. அதனைக்கண்ட சுக்கிரீவன்‌ வாலியின்‌ ஒற்றர்கள்‌ என்று எண்ணி அஞ்சி 
ஓடுகிறான்‌. இதை கண்ட அனுமன்‌ சுக்கிரீவன்‌ பிற வானரங்களுக்கும்‌ “நீங்கள்‌ 
பயப்படவேண்டியதில்லை. நான்‌ அவர்களை யாரென்று அறிந்து வருகிறேன்‌” என்று கூறி 
அவ்விடத்தில்‌ இருந்து அகன்றான்‌. 

என்பு எனக்கு உருகுகின்றது 

இவர்கின்றது அளவு இல்லாதல்‌ 

அன்பினுக்கு அவதி இல்லை 

அடைவ என்கொல்‌ அறிதல்‌ தேற்றேன்‌. (3760) 

ஓர்‌ ஆன்மாவின்‌ எதிரே பரம்பொருள்‌ காட்சியளிக்குமேயானால்‌ என்பு உருகுதலும்‌ 
மனதில்‌ அளவில்லாத காதல்‌ வளர்தல்‌ மட்டுமே இலக்கணங்கள்‌ ஆகும்‌. தூரத்தில்‌ 
கண்டபோதே இராமன்‌ யாரென்பதை அறிவாலும்‌ உணர்வாலும்‌ அறிந்துகொண்டவன்‌ 
அனுமன்‌. 

எனினும்‌ எல்லா எண்ணங்களுக்கும்‌ முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவர்கள்‌ எதிரில்‌ 
நின்று வணங்கி “நும்‌ வரவு துன்பமற்ற நல்லவராகுக” என்றான்‌ அனுமன்‌, உடனே இராமன்‌ 


அனுமனை நோக்கி நீ யாவன்‌? என்றான்‌. அனுமன்‌ தன்னை அறிமுகம்‌ செய்துக்கொண்டு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


275 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இந்த மலையில்‌ வசிக்கும்‌ சுக்கிரவன்‌ உங்களை யார்‌ என கண்டு கேட்டு வரும்படி என்னை 
அனுப்பினார்‌. உங்களைக்‌ கேட்றியநான்‌ வந்தேன்‌ (அனுமன்‌ படலம்‌ பா எண்‌. 3763) பின்‌ 
இராமன்‌, அனுமன்‌ பக்கம்‌ திரும்பி நீ கூறிய உங்கள்‌ வானர அரசன்‌ எங்குள்ளான்‌? 
காட்டுவாயாக! அனுமன்‌ மலைகள்‌ போன்று உயர்ந்த தோள்களையுடைய வீரர்களே! 
உங்களைப்போன்ற நல்லவர்கள்‌ இவ்வுலகத்தில்‌ இல்லை. நீங்கள்‌ சுக்கிரீவனைக்‌ காண்பதற்கு 
வந்தது. அவன்‌ செய்த தவமே என்றான்‌. தன்னை நாடி வருபவர்களை எதிர்கொண்டு 
வரவேற்பது தமிழ்‌ மரபாகும்‌. இராமனை உடன்‌ அழைத்து சென்றால்‌ பயத்தால்‌ சுக்கிரீவன்‌ 
எதிர்வரமாட்டானோ என்று எண்ணிய அனுமன்‌ இராமனை இங்கே இருக்கச்‌ செய்து 
சுக்கிரிவனிடம்‌ தெளிவு படுத்திவிட்டு அழைத்துச்‌ சென்றான்‌ இவ்வாறு சுக்கிரீவனுக்கும்‌ 
இராமனுக்கு இடையே தூதாக அனுமன்‌, சென்று நட்பிற்கு காரணமாக இருக்கிறான்‌. 
இராமபிரான்‌ தூதனாக புறப்படல்‌ 

சீதையை தேடி நாலாப்பக்கமும்‌ ஆள்‌ அனுப்புகிறான்‌ சுக்ரிரீவன்‌. இப்பொழுது 
இராமன்‌ அனுமனை பார்த்து “இவள்தான்‌ சீதை” என்று அறிந்துகொள்ள அனுமனைத்‌ தனியே 
அழைத்துச்‌ சென்று சீதைக்குரிய அடையாளங்களை அனைத்து கூறினார்‌. அழகிய மோதிரம்‌ 
ஒன்றை அனுமனிடம்‌ தந்து அறிவுடையானே! நீ செல்லும்‌ செயல்‌ முழுவதும்‌ இனிதாய்‌ 
முடியக்கடவது! என விடைதந்து அனுப்பிவைத்தான்‌ (சுந்தரகாண்டம்‌- பக்‌ 99) பல்வேறு 
இடங்களிலும்‌ தேடியும்‌ எங்கும்‌ கிடைக்காத நேரத்தில்‌ இறுதியாக அனுமன்‌ கடலை கடந்து 
பல இடையூறுகளை எதிர்க்கொண்டு இலங்கையை அடைகிறான்‌. இலங்கை நகரின்‌ உள்ளே 
நுழைந்த இராமதூதன்‌ மாடவீதிகள்‌, தெருக்கள்‌ பல இடங்களை சீதையை தேடினார்‌. 

கரிய நாழிகை பாதியில்‌ காலனும்‌ 

வெருவி ஓடும்‌ அரக்கர்தம்‌ வைம்பதி 

ஒருவனே ஒரு பன்னிரு யோசனைத்‌ 

தெருவு மும்மை நூறாயிரம்‌ தேடினான்‌ (ஊர்தேடு படலம்‌ பா எண்‌. 4991) 
கொடிய அரக்கர்கள்‌ வாழ்வும்‌ இலங்கையில்‌ நடு நிசியில்‌ பன்னிரண்டு யோசனை அளவு 
தூரமுள்ள மூன்று இலட்சம்‌ தெருக்களில்‌ அனுமன்‌ ஒருவனாகசச்‌ சீதையைத்‌ தேடினான்‌. 
இறுதியில்‌ அனுமன்‌ கண்ணில்‌ அசோகவனத்துக்கு செல்கிறான்‌. சோகமே உருவெடுத்தது 
போல்‌ சீதையைக்‌ கண்ணுற்றான்‌. சீதை, மாதவிக்கொடியைக்‌ கழுத்ததில்‌ மாட்டி இறக்க 
நினைத்த நிலையில்‌ அவள்‌ முன்‌ குதித்தான்‌ அனுமன்‌. 
சீதையை காணுதல்‌ 

வீரனே நீ யார்‌? என்றார்‌ சீதை. இராமபிரான்‌ கூறிய அடையாளம்‌ அனைத்து 
காணுகிறான்‌ அனுமன்‌ சொன்ன செய்தியும்‌ சொன்னான்‌. அழகிய வேலைப்பாடமைந்த இந்த 
மோதிரத்தைக்‌ காட்டு என இராமன்‌ கொடுத்தனுப்பிய மோதிரத்தைச்‌ சீதையிடம்‌ 
காட்டுகிறான்‌. அனுமன்‌ சீதையை முதலில்‌ கண்டவுடன்‌ இந்த மோதிரம்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


276 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


எடுத்துக்காட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவசரம்‌ பயனளிக்காது விவேகம்‌ 
வெற்றியை தரும்‌ இதுதான்‌ ஒரு தூதுவனுக்கு அழகு என்பதையும்‌ முறைப்படி அனுமன்‌ 
நடத்தி காட்டியிருக்கிறான்‌. இதுவே சுந்தரகாண்டம்‌ காட்டும்‌ சிறப்புச்செய்தி (சுந்தர 
காண்டம்‌-பக்‌.47) இவ்வாறு அனுமன்‌ மோதிரத்தைக்‌ எனக்‌ காட்டினான்‌ கம்பர்‌ கூறியுள்ளார்‌. 
கொடுத்தான்‌ என்று இல்லை. அவ்வாறு கொடுத்தான்‌ என்று கூறினால்‌ அனுமனின்‌ கை 
மேலேயும்‌ சீதையின்‌ கை கீழேயும்‌ இருக்கும்‌ என்பதால்‌ இவ்வாறு அமைத்துள்ளார்‌ கம்பர்‌ 
எனலாம்‌. 

இழந்தமணி புற்றஅரவு எதிர்ந்து எனல்‌ ஆனாள்‌ 

பழந்தனம்‌ இழந்தன படைத்தவரை ஒத்துதான்‌ 

குழந்தையை உயிர்த்த மலடிக்கு உவமை கொண்டாள்‌. 

வழந்து வழ பெற்றது ஓர்‌ உயிர்ப்பொறையும்‌ ஒத்தாள்‌ (உருகாட்டுப்படலம்‌ பா. 5292) 
மோதிரத்தைக்‌ கண்ட சீதை தான்‌ இழந்த மாணிக்கத்தை மீண்டும்‌ பெற்ற புள்ளிலுள்ள பாம்பு 
போலானான்‌. நீண்ட காலமாக மலடியாய்‌ இருந்தபின்‌ பிள்ளை பெற்றவளுக்கு 
உவமையினாள்‌ கண்ணில்லாமல்‌ குருடனாகி வருத்திபின்‌ வழி பெற்ற உடம்பை ஒத்தவள்‌ 
போன்ற நிலையை குறிக்கிறது. 

இராமனிடம்‌ சொல்‌ இன்னும்‌ ஒரு மாதம்‌ இலங்கையில்‌ உயிரோடு இருப்பேன்‌ 
அதற்குள்‌ இராமன்‌ என்னை வந்து மீட்காவிட்டால்‌ கங்கையாற்றங்கரையில்‌ தன்‌ சிவந்த 
கைகளால்‌ எனக்கு இறுதிச்‌ சடங்குகளைச்‌ செய்து முடிக்குமாறு அவரிடம்‌ கூறு (சக்கரவர்த்தி 
ராஜகோபாலாச்சாரி இராமாயணம்‌- பக்‌ 455) என்று கூறினாள்‌. ஆடையில்‌ முடித்து 
வைக்கப்பட்டிருந்து சூளாமணியை எடுத்து என்னைத்‌ தேடி வந்து எனது இனிய உயிரைக்‌ 
கொடுத்த நம்பியாகிய அனுமனே! இச்சூளாமணியைச்‌ சிறந்த அடையாளமாக நீ 
பெற்றுக்கொள்‌ (சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரி இராமாயணம்‌- பக்‌ 455) 
பெற்றுக்கொண்டதும்‌ கண்டேன்‌ சீதையை என்று அதை இராமனிடம்‌ கொடுக்கப்போகும்‌ 
பெருமையும்‌ மகிழ்ச்சியையும்‌ இராமன்‌ இருந்த இடத்திற்குப்‌ பறந்து சென்றுவிட்டது 
உடல்தான்‌ இலங்கையில்‌ நின்றது. 
அனுமன்‌ தூதாகிச்‌ செயல்படத்‌ துடித்தல்‌ 

சீதையிடம்‌ பேசிய பிறகு தான்‌ செல்லவேண்டிய வடக்கு திசையில்‌ போவதற்கு 
நினைத்து அனுமன்‌ சீதையைக்‌ கண்டு பேசிய விட்டுத்திரும்பச்‌ செல்வது தன்‌ வீரத்திற்குக்‌ 
குறைவான செயலாகும்‌ என்று உணர்ந்தான்‌. எப்படியும்‌ இராவணனைப்‌ பார்த்தே 
செல்லவேண்டும்‌ நினைத்த அனுமன்‌ இந்த அழகிய சோலையை அழித்தால்‌ எப்படியும்‌ 
அரக்கர்கள்‌ தன்னை இராவணன்‌ முன்‌ நிறுத்துவார்கள்‌ என்று நம்புகிறான்‌. அசோகவனத்தை 
அழத்தான்‌. அரக்கர்களிடம்‌ சண்டை போட்டான்‌. சிங்கிரர்கள்‌ அனுமனிடம்‌ வதைப்பட்டு 


அழிந்தனர்‌. பின்னர்‌ சம்புமாலி, பஞ்சசேனாபதிகள்‌ ஆகியோர்‌ சண்டை போட்டு அழிந்தனர்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


277 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இறுதியாக இந்திர சிந்துவின்‌ பிரம்மாத்திரத்திற்கு கட்டுப்பட்டு இராவணனை சந்திக்க வழி 
என்று எண்ணினான்‌. அவ்வாறு தான்‌ நடந்தது இராவணனிடம்‌ இந்திரசித்து வீரத்தை 
அனுமன்‌ பல்வேறு புகழ்கிறான்‌. இதனைக்‌ கேட்ட இராவணன்‌ அனுமனை நோக்கி, நீ யார்‌? 
இலங்கைக்கு ஏன்‌ வந்தாய்‌? இந்திரனோ, முருகனோ, கொடிய பூதமோ, தெய்வமோ? 
மேற்கூறியவைகளில்‌ நீயார்‌? இங்கு வந்த காரணம்‌ என்ன? அனுப்பியவர்‌ யார்‌? என்று 
கேட்டான்‌. திகைப்புற்ற இராவணனது கேள்விக்கு அனுமன்‌ பதில்‌ உரைக்கத்‌ 
தொடங்குகிறான்‌. 

சொல்லிய அனைவரும்‌ அல்லென்‌ சொன்ன அப 

புல்லிய வலியினோர்‌ ஏவல்‌ பூண்டிரெலன்‌ 

அல்லிய அம்கலமே அனைய செங்கண்‌ ஓர்‌ 

வல்லிய தன்‌ தூதன்‌ யான்‌ இலங்கை மேயினேன்‌ (பிணி வீட்டுப்படலம்‌- பா. 5878) 
நான்‌, நீ கூறிய யாருமில்லை உன்னால்‌ சொல்லப்பட்ட அவர்களின்‌ கட்டளையை 
மேற்கொண்டு வந்தவனும்‌ அல்லன்‌. நான்‌ அழகிய செந்தாமரை போன்ற செம்மையான 
கண்களையுடைய ஒப்பற்ற வில்‌ வீரரான இராமனின்‌ தூதன்‌ அனுமன்‌ என்பது என்னுடைய 
பெயர்‌. அனுமன்‌ இராவணனின்‌ முன்‌ நின்று தூதுவன்‌ எவ்வாறு செயல்படுவானோ இவ்வாறு 
அனைத்து தருமங்களையும்‌ எடுத்து கூறுகிறான்‌. இராவணன்‌ அவையில்‌ அனுமன்‌ சிறந்த 
தூதன்‌ என்பதை நிரூபித்துள்ளான்‌. இராமன்‌ அனுமனை தூதனாக நியமிக்கவில்லை 
என்றாலும்‌ அனுமனின்‌ செயலானது ஒரு சிறந்த தூதுவன்‌ மாறியது. 
இராமனுக்குத்‌ தூதுவனாக சென்று சீதையின்‌ தூதராகத்‌ திரும்புதல்‌ 

அசோக வனத்தில்‌ சீதையைப்‌ பார்த்த நேரத்தில்‌ அவரின்‌ அன்பையும்‌, பாசத்தையும்‌ 
பெற்ற அனுமன்‌ பார்த்துபேசி கூறிய செய்திகளை மயில்போன்ற சீதை கேட்டு தன்‌ 
அறிவினாலே தெளிவு பெறுகிறான்‌. இனி நான்‌ அதிகமாக ஒன்றும்‌ சொல்லப்‌ போவதில்லை. 
சொல்லப்போவதும்‌ முன்னே நடந்த சில நிகழ்வுகளையும்‌ அடையாளங்கள்‌ இராமனுக்கு நன்கு 
விளக்கும்‌. அவற்றை கூறுகிறேன்‌, அயோத்திலிருந்து காலத்தில்‌ என்னுடைய கிளிக்கு என்ன 
பெயரிடலாம்‌ இறைவனிடம்‌ (இராமன்‌) கேட்தற்கு தாயாகிய கைகேயின்‌ பெயரை இடு 
சொன்னதையும்‌ கூறுவாயாக. பிறகு ஆடையில்‌ முடித்து வைக்கப்பட்டதும்‌ தன்‌ வடிவத்தாலும்‌ 
மேலும்‌ கீழும்‌ ஒளி பரவிய தன்மையாலும்‌ அந்தச்‌ சூரியனையே வென்றதுமான 
அச்சூடாமணியை அனுமனிடம்‌ காட்டினாள்‌. அனுமன்‌ பெற்ற தனது ஆடையில்‌ சுற்றிப்‌ 
பத்திரப்படுத்தி சீதையை வணங்கி மூன்று வலம்‌ வந்து விழுந்து பின்‌ சீதையின்‌ 
தூதனாகப்புறப்படுகிறான்‌. அனுமன்‌ இராமன்‌ கூறிய செய்தியை கொண்டு சென்று 
சீதையிடம்‌ கூறியும்‌, சீதை செய்தியை கொண்டு இராமணிடம்‌ கூறச்‌ செல்கிறான்‌. இருவரின்‌ 
செய்தியையும்‌ பரிமாறிக்‌ கொள்ள பெரும்துணையாக இருப்பவன்‌ அனுமன்‌. தூதனாக 
அனுமனை நியமிக்கவில்லை. இவனின்‌ செயல்‌ தூதனாக்குகிறது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


278 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
தட ரத. 


அனுமன்‌ சீதையைத்‌ தேடி இலங்கைக்குச்‌ சென்று தனது சொல்‌ ஆற்றல்‌ கொண்டு 
தற்கொலைக்குத்‌ துணிந்த சீதையின்‌ எண்ணத்தினை மாற்றுகின்றான்‌. இராமனது 
வில்லாற்றல்‌ வெளிப்பட வேண்டும்‌ என்னும்‌ எண்ணத்தினால்‌ சீதையை மீட்டுச்‌ செல்லாமல்‌ 
சூடாமணியுடன்‌ திரும்புகிறான்‌. இராவணன்‌ அவையில்‌ சொல்லாற்றல்‌ திறனைக்‌ 
காட்டிவிட்டு இராமனிடம்‌ வந்த அனுமன்‌ சீதையைப்‌ பார்த்த தன்மையை விளக்கும்‌ போது 
கூறிய சொல்லாற்றல்‌ போற்றுதற்குரியது. செயலின்‌ மூலமாக பல முக்கிய நிகழ்வுகளுக்கு 
காரணமாக அமைந்த அனுமனின்‌ பாத்திரப்படைப்பை உருவாக்கிய கம்பனின்‌ திறன்‌ நம்மை 
வியப்பில்‌ ஆழ்த்துகிறது. சங்க காலத்து தூதுவர்களுக்குரிய அனைத்து இலக்கணங்களையும்‌ 
ஒருங்கே பெற்று விளங்குகிறான்‌ என்பதை அறியமுடிகிறது. 


துணைநூற்‌ பட்டியல்‌ 

1. பூவாணன்‌ (உரை) கம்பராமாயணம்‌ மூலமும்‌ தெளிவுரையும்‌, வர்த்தமாணன்‌ பதிப்பகம்‌ 
வெளியீடு 40 சரோஜினி தெரு, சென்னை - 6000171. 

2. கே.ராமமூர்த்தி, அனுமன்‌ கண்ட சீதை, கலைஞன்‌ பதிப்பகம்‌, 19 கண்ணதாசன்‌ சாலை, 
சென்னை - 600017. 

3. இந்திரா செளந்தரராஜன்‌, சுந்தரகாண்டம்‌ விகடன்‌ பரிசுரம்‌, ஆனந்த விகடன்‌, சென்னை. 


4. ராஜகோபாலாச்சாரி, சக்கரவர்த்தி திருமுகம்‌, வானதி பதிப்பகம்‌, சென்னை - 600017. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
தமிழ்ச்செல்வி & கண்ணன்‌. “கம்பரின்‌ அனுமன்‌ தூது.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 


ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.273-278. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.041 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Tamilselvi & Kannan. “Kambar’s Message of Hanuman.” [ternational Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 273-278. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.041 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


க்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
டி ஆ யூ ழ்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 3 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


279 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஆண்டாள்‌ பாடல்களில்‌ அக இலக்கிய மரபுகள்‌ 
Interior Literary Traditions in the Songs of Andal 
முனைவர்‌ வே.தனுஜா, தமிழ்த்துறை உதவிப்பேராசிரியர்‌ ஸ்ரீ எஸ்‌.ஆர்‌.என்‌.எம்‌.கல்லூரி, சாத்தூர்‌. 


Dr.V.Dhanuja, Assistent Professor, Department of Tamil,Sri 5. Ramasamy Naidu Memorial College Sattur. 


ORCIiD: https://orcid.org/0000-0001-9457-1493 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.042 


Abstract 


This article is set to explore the Internal literary traditions found in Andal songs. 
Andal dedicates her life to Thirumal and looks at everything as she has seen the almighty 
God. No other scene enters into her mind rather than the supreme nature of the Lord. She 
looks for the spiritual union with him. She has only one mind and act. Even she speaks with 
her mouth; she participates not in any act but on the consciousness of Kannan. She was 
hailed by the spiritual scholars as the one who transcended the Alvars. Hence, the article 
focuses the internal life of Andal as evinces through her poems. 


Keywords: Interior Life, Literary Tradition, Songs of Andal 


முன்னுரை 

ஆண்டாள்‌ இறைவனை அடையும்‌ வழிமுறைகளில்‌ அகவுணர்வுகளை கட்டமைத்து 
வெற்றிகண்டவர்‌. ஆண்‌ - பெண்‌ மனவுணர்வுகளைச்‌ சிற்றின்பம்‌ என்று புறந்தள்ளிய பக்தி 
மார்க்கத்தில்‌ இறைவனோடு சங்கமித்த இணைவுகளைப்‌ பேரின்ப வழிமுறையாக 
மடைமாற்றம்‌ செய்துள்ளார்‌. பன்னிரண்டு ஆழ்வார்களில்‌ தனித்த பெண்ணாழ்வாராக நின்று 
பக்திமை மொழியை அகமரபுகளில்‌ குழைத்து இலகுவாக்கியுள்ளார்‌. திருமாலை நாயகனாக 
காதல்‌ கொள்ளும்‌ ஆழ்மனவுணர்வுகளின்‌ வெளிப்பாடு மரபுகளின்‌ எல்லைகளை அசைத்துப்‌ 
பார்த்துள்ளது எனலாம்‌. சங்கஇலக்கியத்தில்‌ காணலாகும்‌ தலைவியின்‌ அகமனவுணர்வுகள்‌ 
ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ வெளிப்படுவது குறித்து இக்கட்டுரை ஆராய்கின்றது. பெரியாழ்வார்‌ 
திருமகளாய்‌ வளர்ந்து சூடிக்‌ கொடுத்த சுடர்க்‌ கொடியாய்‌ விளங்கிய ஆண்டாள்‌ 
மானிடர்க்கென்று பேச்சுப்பிடில்‌ வாழ்கில்லேன்‌ என்று இறைவனையே மணக்க விழைவு 
கொண்டிருந்தவர்‌. பிறவிப்‌ பயனின்‌ பெரும்‌ பேற்றை நன்கறிந்த இவர்‌ திருப்பாவை நாச்சியார்‌ 
திருமொழி ஆகியவற்றைப்‌ பாடியருளினார்‌. 
திருப்பாவை 

உலகம்‌ உய்தற்‌ பொருட்டுத்‌ திருப்பாவை இயற்றியதால்‌ இவருக்குத்‌ திருப்பாவைச்‌ 
செல்வியார்‌ என்ற பெயரும்‌ வழங்கலாயிற்று. மார்கழி நீராட்டம்‌ என்னும்‌ ஒரு தூய 
நோன்பையே இந்நூல்‌ குறிக்கிறது. திருப்பாவை கோதையாரின்‌ உள்ளச்‌ சுனையிலிருந்து 
பெருகிச்‌ சித்தரிக்கப்பட்ட உயிரோவியமாய்த்‌ திகழ்கின்றது. இதில்‌ பாயிரம்‌, தோழியரைத்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


280 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


துயிலுணர்த்தல்‌, பெருமானை அடைந்து பயன்பெறுதல்‌ ஆகிய மூன்று பகுதிகள்‌ உள்ளன. 
இந்நூல்‌ அறியாமையில்‌ ஆழ்ந்து கிடக்கும்‌ உயிர்களுக்கு அறிவு புகட்டி இறையோடு கலந்து 
இன்பம்‌ துளக்கச்‌ செய்தலை விளக்குகிறது. 
நாச்சியார்‌ திருமொழி 

நாச்சியார்‌ திருமொழி ஓர்‌ அழகிய ஓவியம்‌. உலகளந்த உயர்ந்தோனை எளிமை 
வாய்ந்த கண்ணனாக ஒரு மானிடப்‌ பெண்ணானவள்‌ வரைந்து காட்டும்‌ காதல்‌ ஓவியம்‌ 
இறைவன்‌ அன்புமயமாக இருக்கிறான்‌. இறைவனுடைய அன்புதான்‌ மன்பதையுலகம்‌ 
முழுவதையும்‌ உண்டாக்கியது. அவ்வன்பே உயிர்களிடத்திலும்‌ நிறைந்து நிற்கிறது. 





அவ்வன்பைப்‌ பாழாக்கிவிடாமல்‌ பேணி வளர்ப்பவர்கள்‌ அன்புமயமாய்‌, தெய்வமயமாய்‌ 
ஆகிவிடுவார்கள்‌ என்னும்‌ உண்மையைத்‌ தம்‌ படைப்பின்‌ மூலம்‌ உலகிற்கு உணர்த்தியவர்‌ 
நாச்சியார்‌. 

இறைவனிடத்தில்‌ மக்களுக்கு உண்டாகும்‌ காதலே மெய்யான காதலாகும்‌. ஆண்‌ 
பெண்களுக்கிடையே உண்டாவது போலிக்‌ காதலாகும்‌. நாடக மேடையில்‌ நடிக்கும்‌ ஆண்‌ 
வேடம்‌ பூண்ட பெண்ணின்‌ மீது மற்றொரு பெண்ணிற்கு உண்டாகும்‌ காதல்‌ போன்றதே. 
இம்மண்ணுலக மக்களின்‌ காதல்‌ என்று உணர்ந்து மெய்யுணர்வுக்‌ காதல்‌ நெறியினை 
முறையாக விளக்கியவர்‌ ஆண்டாள்‌. இம்மண்ணுலகக்‌ காதலை விண்ணுலகக்‌ காதலாக 
மாற்றிய பெருமை சூடிக்கொடுத்த சுடர்க்கொடியாரைச்‌ சாரும்‌. இம்மெய்யுணர்வுக்‌ காதல்‌ 
நெறியின்‌ கரு தொல்காப்பியத்திலேயே காணப்படுகின்றது. 

காமப்பகுதி கடவுளும்‌ வரையார்‌ 

ஏனார்‌ பாங்கினும்‌ என்மனார்‌ புலவர்‌ ( தொல்காப்பியம்‌-1029) 
எனும்‌ இப்பாடாண்‌ திணை நூற்பாவில்‌ தொல்காப்பியர்‌ தெய்வீகக்‌ காதலைக்‌ குறிப்பிடுகிறார்‌ 
என்று கொள்ள இடமுண்டு என்பர்‌. காண்பவை எல்லாம்‌ காதலன்‌ திருவடியே என்னும்‌ 
மெய்யுணர்வுக்‌ காதல்‌ நெறியினை நாச்சியார்‌ திருமொழி நவில்கின்றது. இத்திருமொழி 
நாச்சியார்‌ இயற்றிய இரண்டாவது நூல்‌. இறைக்காதல்‌ இன்பத்தில்‌ தோய்ந்து பாடப்பெற்றது 
இது. தலைவனோடு கலந்த காதலைச்‌ சொல்லாமல்‌ தீட்டிக்‌ காட்டுவதே இத்திருமொழி. 
நாச்சியார்‌ திருமொழியின்‌ பொருள்‌ 

ஆண்டாள்‌ திருப்பாவையில்‌ திருமாலை அடைய வழி கோலினார்‌. அவனுக்கே 
தொண்டாற்றுவதாக முடிவு செய்தார்‌. ஆயினும்‌ அதில்‌ அவனை அடைந்து அனுபவிக்கும்‌ 
வேறு நிலையாய்க்‌ கிடைத்திலது. ஆகவே இத்திருமொழியில்‌ மாயபிரானை அடையக்‌ கருதிய 
இவர்‌, மன்மதனைப்‌ பற்றுகிறார்‌. இச்செயலைப்‌ பெறாத பெருமாள்‌. காட்சி அளிக்கிறான்‌. 
ஆயினும்‌ காலம்‌ தாழ்த்து வந்த அவனோடு சொல்லாட இவர்‌ மனம்‌ இசைந்திலது. ஆதனால்‌ 
அவனை நோக்காதவர்‌ போலச்‌ சிற்றில்‌ இழைக்கிறார்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


281 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அச்சிற்றிலைக்‌ கலைக்க முற்படுகின்றாள்‌ மாயக்கண்ணன்‌. அவ்வமயம்‌ இரு திறத்தினர்‌ 
நெஞ்சும்‌ கலந்து உறவாடி கனிந்து. சிறுபோதில்‌ அவ்‌இறைவனது உருவெளித்‌ தோற்றம்‌ 
மறையவே ஆண்டாள்‌ நெஞ்சம்‌ நெகிழ்கின்றது. நல்ல கணவனை அடைதற்பொருட்டுப்‌ பனி 
நீராடல்‌ நாட்டு வழக்கம்‌. அதன்படியே இவர்‌ பல பெண்களோடு வைகறையில்‌ பொய்கையில்‌ 
நீராடச்‌ செல்லுகிறார்‌. இவர்கள்‌ நிழலைப்‌ பற்றிச்‌ சென்றான்‌ கண்ணன்‌. இவர்கள்‌ கரையில்‌ 
வைத்த அணிகளையும்‌ ஆடைகளையும்‌ வாரிக்கொண்டு குருந்த மரத்தேறி இருக்கிறான்‌. 
கவர்ந்த கூறைகளை இரந்து பெற்றாள்‌ கோதை. பெற்றபின்‌ வீடு திரும்புகின்றனர்‌ மகளிர்‌. 

அவன்‌ பிரிவை ஆற்றாது கோதை கூடலிழைத்துப்‌ பார்க்கிறார்‌. அக்கூடல்‌ இவருக்கு 
ஒரு வழியையும்‌ காட்டியது. ஆதலின்‌ அங்கிருந்து குயில்களை நோக்கி எம்பெருமான்‌ 
என்னைக்‌ கடைக்கணிக்குமாறு கூவுவாய்‌ என வேண்டுகிறார்‌. வேண்டிப்‌ பெற்றது 
யாதுமில்லை. ஆகவே அல்லும்‌ பகலும்‌ அவன்‌ நினைவிலேயே ஆழ்ந்திருக்கும்‌ கோதையார்‌ 
கண்ணன்‌ வந்து தம்மை மணப்பதாகக்‌ கனவு காண்கிறார்‌. அது கனவு ஆகவே இவர்‌ மனம்‌ 
தொடர்ந்து கொதிப்புற்றது. தொழிலுக்குக்‌ கனவுநிலை உரைத்தும்‌ பயனில்லையாகவே 
தலைவனோடு தொடர்புப்பட பொருள்களெல்லாம்‌ இவரை வருத்துகின்றன. மரங்கள்‌, 
கனிகள்‌, மழை முதலிய இயற்கைப்‌ பொருள்களில்‌ இறையைக்‌ கண்டு களிக்கிறார்‌. 
கார்க்கோடல்‌ பூக்கள்‌ என விளித்துக்‌ காமம்‌ மிக்கு இறங்கிப்‌ பேசுகின்றாள்‌. ஆயினும்‌ 
அவனைச்‌ சேர இயலாமையின்‌ வருத்தம்‌ வாட்டுகிறது. தம்‌ நிலையைக்‌ கண்டு தம்மிலும்‌ 
துன்புறும்‌ தோழியர்‌ தாயரை நோக்கித்‌ தலைவன்‌ விரைவில்‌ வந்து கண்ணளி செய்வானென்று 
அவர்களைத்‌ தேற்றுகிறார்‌ தாமும்‌ சிறிது ஆறி இருக்கிறார்‌ 

சிறிதுபோது கழந்ததும்‌ தம்மை ஆற்றாமை மிக வாட்ட. தம்மைச்‌ சுற்றி உள்ளவரை 
நோக்கி, அவன்‌ அர்ச்சையாய்‌ எழுந்தருளி இருக்கும்‌ ஏதேனும்‌ ஓரிடத்தில்‌ கொண்டு போய்த்‌ 
தம்மை விடுமாறு இறைஞ்சுகிறார்‌. அவர்கள்‌ அங்ஙனம்‌ செய்ய ஒருப்பட்டார்களல்லர்‌. ஆகவே 
அவன்‌ தொடர்பு வாய்ந்த ஆடை முதலான எப்பொருளையேனும்‌ கொணர்ந்து தம்‌ வாட்டம்‌ 
தணிக்க வேண்டுகிறார்‌. இறுதியில்‌ தாம்‌ கருதிய வண்ணமே தலைவனிடம்‌ சேர்ந்து அவனைக்‌ 
கண்ணுற்றுக்‌ கலந்து இன்பம்‌ துய்க்கிறார்‌. திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி ஆகிய 
இரண்டும்‌ அக இலக்கண மரபுகளுக்கு இருப்பிடம்‌ சமயச்‌ சான்றோர்க்குப்‌ பக்தி பரவசமூட்டும்‌ 
புதையல்‌ என்று கூறலாம்‌. 
அக இலக்கிய மரபுகள்‌ 

சங்க அக இலக்கியங்களின்‌ சாயல்‌, அவற்றில்‌ காணலாகும்‌ துறைகள்‌ 
ஆகியவற்றையும்‌ ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ காணமுடிகின்றது. தூதுவிடுதல்‌, கூடல்‌ இழைத்தல்‌ 
ஆகிய செய்திகள்‌ ஆண்டாள்‌ திருமொழியில்‌ அக இலக்கிய மரபுகளாக அமைந்துள்ளன. 
தூது 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


282 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தூது என்னும்‌ சொல்லிற்குத்‌ தூது மொழி காமக்கூட்டத்துக்கு காதலரை இணைக்கும்‌ 
செயல்‌, செவிலி, பாணன்‌ முதலிய உயர்திணைப்‌ பொருளையேனும்‌ கிள்ளை முதலிய 
அஃறிணைப்‌ பொருளையேனும்‌ ஊடல்‌ போக்கும்‌ வாயிலாகக்‌ கொண்டு காதலர்பால்‌ 
விடுத்தலைக்‌ கலி வெண்பாவால்‌ கூறும்‌ பிரபந்தம்‌ என்று விளக்கம்‌ கொள்ளலாம்‌. ஒருவர்‌ 
தம்முடைய உள்ளக்‌ கருத்தைத்‌ தமது காதலர்‌, நண்பர்‌, பகைவர்‌ முதலியவர்களில்‌ யாரேனும்‌ 
ஒருவருக்குத்‌ தக்க ஒருவர்‌ வாயிலாகக்‌ கூறி விடுவிப்பது தூது ஆகும்‌.தூது என்பது ஒரு 
பிரபந்தம்‌ அது பாணன்‌ முதலாகப்‌ பாங்கன்‌ ஈறாக விடுக்கும்‌ உயர்திணை இருபாலினையும்‌, 
கேளா மரபினவற்றைக்‌ கேட்பனவாகக்‌ கூறிவிடுக்கும்‌ அன்னமும்‌, கிளியும்‌, வண்டும்‌, மயிலும்‌, 
குயிலும்‌ முதலாயின அஃறிணைப்‌ பொருளையும்‌, இளையகலாம்‌, முதுகலாம்‌ இவற்றின்‌ துனி 
நீங்கற்கு வாயிலாக விடுத்தலைக்‌ கலி வெண்பாவாற்‌ கூறுவது என்பர்‌. எனவே, 
பிரிந்திருப்போர்‌ இருவரை இணங்குவிக்கும்‌ செயல்பாடே தூது எனலாம்‌. 
தூதுப்‌ பதிகங்கள்‌ 

ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ தூதுப்பதிங்கள்‌ காணப்படுகின்றன. வேறு சில 
பதிகங்களிலும்‌ தூதுக்‌ கூறுகள்‌ காணப்படுகின்றன. ஆண்டாளின்‌, நாச்சியார்‌ திருமொழியில்‌ - 

மன்னு பெரும்பகழ்‌ (நாச்சியார்‌ திருமொழி-5), 

விண்ணில மேலாப்பு (நாச்சியார்‌ திருமொழி-8) 
எனத்தொடங்கும்‌ பதிகங்களும்‌, தூதுப்‌ பதிகங்களாக அமைந்துள்ளன. இவற்றில்‌ குயில்‌, 
மேகம்‌, நாரை, அன்னம்‌, மகன்றில்‌, குருகு, வண்டு, கிளி, நாகணவாய்ப்புள்‌, பனிக்காற்று, 
நெஞ்சம்‌, தும்பி, பாவை ஆகியவை முறையே தூது செல்லும்‌ பொருளாக அமைந்துள்ளன. 
தூது கூறும்‌ இடம்‌ 

தலைவனது அடையாளங்களைக்‌ கூறிய பிறகு தலைவிக்குத்‌ தூதாக அனுப்பப்படும்‌ 
பொருள்‌, தூதினைச்‌ சரியான நேரத்தில்‌, சரியான இடத்தில்‌ கூறிவிடுமா? என்று ஓர்‌ ஐயம்‌ 
தோன்றுகிறது. ஆகவே, எந்த இடத்தில்‌ தூதினைக்‌ கூற வேண்டும்‌ என்பதையும்‌ 
தெளிவுறுத்துகிறாள்‌. 

உடலில்‌ மின்னல்‌ தோன்றப்‌ பெற்ற மேகங்களே! என்‌ மார்பிலுண்டான இளங்‌ 
கொங்கைகளை அவ்வெம்‌ பெருமான்‌ விரும்பி, அழகிய தன்‌ மார்போடே அணைய வேணும்‌ 
என்பதற்காக, நாளும்‌ எனக்கு விருப்பம்‌ இருக்கும்படியாக திருமலையிலே தனது திருமேனியில்‌ 
பிராட்டி எழுந்தருளப்‌ பெற்ற திருமார்பு படைத்த பெருமையுடையவருக்குச்‌ சொல்லுங்கள்‌, 
என்று ஆண்டாள்‌ கூறுவதனை. 

மின்னாகத்‌ தெழுகின்ற மேகங்களாள்‌ வேங்கடத்துத்‌ 

தன்னாகத்‌ திருமங்கை தங்கியசீர்‌ மார்வற்கு 


என்னாகத்‌ திளங்கொங்கை விரும்பித்தாம்‌ நாடோறும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


283 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பொன்னாகம்‌ புல்குதற்கென்‌ புரிவுடைமை செப்புமினே (நாச்சியார்‌ திருமொழி, 8:4) 
என்ற பாசுரத்தால்‌ அறியலாம்‌. 
கூடல்‌ இழைத்தல்‌ 

சங்க இலக்கியத்‌ தலைவி, தலைவன்‌ பிரிவிற்கு ஆற்றாது வருந்தும்‌ நிலையில்‌, அவன்‌ 
என்று திரும்புவான்‌? என எதிர்பார்த்திருப்பாள்‌. அதனை அறிந்து கொள்ளத்‌ தன்‌ அளவில்‌, 
குறி பார்ப்பாள்‌. களவுக்காலமாதலால்‌, பிறரிடம்‌ குறி பார்த்தால்‌ அஃது அவளது களவினைத்‌ 
தானே வெளிப்படுத்துவதாக அமையும்‌. அஃது ஏற்புடையதன்று. தோழியிடம்‌ கேட்பாளாயின்‌, 
அவள்‌ தலைவியினுடைய எண்ணத்திற்கு ஏற்றபடியே கூறுவாள்‌. அதனால்‌, அதுவும்‌ 
அவளுக்கு மனநிறைவைத்‌ தராது. இந்நிலையில்‌ தலைவி தானே அக்குறியினைப்‌ பார்க்க 
எண்ணித்தான்‌ தன்‌ தோழியோடு விளையாடும்‌ இடம்‌ நோக்கிச்‌ செல்வாள்‌. அங்கு ஒருபுறம்‌ 
மணலாக உள்ள இடத்தை மேடு பள்ளமின்றி நேராகப்‌ பரப்புவாள்‌. அம்மணற்பரப்பின்‌ 
மீதுதான்‌ அமர்ந்து தன்னைச்‌ சுற்றியொரு கோடு கிழித்து, முதலில்‌ ஒரு பெரிய வட்டம்‌ 
அமைப்பாள்‌. அதன்பிறகு அவள்‌ தன்‌ கண்களைக்‌ கட்டிக்கொண்டு, தனக்கு எதிரிலுள்ள 
அப்பெரிய வட்டக்‌ கோட்டில்‌ ஓரிடத்தைக்‌ குறியிடமாக வைத்து, அங்கிருந்து தொடங்கி 
அவ்வட்டக்‌ கோட்டின்‌ மேலேயே அக்கோடு முழுமையும்‌ சிறு சிறு வட்டங்களாக 
ஒன்றையொன்று தொடுமாறும்‌, முதலில்‌ தொடங்கிய குறியிடத்தில்‌ வந்து முடியுமாறும்‌ கோடு 
சுழித்துக்‌ கொண்டே வருவாள்‌. 

தொடங்கெ இடத்தில்‌ அச்சிறு வட்டத்‌ தொடர்‌ வந்து கூடாமல்‌ பிறழ்ந்து விட்டால்‌, 
எப்படியாயினும்‌ இது தலைக்கூடுமாறு மீண்டும்‌ திருத்தித்‌ திருத்திச்‌ செய்வாள்‌. இங்ஙனமாக 
முதலும்‌, கடையும்‌ கூடுமாறு செய்தலைத்‌ தான்‌ கூடல்‌ இழைத்தல்‌ என்று அகப்பொருள்‌ 
நூல்கள்‌ சுட்டும்‌. இக்கூடல்‌ இழைத்த பிறகு, தலைவி தன்‌ கண்களைத்‌ திறந்து பார்த்து, 
அப்பெரு வட்டக்கோட்டின்‌ மேலுள்ள சிறிய சுழிகளை எண்ணிப்‌ பார்ப்‌;பாள்‌. அச்சுழிகள்‌ 
இரட்டைப்‌ படையாய்‌ வந்தால்‌, தலைவன்‌ அன்று வருவான்‌ என்பதும்‌, 
ஒற்றைப்படையில்வரின்‌, அவன்‌ அன்று வாரான்‌ என்பது; அவள்‌ கொள்ளும்‌ நம்பிக்கை. 
அதற்காக முதலில்‌ எண்ணும்‌ போது சுழிகள்‌ ஒற்றைப்படையாக வந்துவிட்டால்‌, தலைவிதான்‌ 
கணக்கிட்டதுதான்‌ ஒரு கால்‌ தவறாயிற்றோ? என்று மீண்டும்‌ மீண்டும்‌ எண்ணிக்‌ 
கணக்கிடுவாள்‌. இரண்டு, மூன்று முறை எண்ணிப்‌ பார்த்தும்‌ அவ்வொற்றைப்படை எண்ணே 
வருமாயின்‌, அவள்‌ நெஞ்சும்‌ நைந்து வருந்துவாள்‌ என்று கூடல்‌ இழைத்தல்‌ பற்றிக்கூறுவர்‌. 

இக்கூடல்‌ இழைக்கும்‌ நிலை, ஆண்டாள்‌ பாசுரங்களில்‌ காணக்கிடக்கின்றது. கூடல்‌ 
இழைத்தல்‌ குறித்து நாச்சியார்‌ திருமொழியில்‌ ஒரு பதிகமே காணப்படுகிறது. 

ஓட்ட ராவந்தென்‌ கைப்பற்றித்‌ தன்னொடும்‌ 

கூட்டு மாகில்நீ கூடிடு கூடலே (நாச்சியார்‌ திருமொழி, 4:2) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


284 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்ற பாசுர அடிகளில்‌ ஆண்டாள்‌, திருமாலோடு இணைய வேண்டும்‌ என்று எண்ணிக்‌ கூடல்‌ 
இழைப்பதைக்‌ காணலாம்‌. ஏனைய பாசுரங்களில்‌ ;இறைவன்‌ வருவான்‌ என்றால்‌ கூடலே கூடி 
விடு' என்று கூறிச்‌ செல்கிறாள்‌. சான்றாக, 

மாம கன்மிகு சீர்வசு தேவர்தம்‌ 

கோம கன்வரில்‌ கூடிடு கூடலே (நாச்சியார்‌ திருமொழி, 4:3). 

அழக னாரணி யாய்ச்சியர்‌ சிந்தையுள்‌ 

குழக னார்வரில்‌ கூடிடு கூடலே (நாச்சியார்‌ திருமொழி, 4:10) 
என்ற பாசுர வரிகளைக்‌ கொள்ளலாம்‌. இப்பதிகத்தில்‌ கூடலே கூடிவிடு என்ற 
வேண்டுகோளையே கேட்க முடிகின்றது. கூடல்‌ இழைக்கும்‌ முறை பற்றிய குறிப்புகள்‌ 
இல்லை. இவற்றால்‌ அகப்பொருள்‌ நிலையில்‌ ஆண்டாள்‌ பாடியுள்ள பாசுரங்களின்‌ 
தன்மையை அறிய முடிகிறது. 
செடிவகை 

பழந்தமிழ்‌ அகமரபுகள்‌ வகுத்திருந்த எல்லைகளுக்குள்‌ ஆண்டாளின்‌ கவிதைகள்‌ 
கட்டுண்டு கிடக்கவில்லை. தன்னுறுவேட்கையின்‌ மொழியாக கவியாக்கம்‌ பெற்றுள்ளன. 
சாதாரண மானிடப்பெண்ணின்‌ காதல்‌ போன்று தூது சென்றும்‌, கூடலிழைத்தும்‌, உயர்ந்த 
இறையனுபூதியாக பரஞானத்தை பெற்றுள்ளார்‌ என்பதனை மறுக்கவியலாது. சங்ககால 
அகப்பாடல்களின்‌ நீட்சியாக ஆண்டாள்‌ பாசுரங்கள்‌ அமைவதைக்‌ காணமுடிகிறது. ஆண்டாள்‌ 
பாடல்களில்‌ அகப்பொருள்‌ மரபுகள்‌ இடம்‌ பெற்றுள்ளன. இவருடைய பாடல்கள்‌ அனைத்தும்‌ 
நெஞ்சையள்ளும்‌ உணர்ச்சிப்‌ பாடல்களாக அமைவதோடு படிக்குந்தோறும்‌ படிக்குந்தோறும்‌ 
ஆரா இன்பம்‌ மாறாது அளிக்கும்‌ இறைநெறிப்‌ பாடல்களாகத்‌ திகழ்கின்றன. 


துணைநூற்‌ பட்டியல்‌ 

[1] இளம்பூரணர்‌, தொல்காப்பியம்‌, சைவ சித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, திருநெல்வேலி. 

[2] ஜெகத்ரட்சகன்‌, நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌. ஆழ்வார்கள்‌ ஆய்வு மையம்‌, சென்னை. 

[3] ச.சுபாஷ்‌ சந்திரபோஸ்‌,அகப்பொருள்‌ விளக்கம்‌, இயல்‌ வெளியீடு, தஞ்சாவூர்‌. 

[4] அ.பரிமணம்‌,கு.வெ.பாலசுப்பிரமணியன்‌ (த.பதி.), சங்கஇலக்கியம்‌, நியூசெஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி)லிட்‌, அம்பத்தூர்‌, சென்னை. 

தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

தனுஜா. “ஆண்டாள்‌ பாடல்களில்‌ அக இலக்கிய மரபுகள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 


ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.279-285. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.042 


Cite this Article in English (MLA 8 Style) as: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


285 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


Dhanyja. “Interior Literary Traditions in the Songs of Andal.” International Journal of Tamil Language 
and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 279-285. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.042 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


286 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


அருளவதார காப்பியத்தில்‌ அறங்கள்‌ 


Ethics in the Epic “Arulavatharam” 


V.திராவிடச்செல்வி, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, டோக்பெருமாட்டிக்‌ கல்லூரி, மதுரை. 
V. Dhiravida Selvi, Ph.D. Research scholar, Dept. of Tamil, Ladydoke College, Madurai. 
ORCIiD: https://orcid.org/0000-0001-8880-3868 
முனைவர்‌ தி.சிவகாமி, மேனாள்‌ துறைத்தலைவர்‌, தமிழ்த்துறை, டோக்பெருமாட்டிக்‌ கல்லூரி,மதுரை. 
Dr. T.Sivakami, Former Head of the Dept., Dept. of Tamil, Ladydoke College, Madurai. 
ORCIiD:: https://orcid.org/0000-0002-8699-8339 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.043 








Abstract 


Many Christian epics have appeared in Tamil. Christian epics have contributed to 
Tamil literature by Christian Missionaries and others. Maria Anthony's Christian epic 
“Arulavatharam” gives both the Old Testament and the New Testament in a total form. The 
epic outlines the various principles that human beings must adhere in their lives. The epic 
symbolizes the improvement of life and emphasizes the need for human beings to adhere to 
morals, education, orthodoxy, and affection. 


Keywords: Christian Epics, Old Testament, New Testament, Morals, Truth, Love 


முன்னுரை 

தமிழ்க்‌ கிறித்தவக்‌ காப்பியங்கள்‌ கிறித்தவ மறைப்பணியாளர்கள்‌ பலரால்‌ தமிழில்‌ 
இயற்றப்பட்டுள்ளன. வீரமாமுனிவர்‌, எச்‌.ஏ.கிருஷ்ணப்‌ பிள்ளை முதலானோரின்‌ அடியொற்றி 
பலரும்‌ கிறித்தவக்‌ காப்பியங்களை இயற்றியுள்ளனர்‌. இக்காப்பியங்களில்‌ பெரும்பான்மையும்‌ 
மக்களின்‌ வாழ்வை சீர்மைக்கு வழிவகுக்கும்‌ வகையிலான கருத்துக்கள்‌ இடம்பெறுவது 
இயல்பாகக்‌ காணப்படுகிறது. கிறித்தவக்‌ காப்பியங்கள்‌ குறிப்பிட்ட பகுதிகளை மையமாகக்‌ 
கொண்டு அமைந்துள்ளன. யோவான்‌, பவுல்‌, அருளானந்தர்‌, மோசே, சாலமன்‌, மேரி, 
சூசையப்பர்‌ ஆகியோரை பற்றி மட்டும்‌ தலைமை மாந்தராகக்‌ கொண்டு காப்பியங்கள்‌ 
இயற்றப்பட்டுள்ளன. இயேசுவை தலைமை மாந்தராகக்‌ கொண்டு கண்ணதாசன்‌ இயேசு 
காவியம்‌ படைத்தார்‌. வேறு சிலரும்‌ காப்பியங்கள்‌ இயற்றியுள்ளனர்‌. 

தமிழில்‌ இதுவரை முப்பத்தேழு காப்பியங்கள்‌ இயற்றப்பட்டுள்ளன என ஜான்‌ சந்திர 
ஜான்சன்‌ குறிப்பிடுகிறார்‌. அதில்‌ பழைய ஏற்பாட்டையும்‌, புதிய ஏற்பாட்டையும்‌ இணைத்து 
பெருங்காப்பியம்‌ போலச்‌ செய்தவர்‌ மரிய அந்தோணியாவார்‌. அவரால்‌ இயற்றப்பட்ட 
அருளவதாரம்‌ வாழ்வியல்‌ காப்பியமானது பத்து காண்டங்களைக்‌ கொண்டு அமைந்துள்ளது. 
முதல்‌ எட்டுக்‌ காண்டங்கள்‌ பழைய ஏற்பாட்டின்‌ கதையினையும்‌, கடைசி இரண்டு 
காண்டங்கள்‌ புதிய ஏற்பாட்டின்‌ கதையினைக்‌ கொண்டு அமைந்துள்ளது. இக்கட்டுரை 


அருளவதாரக்‌ காப்பியத்தில்‌ மக்களுக்குக்‌ கூறப்படும்‌ அறங்கள்‌ குறித்து கூறப்படுகிறது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


287 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 
அறம்‌ 


மனிதச்‌ செயல்பாடுகளை ஒழுங்கிற்குட்படுத்தும்‌ நடவடிக்கையே அற நடவடிக்கை 
ஆகும்‌. ஆறு ஓடும்‌ போது தனக்கான கரைகளை ஏற்படுத்திக்‌ கொண்டு ஒழுங்கமைவது போல 
மனிதர்களும்‌ செயல்பாடுகளை ஒழுங்கமைத்துக்‌ கொள்ள வேண்டும்‌ என்பதையே ஒழுங்கு, 
அறம்‌ என்ற சொற்கள்‌ குறிப்பிடுகின்றன. “அறுத்துச்‌ செல்‌ என்னும்‌ பொருள்‌ தனக்கான 
கரையைத்‌ தானே அறுத்துக்‌ கொண்டு செல்லும்‌ வண்ணமே தனக்கான வழியைத்‌ தானே 
உருவாக்கிக்‌ கொள்ளும்‌ ஆற்றைப்‌ போலவே அறமும்‌ சமூகத்திற்கான வரையறைக்கரைகளை 
உருவாக்கிக்‌ கொண்டு செல்கிறது” (சு.மாதவன்‌, தமிழில்‌ அற இலக்கியங்களும்‌ பெளத்த சமண 
அறங்களும்‌, ப.39) என்று குறிப்பிடுகிறார்‌ சு.மாதவன்‌. மனிதர்களின்‌ ஒழுகலாறுகள்‌ 
சமூகத்தின்‌ நன்மதிப்பிற்குக்‌ காரணமாக அமைகின்றன. 
ஒழுக்கம்‌ 

மனிதர்களின்‌ தகுதிப்பாட்டை நிர்ணயிப்பது அவர்தம்‌ ஒழுங்கான நடத்தைகளாகும்‌. 
சமூக விழுமியங்களில்‌ ஒழுக்கம்‌ இன்றியமையாதது ஆகும்‌. ஒரு சமூகத்தில்‌ வாழும்‌ மனிதர்கள்‌ 
ஒழுக்கம்‌ தவறும்‌ போது அச்சமூகம்‌ மிகுந்த பிரச்சினைகளை உடையதாக மாறும்‌. 
மனிதர்களுக்குள்‌ குழப்பங்கள்‌ ஏற்படும்‌. ஒழுக்கம்‌ விழுப்பம்‌ தரலான்‌ என்று வள்ளவம்‌ 
குறிப்பிட்டதன்‌ நோக்கம்‌ இதுதான்‌. ஒழுக்கம்‌ குன்றும்‌ போது சமூகத்தில்‌ பல்வேறு சிக்கல்கள்‌ 
தோன்ற ஏதுவாகும்‌. ஒழுக்கம்‌ என்பது நல்ல செயல்களைக்‌ குறித்து நிற்கிறது. “ஞானநிலை 
தந்த உலக மானுட வாழ்க்கை இயல்புகளையறிந்து அவ்வியல்புகளுக்குத்‌ தகுந்த ஒழுக்க 
நெறிகளைப்‌ பின்பற்றி நிற்கும்‌ நிலையே ஒழுக்க நிலை எனப்படுகிறது. இது நல்வசனம்‌, 
நற்செய்கை, நல்வாழ்க்கை ஆகிய மூன்று நெறிகளின்‌ சாரமாக விளங்குகிறது” (சு.மாதவன்‌, 
தமிழில்‌ அற இலக்கியங்களும்‌ பெளத்த சமண அறங்களும்‌, ப.71) என்று கூறுகிறார்‌ 
சு.மாதவன்‌. மூன்று செயல்கள்‌ மட்டுமல்லாது மனிதனுடைய அனைத்து நல்ல நடத்தைகளும்‌ 
ஒழுக்கம்‌ என்றே கூறப்படும்‌ எனலாம்‌. 

மனிதர்கள்‌ ஒழுங்குடன்‌ நடந்துகொள்ளும்‌ போதுதான்‌ அனைவராலும்‌ 
மதிக்கப்படுகிறார்கள்‌. ஒழுக்கங்களைக்‌ குறித்து அருளவதாரத்தின்‌ ஞானக்குறள்‌ 
குறிப்பிடுகிறது. அகந்தை அழிவிற்கு அடையாளம்‌ (அருள்‌.4-6-69) என்றும்‌ இகந்த செயல்‌ 
இழிவு என்றும்‌ கூறுகிறது. கையூட்டு வாங்கி வாழ்க்கை நடத்துபவன்‌ பொய்யான வாழ்க்கை 
நடத்துகிறான்‌ (அருள்‌.4-6-70,71) என்று கூறப்படுகிறது. 

பொய்‌ கூறும்‌ நாவு தீட்டானது, பொய்‌ சாராத மெய்‌ நாவினை அனைவரும்விரும்புவர்‌ 
(அருள்‌.4-6-72). மதுவினால்‌ தீமை உண்டாகும்‌ (அருள்‌.4-6-73), விலைமாதரை நாடிச்‌ 
செல்வோர்‌ படுகுழியில்‌ வீழ்ந்து நலிவார்‌ (அருள்‌.4-6-74), எளியோர்‌ வாடும்படி பொருள்‌ 
சேர்ப்பவன்‌ வறுமையில்‌ வீழ்ந்து விடுவான்‌ (அருள்‌.4-6-75) இன்னலுற்றார்க்கும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


288 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


எளியோருக்கும்‌ தீங்கிழைப்பவன்‌ தெய்வத்தின்‌ பழியை ஏற்பான்‌ (அருள்‌.4-6-76), தன்‌ பிழை 
கண்டு திருந்தாதவன்‌ பேதையாகவே இருப்பான்‌ (அருள்‌.4-6-79) என்று பல்வேறு ஒழுக்க 
நிதியதிகளைப்‌ பற்றிக்‌ கூறுகிறது ஞானக்குறள்‌. இசுரவேலர்‌ மக்கள்‌ வேற்றவர்‌ தொடர்பால்‌ 
அறமழிந்து வாழ்ந்த நிலையை மாற்றி அவர்களை ஒழுக்கத்திற்கு ஆட்படுத்தி, 

வேற்றவர்‌ தொடர்பால்‌ விலக்கிய உணவு 

போற்றிஉண்டு ஒழுக்கம்‌ புறக்கணித்து அருங்கேடு 

ஆற்றிய இசுர வேலர்பிறர்க்கு அறிவு 

சாற்றி,நன்‌ நெறிதான்‌ கடைபிடித்து அமைந்தான்‌ (அருள்‌.5-8-1) 
என்று பாடல்‌ குறிப்பிடுகிறது. மேலும்‌, 

கறையெலாம்‌ அகற்றிக்‌ கடவுளுக்கு உளத்தை 

உறையுளாய்‌ அமைத்த உறவினால்‌ அவரும்‌ 

சிறைபிடித்‌ தசால்மன்‌ சிறப்புணர்ந்து அருள்செய்‌ 

முறைமுடித்து அரசன்‌ முகத்துஎதிர்‌ அழைத்தான்‌ (அருள்‌.5-8-8) 
என்று மக்களின்‌ மனத்துள்ள கறைகள்‌ எல்லாம்‌ அகற்றி கடவுள்‌ வாழும்‌ உறையுள்‌ போல 
மனத்தை மாற்றினான்‌ என்று மக்களை ஒழுக்கத்தில்‌ ஒழுக வைத்ததனை வெளிப்படுத்துகிறது 
இவ்வாறு அருளவதாரம்காப்பியத்தில்‌ மனிதர்கள்‌ கடைபிடித்தொழுக வேண்டிய ஒழுக்கங்கள்‌ 
கூறப்படுகின்றன. 
கல்வி 

தொடக்க காலத்தில்‌ மனிதன்‌ அறிவினை தன்‌ அனுபவங்களால்‌ பெற்றான்‌. மொழி 
வளர்ச்சியும்‌, இலக்கிய வளர்ச்சியும்‌ சமூகமாற்றத்திற்கு காரணமாக அமைகின்றன. மனிதர்கள்‌ 
விலங்குப்‌ பண்புகளிலிருந்து மனிதப்‌ பண்புகளை அடைவதற்குக்‌ கல்வியே உறுதுணை 
செய்கிறது. மனித நடத்தைகளை ஒழுங்கு செய்வதில்‌ கல்விக்கு முக்கியப்‌ பங்கு இருக்கிறது, 
சமூகத்தின்‌ அனுபவமும்‌ அறிவும்‌ கல்விச்‌ செயல்முறை வழியாகவே கையளிக்கப்பட்டு 
வருகின்றன. சமூக இயல்புகளை மீள்‌ உற்பத்தி செய்யும்‌ கருவியாகக்‌ கல்வி பயன்பட்ட 
வண்ணமிருக்கின்றது. அதே வேளை கல்வியின்‌ பிறிதொரு பரிமாணம சமூக மாற்றத்திற்குரிய 
கருவியாகவும்‌ சமூக ஈடேற்றத்திற்குரிய கருவியாகவும்‌ இயங்குதலாகும்‌. மனிதரது விலங்குப்‌ 
பண்புகளைச்‌ சமூகப்‌ பண்புகளாக மாற்றுவதற்குரிய இயங்குவிசையாகவும்‌ கல்வி 
தொழிற்பட்ட வண்ணமுள்ளது (சபா.ஜெயராசா, கல்விச்‌ சமூகவியல்‌, ப.21), என்று கல்வியின்‌ 
இன்றியமையாமையையும்‌ அதன்‌ பண்புகளையும்‌ மனிதர்கள்‌ கல்வியினால்‌ பெறுகின்ற 
மாற்றத்தையும்‌ சமுதாய வளர்ச்சி கல்வியினால்‌ அடைவதையும்‌ சுட்டிக்காட்டுகிறார்‌ 


சபா.ஜெயராசா. கல்வியினால்தான்‌ மனிதர்களிடம்‌ ஒழுக்கம்‌ தழைக்கிறது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


289 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


அறிவு வளர்ச்சியடைகிறது. சமூகமும்‌ அடுத்த நிலைக்கு மாற்றமடைகிறது. 
கல்வியினால்‌ தீமை என்ற ஒன்று இல்லையாதலால்‌ இது விழுமியக்‌ கூறாக சமூகத்தால்‌ 
பின்பற்றப்படுகிறது. அருளவதாரம்‌ காப்பியத்தில்‌ கல்வி கற்றுக்‌ கொடுத்தல்‌ என்னும்‌ சூழல்‌ 
குரு சீடன்‌ என்னும்‌ முறையில்‌ அமைந்திருக்கிறது. யோவான்‌ கற்றுக்கொடுப்பவராக அவரிடம்‌ 
சில சீடராய்ச்‌ சேர்ந்து நன்னெறிகளைக்‌ கற்றுக்‌ கொள்வதை, 

சீட ராய்ச்சிலர்‌ சேர்ந்து நோன்பொடு 

செபமும்‌ ஈகையும்‌ ஏய்ந்த வாழ்க்கையின்‌ 

நீட, ஏனைய ரும்சி லர்தவ 

நெறியி னின்மனை வாழ்க்கை மேவவும்‌ 

தேடி வந்துபல்‌ லோரும்‌ ஆறுஅடுத்‌ 

திருந்த பெத்தனி ஊர்க்கண்‌ சொற்பொருள்‌ 

நாடி நீர்முழுக்கு எய்தி நன்னெறி 

நடக்க வும்பணி நீடி னன்யோவான்‌ (அருள்‌.7-4-19) 
என்ற பாடல்‌ யோவானிடம்‌ சீடராய்ச்‌ சேர்ந்து பலருக்கும்‌ நன்னெறிகளைக்‌ கற்றுக்‌ கொடுத்து 
அவர்கள்‌ வாழ்வில்‌ மேன்மையடையவும்‌, நோன்பையும்‌, செபத்தயும்‌ தவ நெறியினையும்‌ 
கற்றுக்‌ கொள்கின்றனர்‌ எனக்‌ குறிப்பிடுகிறது. இயேசுவும்‌ யோவானிடம்‌ சீடராய்ச்‌ சேர்ந்து 
கற்றுக்கொள்ள வருகிறார்‌. 

முழுக்கு நான்‌அளிப்‌ பேன்நீ ரால்‌ஒரு 

முறையி னால்‌எனக்‌ குப்பின்‌ னர்வரும்‌ 

இழுக்குஅற்றார்‌அறி யீரே னும்நுமக்கு 

இடைநின்‌ றார்‌.ஒரு வர்தாம்‌ நீரினால்‌ 

பழுத்தத்‌ தீயினால்‌ ஆம்மு ழுக்குஉமைப்‌ 

படிவிப்‌ பார்‌அவர்‌ பாத நீள்செருப்பு 

அழுக்க வார்கையி னால்தொட்‌ டுக்குனிந்து 

அவிழ்க்க யான்தகு வேன்‌அல்‌ லேன்‌ என்றான்‌ (அருள்‌.7-4-24) 
அவருக்கு முழுக்கு அளித்து அம்முழுக்கு அவருக்கு படிப்பினைக்‌ கற்றுத்தரும்‌ என்று 
கூறுகிறார்‌. அவர்தம்‌ நீள்‌ செருப்பினைக்‌ குனிந்து தொட்டு அவிழ்க்கத்‌ தான்‌ தகுதியுடையேன்‌ 
அல்ல என்று கூறி அவருக்கு முழுக்கு அளித்திட முன்வருகிறார்‌. இயேசுவிடம்‌ சீடர்களாய்‌ 
பன்னிருவர்‌ சேர்கின்றனர்‌. அவர்களுக்கு உலக அறிவை புகட்டும்‌ பல்வேறு செய்திகளைக்‌ 
கூறுகிறார்‌ இயேசு. அவர்தம்‌ பொழிவுகள்‌ கற்றுக்‌ கொள்ளத்தக்கனவாக அமைகின்றன. 
உலகோர்‌ யாவருக்கும்‌ நற்செய்திகளை அறிவிக்கும்பொருட்டு அவர்‌ கூறிய கருத்துக்கள்‌, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


290 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


சொற்பொழிவுகள்‌, உவமைக்‌ கதைகள்‌ யாவும்‌ அறிவினை ஊட்டுதல்‌ என்னும்‌ செயல்பாடாகக்‌ 
கொள்ளலாம்‌. கற்றுக்‌ கொடுக்கும்‌ குருவும்‌ சீடனும்‌ அமைய வேண்டிய முறை பற்றி, 

குருடன்‌ காட்டுவனோ குருடனுக்‌ குவழி 

குழியினில்‌ இருவரும்‌ விழாரோ 

குருவி னும்பெரியன்‌ அவன்‌ஒரு சீடன்‌ 

குணவளம்‌ நிறைவுறப்‌ பெறின்தான்‌ 

குருவி னுக்குநிகர்‌ ஆகுவன்‌ உன்கண்‌ 

கொளவரு விட்டமே இருக்க 

துருவி நீஉனது சோதரன்‌ விழிக்கண்‌ 

துரும்புகண்டு அதிர்ந்துபோ வானேன்‌ (அருள்‌. 7-4-149) 
என்னும்‌ பாடலில்‌ கற்றுக்‌ கொடுக்கும்‌ குருவானவர்‌ குருடராய்‌ இருந்து வழி சொல்ல முடியுமா 
எனக்‌ கேட்டு அது போல குருவுக்கு நிகரானவன்‌ எனச்சீடன்‌ ஆதல்‌ முறையன்று. அவ்வாறு 
ஆதல்‌ தன்‌ கண்ணில்‌ ஒரு விட்டமே இருக்க சோதரன்‌ கண்ணில்‌ துரும்பு கண்டு அதிர்ந்து 
போதலுக்கு ஒப்பாகும்‌ என்று கூறுகிறார்‌. குருவினை விஞ்சிய சீடன்‌ தன்னை பெரியனாக 
நினைத்துக்‌ கொள்ளுதல்‌ அறியாமையாகும்‌ என இப்பாடல்‌ கூறுகிறது. இயேசு தன்‌ 
சீடர்களிடம்‌ தன்‌ சொல்‌ கேட்டு நடவாதவன்‌ நிலை குறித்துக்‌ கூறுவதை, 

என்சொல்‌ கேட்டும்‌அதன்‌ படிநட வாதான்‌ 

இடுமணல்‌ வீடுகட்‌ டியதோர்‌ 

புன்மை கொண்டஅறி விலிநிக ராவான்‌ 

புயலடித்து, அடைமழை பொழிந்து 

வன்மை யோடுவெளளம்‌ வந்துஅலை மோத 

அதுமணல்‌ அடிப்பட உறவால்‌ 

முன்ன மேசரிந்து விழுந்தது சேதம்‌ 

முழுஅள வினது என முடித்தார்‌ (அருள்‌.7-5-157) 
என்று இயேசு உரையாக வெளிப்படுத்துவது, குருவின்‌ சொல்‌ கேட்டு நடத்தலே சீடனின்‌ 
கடமை. அவ்வாறு நடவாதவன்‌ மணலில்‌ வீடு கட்டிய அறிவிலிக்கு நிகரானவன்‌ ஆவான்‌. 
அடை மழைக்கு, வெள்ளம்‌ வந்து அதில்‌ அடித்துச்‌ செல்லப்பட்டு விடும்‌ என குருவின்‌ 
பேச்சிற்கு மதிப்பளிக்க வேண்டும்‌ என்பதை வலியுறுத்துகிறார்‌. 
அன்புடைமை 

கிறித்தவ மதிப்புகளில்‌ அன்பு என்பது இன்றியமையாத  விழுமியமாகக்‌ 
கூறப்படுவதாகும்‌. இயேசுவின்‌ போதனைகளில்‌ அயலானை நேசி என்னும்‌ வாக்கியம்‌ 


அம்மக்களின்‌ வாழ்வியல்‌ கூறாக இருப்பதையும்‌ அறியலாம்‌. தன்னைப்‌ போல்‌ பிறனை நேசி 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


291 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


என்றும்‌ இதனைக்‌ கூறுவார்கள்‌. நேசித்தல்‌ என்பது அடிமைப்‌ பட்டிருப்போரை 
அரவணைத்தல்‌ என்பதாகவும்‌, மக்கள்‌ துயர்‌ துடைப்பதாகவும்‌ கூட அமையும்‌. எளிய மக்களின்‌ 
வாழ்வில்‌ துன்பத்தை நீக்குவதும்‌ அன்பின்பாற்பட்ட ஒன்றாகும்‌. குடும்ப அமைப்பில்‌ 
தாய்‌,தந்தை, கணவன்‌, மனைவி, குழந்தைகள்‌ ஆகியவர்களுக்கு இடையேயும்‌ அன்பு 
பேணப்பட வேண்டியதன்‌ இன்றியமையாமை வலியுறுத்தப்படுகிறது. அன்பு என்பது மனிதர்‌ 
அனைவரையும்‌ ஒருங்கிணைக்கும்‌ பண்பாக சமூகத்தில்‌ காணப்படுகிறது. 

வள்ளுவத்தில்‌ அன்பிற்கும்‌ உண்டோ அடைக்குந்தாழ்‌ என்றும்‌ அன்பில்லாதார்‌ 
எலும்பும்‌ தோலும்‌ போர்த்திய உடம்பினர்‌ என்றும்‌ கூறுவதைக்‌ காணலாம்‌. 
“அன்புடைமையாவது தொடர்புடையார்மேல்‌ செல்வதாகிய உள்ள நெகிழ்ச்சியாகும்‌. 
தன்னோடு தொடர்புயடைவர்கட்கு ஓர்‌ இடையூறு உண்டாகும்போது தன்னிடத்தில்‌ ஏற்படும்‌ 
நெஞ்சின்‌ இளக்கமே அன்பு என்ற குணம்‌. அன்பு குணமாகையால்‌ அதனைத்‌ தனித்துக்‌ 
காணமுடியாது. அன்புடையாரிடமே காணமுடியும்‌” (ஜி.வரதராஜன்‌ (உ.ஆ), திருக்குறள்‌ 
உரைவிளக்கம்‌, ப.46) என்று அன்பு என்பது உயிர்களிடத்தில்‌ வெளிப்படுவதை 
வெளிப்படுத்துகிறார்‌ ஜி.வரதராஜன்‌. அன்பு என்பது தொடர்புடையவர்கள்‌ மேல்‌ 
வெளிப்படும்‌ என்று பொதுவாகக்‌ கூறப்பட்டாலும்‌ தான்‌ சார்ந்த சமூகத்தின்‌ மீது அன்பு 
கொண்டிருத்தலே இயல்பு எனலாம்‌. ஆதாம்‌, ஏவாள்‌ ஆகியோருக்கு குழந்தை பிறப்பினால்‌ 
அவர்களுக்குள்‌ வெளிப்படும்‌ அன்பினை, 

குழந்தை முகத்தில்‌ அவளைஅவன்‌ 

குறையா அழகில்‌ அவனைஅவள்‌ 

பொழிந்த அன்போடு உறக்கண்டு 

பொலியும்‌ வேளை முகமலர்ந்து (அருள்‌.1-5-6) 
என்று மூவருக்குள்ளும்‌ ஏற்படும்‌ அன்பின்‌ பிணைப்பு கூறப்படுகிறது. அவனின்‌ அவளும்‌ 
அவளில்‌ அவனும்‌ நிலைபெறுகின்றனர்‌ என்று கூறுகிறது. ஆதாம்‌, ஏவாள்‌, காயின்‌, ஆபேல்‌ 
ஆகியோரிடையே அன்பு செலுத்தப்படுகிறது. ஆயினும்‌ காயின்‌, ஆபேல்‌ இடையே 
பொறாமை என்னும்‌ பண்பு கொலைக்குக்‌ காரணமாகிறது. சாராள்‌, ஆபிரகாம்‌ இருவருக்கும்‌ 
ஈசாக்‌ என்னும்‌ மகவு பிறக்க அவன்மேல்‌ இருவரும்‌ மாறா அன்பு கொள்கின்றனர்‌, 

குன்றாத அன்பு அழகு குழந்தைகள்‌ பாற்கொண்‌ டிருந்த 

தன்‌ காதலனைத்‌ தனியே அணுகித்தன்‌ துன்பம்‌ 

அன்போடும்‌ சொல்ல அமைந்த தருணமே நோக்கித்‌ 

தன்கோபம்‌ மூடு தணலாய்‌ வளர்ந்துஉள்‌ எரிந்தாள்‌ (அருள்‌.1-9-105) 
என்று குழந்தை மேல்‌ கொண்ட அன்பும்‌ கணவன்‌ மேல்‌ கொண்ட அன்பும்‌ கூறப்படுகிறது. 


ரெபேக்காள்‌ பல வருடம்‌ கழித்துத்‌ தன்‌ மகனை காணுகிறாள்‌. தூது அனுப்பி 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
292 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


வரவழைக்கிறாள்‌. “உருகி நின்ற அன்பு கூறி உறுக ருத்து ணர்த்துவார்‌” (அருள்‌.1-11-101) 
என்று தாய்‌ கொண்ட அன்பு கூறப்படுகிறது. அதுபோல தந்தை, தம்பி ஆகியோரிடமும்‌ 
அன்பினை வெளிப்படுத்தும்பொருட்டு, 

சென்ற எம்மை விருந்து பேணிச்‌... 

பின்பு காணிக்‌ கைகள்‌ தந்து 

பெயர விட்டு நின்றனன்‌ (அருள்‌.1-11-102) 
என்ற பாடல்‌ ஒரு குடும்பத்தினரிடையே உள்ள பகை நீங்கி ஒருவரையொருவர்‌ அன்பு 
பாராட்டும்பொருட்டு பிரிந்து சென்ற மகனை அழைத்து அவனுக்கு விருந்துகள்‌ கொடுத்து 
அவன்‌ தன்‌ தந்தை, தாய்‌, தம்பி ஆகியோரிடம்‌ நலம்‌ விசாரித்து இன்புற்றான்‌ எனக்‌ 
கூறப்படுகிறது. யாக்கோபு தன்‌ தம்பியின்‌ மேல்‌ கொண்ட அன்பினை வெளிப்படுத்துகிறான்‌, 

வெளியிலே ஆடு மேய்க்க 

வெயில்பொறான்‌ தம்பி என்பான்‌ 

குளிரிலே சென்றால்‌ மேனி 

குன்றிடும்‌ மென்மை என்பான்‌ 

வளிமிகின்‌ கண்ணில்‌ மண்ணை 

வாரியே இறைக்கும்‌ என்பான்‌ 

தளிரென அவனைப்‌ போற்றித்‌ 

தமையரை ஏவல்‌ கொள்வான்‌ (அருள்‌.1-12-4) 
என்ற பாடல்‌ யோசேபு தன்‌ தம்பி மீது கொண்ட அன்பின்‌ மிகையை வெளிப்படுத்துகிறது. 
தம்பியானவன்‌ மிக மென்மையான உடலமைப்பைக்‌ கொண்டவன்‌ வெயிலைத்‌ 
தாங்கமாட்டான்‌. குளிரை பொறுத்துக்‌ கொள்ளமாட்டான்‌. காற்று மண்ணை வாரி அவன்‌ 
கண்ணில்‌ போட்டால்‌ மிகத்‌ துன்புறுவான்‌ தளிரான அவன்‌ மேனியை எண்ணி அவனை ஏவல்‌ 
சொல்லாது பிறிதொரு சகோதரரை ஏவல்‌ கொள்வான்‌ எனக்‌ கூறப்படுகிறது. அன்பினை 
வெளிப்படுத்தும்‌ நிலையினை இதில்‌ காணலாம்‌. இயேசு தன்‌ பன்னிரண்டு வயதில்‌ 
பெற்றோரைப்‌ பிரிந்து விடுகிறார்‌. 
முடிவுரை 

அருளவதாரக்‌ காப்பியமானது கிறித்தவர்களின்‌ வாழ்வியலை எடுத்தியம்புவதாக 
அமைகிறது. பண்டைக்‌ காலத்தில்‌ வாழ்ந்த இஸ்ராயேல்‌ மக்களின்‌ வாழ்க்கை முழுவதையும்‌ 
எடுத்தியம்பும்‌ இந்நூலில்‌ பழைய ஏற்பாட்டிலும்‌, புதிய ஏற்பாட்டிலும்‌ கூறப்படும்‌ செய்திகளின்‌ 
வழி அறங்கள்‌ வலியுறுத்தப்படுகின்றன. மனிதர்கள்‌ கடைபிடித்தொழுகும்‌ அறங்களே மனித 
மேம்பாட்டிற்கு வித்திடும்‌ நடவடிக்கையாகும்‌ என்பதைக்‌ கூறுகின்றன. ஒழுக்கத்தைப்‌ 
பேணுவதில்‌ மனிதர்கள்‌ முன்னிற்க வேண்டும்‌. பிறர்‌ பொருளை நாடக்‌ கூடாது, பிறர்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


293 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2020 Available at: www.ijtlls.com 


உழைப்பைத்‌ திருடக்‌ கூடாது, வட்டிக்கு விட்டு பிழைக்கக்‌ கூடாது, அன்பினைக்‌ கடைபிடித்து 
ஒருவரையொருவர்‌ நேசித்து வாழ வேண்டும்‌. கல்வி மனிதர்களுக்கு இன்றியமையாதது 
என்பதை வலியுறுத்தும்‌ அருளவதாரத்தில்‌ கல்வி கற்றல்‌ நேரடியாகக்‌ கூறப்படவில்லை. 
பண்டைக்‌ காலத்தில்‌ ஒருவரின்‌ செயல்பாடுகளைக்‌ கடைபிடித்தல்‌ என்பதே கல்வி 
நடவடிக்கையாகக்‌ காணப்பட்டது எனலாம்‌. வாய்மை இன்றியமையாத அற நடத்தையாகக்‌ 


காணப்படுகிறது. இது போல்‌ வேறு அறங்களையும்‌ அருளவதாரம்‌ குறிப்பிடுகிறது. 


துணைநூற்பட்டியல்‌ 

[1] வி.மரிய அந்தோணி, அருளவதாரம்‌ மூன்று தொகுதிகள்‌, கதிரவன்‌ பதிப்பகம்‌, 
பாளையங்கோட்டை, திருநெல்வேலி, 2006. 

[2] சு.மாதவன்‌, தமிழ்‌ அற இலக்கியங்களும்‌ பெளத்த சமண அறங்களும்‌, நியூசெஞ்சுரி புக்‌ 
ஹவுஸ்‌ (பி)லிட்‌, அம்பத்தூர்‌, சென்னை, 2017. 

[3] சபா.ஜெயராசா, கல்விச்‌ சமூகவியல்‌, சேமமடு பதிப்பகம்‌, கொழும்பு, 2008. 


[4] ஜி.வரதராஜன்‌ (உ.ஆ), திருக்குறள்‌ உரை விளக்கம்‌, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை, 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
திராவிடச்செல்வி & சிவகாமி . “அருளவதார காப்பியத்தில்‌ அறங்கள்‌.” தமழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 


பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.286-293. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.043 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Dhiravida Selvi & Sivakami . “Ethics in the Epic “Arulavatharam”.” International Journal of Tamil 
Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 286-293. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.043 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச்‌ 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


294 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


எட்டாந்‌ திருமுறை யாப்பியல்‌: வெண்பா யாப்பு 


Prosody of Ettam Thirumurai: Venba Metre 


முதுமுனைவர்‌ ப.திருஞானசம்பந்தம்‌, உதவிப்‌ பேராசிரியர்‌, தமிழ்‌ உயராய்வு மையம்‌, மன்னர்‌ திருமலை நாயக்கர்‌ 


கல்லூரி, மதுரை - 625 004. 
Dr. P.Thirugnanasammandam, Assistant Professor, Research Centre of Tamil, Mannar Thirumalai Naicker College, 
Madurai - 625 004, 


ORCIiD: https://orcid.org/0000-0002-5593-2900 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.044 


Abstract 


The songs of the Manikkavasakar composed during Ettam Thirumurai can melt the 
mind, body and soul of the person whoever comes over it. Ettam Thirumurai, in the history of 
Tamil Prosody, there are many genres in ‘Metre’, and folk songs and they have multiple 
features. This article examines the structure and significance of the 28 (28 - 1 = 27) Nerisai 
Venpa Yappu within the three volumes of Tiruthasangam, Thiruvenpa and Pandaya 
Naanmardai. 


Keywords: Manikkavasakar, Tamil Prosody, Metre, Nerisai Venpa Yappu 


பன்னிரு திருமுறைகளுள்‌ எட்டாந்‌ திருமுறையாகத்‌ திகழ்வது மாணிக்கவாசகர்‌ 
இயற்றிய திருவாசகமும்‌ திருக்கோவையாரும்‌ ஆகும்‌. இத்திருமுறை பிரபந்தங்களின்‌ 
தொகுப்பாக உள்ளது. திருவாசகம்‌ 51 பதிகங்களையும்‌ 658 பாடல்களையும்‌, 
திருக்கோவையார்‌ 5 அதிகாரங்களையும்‌ 400 பாடல்களையும்‌ கொண்டுள்ளன. அடி 
எண்ணிக்கையில்‌ திருவாசகம்‌ 3382 அடிகளையும்‌, திருக்கோவையார்‌ 1600 அடிகளையும்‌ 
கொண்டுள்ளன. பாடுபொருளில்‌ திருவாசகம்‌ இறைவனைப்‌ போற்றுவதாகவும்‌ தன்னிலைக்கு 
இரங்கலாகவும்‌ அமைய, திருக்கோவையார்‌ அகத்தைப்‌ பாடுபொருளாகவும்‌ இறைவனைப்‌ 
பாட்டுடைத்‌ தலைவனாகவும்‌ கொண்டுள்ளது (1978:ச.வே.சுப்பிரமணியன்‌:80). 
ஏ.வி.சுப்பிரமணியன்‌, “திருவாசகத்தின்‌....மெருகு பெற்ற கட்டமைப்பும்‌, எளிய நடையும்‌ 
தித்திக்கும்‌ ஓசைப்‌ பண்பும்‌, ரஸபாவங்களைக்‌ காட்டக்‌ கூடிய வெவ்வேறு விதமான 
மனநிலைகளின்‌ சித்திரங்களும்‌ பொங்கும்‌ உணர்ச்சிப்‌ பெருக்கும்‌ மாணிக்கவாசகருக்குத்‌ 
தமிழிலுள்ள தலைசிறந்த இசைக்‌ கவிகளுக்குள்‌ முதன்மையான இடத்தைக்‌ 
கொடுத்திருக்கின்றன” (2011:121) என்று திருவாசகத்தையும்‌ மாணிக்கவாசகரின்‌ கவித்துவ 
ஆளுமையையும்‌ சிறப்பித்துரைக்கின்றார்‌. 

எட்டாந்‌ திருமுறையின்‌ யாப்பியலை நோக்கும்போது பா வடிவங்கள்‌, பாவின 
வடிவங்கள்‌, நாட்டார்‌ பாடல்களின்‌ சாயல்‌ கொண்ட வடிவங்கள்‌ எனத்‌ தமிழ்‌ யாப்பியல்‌ 
வரலாற்றில்‌ தனித்துச்‌ சுட்டத்தக்கதாக உள்ளது. இத்திருமுறையில்‌ நிலைமண்டில ஆசிரியம்‌, 
இணைக்குறள்‌ ஆசிரியம்‌, நேரிசை வெண்பா, தரவுக்‌ கொச்சகங்கள்‌ (நாலடி, ஆறடி), 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


295 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இயல்தரவிணைக்‌ கொச்சகம்‌ ஆகிய பாவடிவங்களும்‌ அறுசீர்‌, எழுசீர்‌, எண்சீர்‌ ஆசிரிய 
விருத்தங்களும்‌, கலிவிருத்தம்‌, கலித்தாழிசை, கலிநிலைத்‌ துறை, கட்டளைக்‌ கலித்துறை ஆகிய 
பாவின வடிவங்களும்‌ பயின்றுள்ளன. இது குறித்து, 
பாவகைகளில்‌ நேரிசை வெண்பா, நிலைமண்டில ஆசிரியப்பா, இணைக்குறள்‌ 
ஆசிரியப்பா, கலிவெண்பா, தரவு கொச்சகக்‌ கலிப்பா என்பனவற்றை வாசகர்‌ 
பயன்கொண்டுள்ளார்‌. பாவினங்களில்‌, கோவையாரில்‌ கட்டளைக்‌ கலித்துறை அமைய, 
திருவாசகத்தில்‌ ஆசிரியவிருத்தத்தின்‌ பயிற்சியே மிகுதி. கலியினங்களான கலித்தாழிசை, 
கலித்துறை, கலிவிருத்தங்களும்‌ அமைகின்றன. இங்குப்‌ புது யாப்பமைப்புக்கள்‌ 
தோன்றவில்லை என்பதும்‌ மரபு யாப்பு வடிவங்கள்‌ தொடர்கின்றன என்பதும்‌ தெளிவு. 
ஆயின்‌ கோவை எனும்‌ புத்திலக்கிய வகைத்‌ தோற்றம்‌, அச்சோப்பதிகம்‌, 
திருக்கோத்தும்பி, திருச்சாழல்‌, திருத்தெள்ளேணம்‌, திருத்தோணோக்கம்‌, திருப்பூவல்லி, 
திருப்பொற்சுண்ணம்‌, திருப்பொன்னூசல்‌, திருவம்மானை, திருவுந்தியார்‌ போன்ற 
மக்கள்‌ இலக்கிய ஆக்கங்கள்‌ என்பன இவர்‌ வகுத்த புத்திலக்கியப்‌ பாதைகள்‌... 
திருப்பல்லாண்டு, திருப்பள்ளியெழுச்சி, பிள்ளைக்‌ கவிகள்‌, பாவைப்‌ பாடல்‌, அந்தாதி 
போன்ற இலக்கிய வகைகள்‌ ஆழ்வார்‌ பாடலில்‌ முகிழ்த்தன எனப்‌ பார்த்தோம்‌. வாசகர்‌ 
யாப்பில்‌ இவற்றில்‌ சில தொடர்ந்தன; இவை தவிர இன்னும்‌ மிகப்பல இலக்கிய 
வகைகள்‌ எழுந்துள்ளன. திருவுந்தியார்‌, திருவம்மானை போன்ற நாட்டுப்புற இலக்கியச்‌ 
சார்புடையனவற்றை முன்பே நினைந்தோம்‌. திருத்தசாங்கம்‌, திருச்சதகம்‌ போன்றன 
பாட்டியல்களில்‌ இலக்கியமாக ஏற்றம்‌ பெற்றன. அடைக்‌ கலப்‌ பத்து, பலவகை அடிகள்‌ 
கலந்து எழுதப்படும்‌ புதுநிலையைக்‌ (கலவைப்‌ பாட்டு) காட்டுகின்றது. கலம்பகத்தில்‌ 
பல பாக்கள்‌ கலக்க, இங்கு ஒவ்வொரு பாட்டில்‌ எழுத்தெண்ணிக்கை வேறுபாடுடைய 
அடிகள்‌ கலக்கின்றன. கட்டளையாகவன்றி வரும்‌ ஐஞ்சீரடிப்‌ பாடலான கலித்துறை 
இவண்‌ நினைத்தற்குரியது. (1989 : 85-87) 
எனச்‌ ச.வே.சுப்பிரமணியன்‌ எட்டாந்‌ திருமுறையின்‌ இலக்கிய வகைகளைச்‌ சுட்டி அவற்றை 
யாப்பியலோடு இணைத்துக்‌ காட்டியுள்ளார்‌. 
தமிழின்‌ பா, பாவின வடிவங்களில்‌ புதுமையை நிகழ்த்தியவராக அறியப்படும்‌ 
மாணிக்கவாசகரின்‌ எட்டாந்‌ திருமுறையில்‌ உள்ள வெண்பாக்களின்‌ அமைப்பையும்‌ அதன்‌ 
யாப்பியலையும்‌ பாவியல்‌, தொடையியல்‌ எனும்‌ இருநிலைகளில்‌ இக்கட்டுரை ஆராய்கிறது. 
பன்னிரு திருமுறைகளுள்‌ வெண்பா யாப்பைக்‌ கொண்டனவாக எட்டாந்‌ திருமுறையும்‌, 
பதினோராம்‌ திருமுறையும்‌ மட்டுமே உள்ளன. மாணிக்கவாசகர்‌, காரைக்காலம்மையார்‌, 
ஐயவடிகள்‌ காடவர்கோன்‌, நக்கீரத்‌ தேவர்‌, கபிலதேவ நாயனார்‌, பரண தேவ நாயனார்‌, 


சேரமான்‌ பெருமாள்‌ நாயனார்‌, திருக்கண்ணப்ப தேவர்‌, இளம்பெருமான்‌ அடிகள்‌, அதிரா 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


296 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அடிகள்‌, நம்பியாண்டார்‌ நம்பி உள்ளிட்டவர்களின்‌ பாடல்களில்‌ வெண்பா வடிவங்கள்‌ 
பயின்றுள்ளன. முழு பதிகமாகவும்‌, பதிகங்களில்‌ சில பாடல்களாகவும்‌ வெண்பா 
பயின்றுள்ளது. மாணிக்கவாசகர்‌ திருத்தசாங்கம்‌, திருவெண்பா, பண்டாய நான்மறை எனும்‌ 
மூன்று பதிகங்களில்‌ மட்டுமே வெண்பா யாப்பைக்‌ கையாண்டுள்ளார்‌. இம்மூன்று 
பதிகங்களில்‌ நேரிசை வெண்பா வடிவமே செம்மையாக உள்ளது. மாணிக்கவாசகர்‌ 
பயன்படுத்தியுள்ள பாவடிவங்களையும்‌, அவற்றுள்‌ வெண்பா யாப்பின்‌ இடத்தையும்‌ குறித்து 
ஜீ.யூ.போப்‌ கூறும்‌ கருத்து இங்குக்‌ கவனத்திற்குரியது. 
There are fourteen varieties of metre in this collection of sacred verse, falling under 
four heads : Venba, Kalipa, Aciriyam and Viruttam. 
The Venba pieces (G.185, Pope’s Naladiyar, Introduction, pp.xxVi-xxxvi) are 19, 47, 
48, including twenty - eight quatrains, all நேர்‌ இசை வெண்பா. (2003: G.U.Pope : 
xxXViii) 
திருவாசகத்தில்‌ 19, 47, 48 ஆகிய மூன்று பதிகங்களில்‌ 28 நேரிசை வெண்பாக்கள்‌ உள்ளன 
என்று ஜீ.யூ.போப்‌ ஆராய்ந்து குறிப்பிட்டுள்ளார்‌. அ.சிதம்பரநாதனாரும்‌ (2009: 84), 
சோ.ந.கந்தசாமியும்‌ (1987:702) இக்கருத்தினையே முன்வைக்கின்றனர்‌. இது மறு 
ஆய்விற்குரியது. 
பாட்டியல்‌ நூல்கள்‌ பெயர்‌, நாடு, ஊர்‌, ஆறு, மலை, ஊர்தி, படை, முரசு, தார்‌, கொடி 
ஆகிய பத்து உறுப்புகளைக்‌ கொண்டு பாடப்படும்‌ பிரபந்த வடிவத்திற்குத்‌ தசாங்கம்‌ என்று 
பெயரிட்டுள்ளன. இப்பத்து உறுப்புகளையும்‌ சிவபெருமானுக்குரியதாக மாணிக்கவாசகர்‌ 
கொண்டு பாடிய பதிகமே திருத்தசாங்கப்‌ பதிகம்‌. இதில்‌ உள்ள ஒவ்வொரு வெண்பாவிலும்‌ 
சிவநேசம்‌ பூண்ட தலைவி, கிளியை நோக்கிச்‌ சிவபெருமானின்‌ அரசச்‌ சின்னங்கள்‌ 
ஒவ்வொன்றினையும்‌ வினவ அதற்கு அக்கிளி விடை சொல்லுவதாகப்‌ பாடப்பட்டுள்ளது. 
இப்பதிக உருவாக்கம்‌ மற்றும்‌ வடிவச்‌ சிறப்பினை, 
உலகியலில்‌ காணப்பெறும்‌ கிளிகள்‌ சொல்லியவற்றைத்‌ திருப்பிச்‌ சொல்லுமே தவிர 
வினாவிற்கு விடை கூறத்‌ தெரியாது. இங்கு வரும்‌ கிளி ஏற்ற விடை இயம்புதலின்‌ 
இதனை ஞானக்கிளி எனல்‌ வேண்டும்‌. அருளாசிரியர்‌ பாடல்களில்‌ இடம்பெறும்‌ கிளி 
உள்ளிட்ட பறவைகளை ஞான ஆசிரியரின்‌ உருவகம்‌ அல்லது படிமமாக ஆன்றோர்‌ 
எண்ணுவர்‌. பாட்டியலார்‌ இங்ஙனம்‌ அமைந்த பாடல்களின்‌ தொகுதியைத்‌ தசாங்கம்‌ 
என்று கொண்டு பல்வேறு பிரபந்தங்களில்‌ ஒன்றென எண்ணினர்‌. தசாங்க வரலாற்றில்‌ 
இதுவே முதலாகத்‌ தோன்றுகிறது. இதன்கண்‌ அடங்கியுள்ள வெண்பாக்கள்‌ யாவும்‌ 
செம்பாகமானவை. செழுஞ்‌ சொற்களினால்‌ வருத்தமின்றி நடப்பவை. வினாவிற்கு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


297 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


விடை செப்புதலை மையமாகக்‌ கொண்ட இவ்வெண்பாக்களில்‌ செப்பலோசை 

சிறந்தொலித்தன. (1989 : 701, 701) 
எனச்‌ சோ.ந.கந்தசாமி கூறுவதன்‌ மூலம்‌ இப்பதிகத்தின்‌ வரலாற்றையும்‌ அதன்‌ அமைப்பு 
முறையையும்‌, வெண்பா யாப்பின்‌ நேர்த்தியையும்‌ புரிந்து கொள்ள முடியும்‌. 

திருத்தசாங்கப்‌ பதிகத்தில்‌ உள்ள பத்து பாடல்களுள்‌ ஒன்பது பாடல்கள்‌ இரு விகற்ப 
நேரிசை வெண்பா யாப்பிலேயே பாடப்பட்டுள்ளன. ஒரு பாடல்‌ மட்டும்‌ இன்னிசை வெண்பா 
வடிவத்தில்‌ உள்ளது. இருவிகற்ப நேரிசை வெண்பாவில்‌ பாடப்பட்ட பாடலின்‌ அமைப்பு 
பின்வருமாறு: 

செய்ய வாய்ப்பைஞ்‌ சிறகிற்செல்வீ நஞ்சிந்தைசேர்‌ 

ஐ(அய்‌)யன்‌, பெருந்துறையான்‌ ஆறுரையாய்‌ - தை (தய்‌)யலாய்‌! 

வான்வந்த சிந்தை மலங்கழுவ வந்திழியும்‌ 

ஆனந்தங்‌ காண்‌உடையான்‌ ஆறு. (திருத்தசாங்கம்‌. 4) 
இவ்வெண்பாவின்‌ முதலடியின்‌ இரண்டாம்‌ எழுத்து 'ய்‌' என்றுள்ளது. செய்யுளில்‌ ஐ, ஒள என்ற 
எழுத்துகள்‌ பயின்றுவரும்போது தொடை நோக்கில்‌ இவ்வெழுத்துகளைப்‌ போலி எழுத்தாகக்‌ 
கொள்ள வேண்டும்‌ என்கிறார்‌ நச்சினார்க்கினியர்‌. 'ஐயெ னெடுஞ்சினை மெய்‌ பெறத்‌ 
தோன்றும்‌' என்ற தொல்காப்பிய விதிக்கிணங்க 'ஜ' என்பதனை “அம்‌' என்றும்‌ 'ஒள' 
என்பதனை 'அவ்‌' என்றும்‌ கொண்டு எதுகைத்‌ தொடைகளைப்‌ பார்க்க வேண்டும்‌ (2007 : 
கணேசையர்‌ (ப.ஆ.) : 433-435). 

இக்கருத்தின்‌ அடிப்படையில்‌ இரண்டாமடியின்‌ முதல்சீரில்‌ வரும்‌ 'ஐ' என்ற எழுத்தை 
'அய்‌' எனப்‌ போலி எழுத்தாகக்‌ கொண்டால்‌ முதலிரண்டு அடிகளில்‌ ஒருவிகற்ப எதுகை வரும்‌. 
அடுத்த பின்னிரண்டடிகளில்‌ எதுகை அமைப்பில்‌ மெய்யும்‌ (ன்‌), உயிர்மெய்யுமாக (ன) எதுகை 
அமைந்துள்ளது. இவ்வகை எதுகை அமைப்பை நுட்பமாக நோக்கிய மு.சண்முகம்‌ பிள்ளை 
‘இலக்கியம்‌ கண்டதற்கு இலக்கணம்‌ இயம்பல்‌ மரபாதல்‌' என்ற தன்மையில்‌ உயிர்மெய்யும்‌ 
மெய்யுமாகத்‌ தம்முள்‌ ஒத்து வரும்‌ இவ்வகை அமைப்பை ஒற்றெதுகையாகக்‌ கொள்ள 
வேண்டும்‌ என்கிறார்‌ (1971:24). இத்தன்மையிலான எதுகை அமைப்பை மேற்சுட்டிய 
திருத்தசாங்கப்‌ பாடலின்‌ பின்னிரண்டடிகளில்‌ காணலாம்‌. எனவே இதை ஒற்றெதுகையாகக்‌ 
கொண்டால்‌ இவ்விரண்டடிகளின்‌ எதுகை அமைப்பு ஒரு விகற்பமாக அமையும்‌. எனவே 
இவ்வெண்பா போலியெதுகை, ஒற்றெதுகை அடிப்படையில்‌ இருவிகற்ப நேரிசை 
வெண்பாவாகிறது. 

இன்னிசை வெண்பாவாக உள்ள திருத்தசாங்கப்‌ பாடல்‌ பின்வருமாறு: 

இன்பான்‌ மொழிக்கிள்ளாய்‌ எங்கள்‌ பெருந்துறைக்கோன்‌ 


முன்பான்‌ முழங்கு முரசியம்பாய்‌ - அன்பால்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


298 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பிறவிப்‌ பகைகலங்கப்‌ பேரின்பத்‌ தோங்கும்‌ 

பருமிக்க நாதப்‌ பறை. (திருத்தசாங்கம்‌. 8) 
இவ்வெண்பா ஜீ.யூ.போப்‌, சோ.ந.கந்தசாமி கூறுவதைப்போல்‌ நேரிசை வெண்பாவாக 
அமையவில்லை. வெண்பாவின்‌ முன்னிரு அடிகள்‌ ஓர்‌ எதுகையையும்‌ (ன்‌) தனிச்‌ 
சொல்லையும்‌ பெற்று நேரிசை வடிவத்தில்‌ உள்ளது. ஆனால்‌ பின்னிரு அடிகளில்‌ வேறு வேறு 
எதுகைகளைப்‌ (ற,ரு) பெற்று இன்னிசை வெண்பா வடிவத்தில்‌ உள்ளது. இவ்வெண்பாவை 
மாணிக்கவாசகர்‌ நேரிசை வெண்பாவாகப்‌ பாடக்கருதிய நிலையில்‌ கற்பனையோட்டத்தில்‌ 
பின்னிரு அடிகள்‌ வேறுவேறு எதுகையைப்‌ பெற்று இன்னிசை வெண்பாவாகியுள்ளது. 
இத்தகைய அமைப்பிலான வெண்பாக்களைப்‌ பதினெண்‌ கீழ்க்கணக்கு நூல்களிலும்‌ 
சிறுவரவாகக்‌ காணலாம்‌. 

வருக்க எதுகையைப்‌ பெற்ற இருவிகற்ப நேரிசை வெண்பா வருமாறு: 

சோலைப்‌ பசுங்கிளியே தூநீர்ப்‌ பெருந்துறைக்கோன்‌ 

கோலம்‌ பொலியுங்‌ கொடிகூறாய்‌ - சாலவும்‌ 

ஏதிலார்‌ துண்ணென்ன மேல்விளங்கி ஏர்காட்டும்‌ 

கோதிலா ஏறாங்‌ கொடி. (திருத்தசாங்கம்‌. 10) 
இவ்வெண்பாவின்‌ முன்னிரு அடிகளில்‌ லகர வருக்க எதுகையும்‌ (ல,லை), பின்னிரு அடிகள்‌ 
ஒரே எதுகையையும்‌ (தி) பெற்று இருவிகற்ப நேரிசையாகின்றது. 

திருத்தசாங்கத்தின்‌ தொடக்கப்‌ பாடலான “ஏரார்‌ இளங்கிளியே...' எனத்‌ தொடங்கும்‌ 
வெண்பாவின்‌ இறுதி அடி “எம்பெருமான்‌ தேவர்பிரான்‌ என்று' உளது. இதில்‌ தேவர்பிரான்‌ 
என்ற சீரினை அலகிடும்போது கனிச்சீராக வருகிறது. வெண்பாவில்‌ இயற்சீரும்‌ வெண்சீரும்‌ 
மட்டுமே வரவேண்டும்‌. கனிச்சீர்‌ வரக்கூடாது. எனவே இச்சீரினை அலகிடும்போது 'தேவர்‌' 
என்ற செல்லினுள்‌ உள்ள ரகரவொற்றினை கணக்கில்‌ எடுத்துக்கொள்ளாமல்‌ அலகிட்டு 
தளையை நோக்க வேண்டும்‌. இவ்வாறு நோக்கின்‌ வெண்பா இலக்கணம்‌ பிழைபடாமல்‌ 
வரும்‌. வெண்பா யாப்பில்‌ தளை, சீர்‌ சிதைகின்றபோது இலக்கணம்‌ பிழைபடாமல்‌ இருக்க 
ஒற்றெழுத்துகளை நீக்கி அலகிடும்‌ அமைப்பிலான பாடல்களைக்‌ காலந்தோறும்‌ 
தோன்றியுள்ள வெண்பா இலக்கியங்களிலும்‌ காணலாம்‌ என்கிறார்‌ சோ.ந.கந்தசாமி (1989 : 
701). 

எட்டாந்‌ திருமுறையில்‌ யாப்பினால்‌ பெயர்பெற்ற பதிகம்‌ 'திருவெண்பா' என்ற பதிகம்‌. 
பதிகத்‌ தலைப்பிற்கு ஏற்றாற்போல்‌ இப்பதிகம்‌ முழுவதும்‌ இருவிகற்ப நேரிசை வெண்பாவே 
பயின்றுள்ளது. 11 இருவிகற்ப நேரிசை வெண்பாக்கள்‌ திருவெண்பா பதிகத்தில்‌ உள்ளன. 
இந்நேரிசை வெண்பாக்கள்‌ அனைத்தும்‌ மிகச்‌ சிறந்த உணர்ச்சி மயமான பாடல்களாக 


உள்ளன என்கிறார்‌ சோ.ந.கந்தசாமி (மேலது). 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


299 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மூவரும்‌ முப்பத்து மூவரு மற்றொழிந்த 
தேவருங்‌ காணாச்‌ சிவபெருமான்‌ - மாவேறி 
வை(வய்‌)யகத்தே வந்திழிந்த வார்கழல்கள்‌ வந்திக்க 
மெய்யகத்தே இன்ப மிகும்‌. (திருவெண்பா. 9) 
இவ்வெண்பாவின்‌ மூன்றாமடியில்‌ போலி எழுத்திலான எதுகை (வய்‌) பயின்றுவந்துள்ளது. 
இது முன்னிரு அடிகளில்‌ ஒரு விகற்பமும்‌ (வ), பின்னிரு அடிகளில்‌ ஒரு விகற்பமும்‌ பயின்ற 
இருவிகற்ப நேரிசை வெண்பாவாகும்‌. 
திருத்தசாங்கம்‌, திருவெண்பா பதிகங்களைப்போல்‌ பண்டாய நான்மறை பதிகமும்‌ 
நேரிசை வெண்பா யாப்பிலேயே மாணிக்கவாசகரால்‌ பாடப்பட்டுள்ளது. மற்ற இரு 
பதிகங்களிலிருந்து இப்பதிகம்‌ இரண்டு நிலைகளில்‌ வேறுபடுகின்றது. இப்பதிகத்தின்‌ 
முதற்பாடல்‌ 'பண்டாய நான்மறையும்‌' எனத்‌ தொடங்குகிறது. இப்பாடல்‌ முதற்‌ குறிப்பால்‌ 
“பண்டாய நான்மறை என்று பதிகத்தின்‌ பெயரமைந்துள்ளது. பதிக அமைப்பில்‌ பத்துப்‌ 
பாடல்கள்‌ கட்டாயம்‌ இருக்க வேண்டும்‌ என்பது இலக்கண விதி. ஆனால்‌ இப்பதிகத்தில்‌ ஏழு 
வெண்பாக்களே கிடைத்துள்ளன. இவ்வெண்பாக்கள்‌ அனைத்தும்‌ அந்தாதி அமைப்பில்‌ 
உள்ளது மற்றுமொரு தனிச்‌ சிறப்பாகும்‌. தொடைவகைகளில்‌ தொல்காப்பியர்‌ சுட்டும்‌ தொடை 
வகைகளும்‌ பிற்கால யாப்பிலக்கண நூல்கள்‌ சுட்டும்‌ தொடை வகைகளும்‌ மாணிக்கவாசகரின்‌ 
பாடல்களில்‌ பரவலாக இடம்‌ பெற்றுள்ளன. அடிதோறுமுள்ள முதற்சீரின்‌ இரண்டாம்‌ 
எழுத்தோடு சீர்‌ முழுதும்‌ ஒன்றி வரும்‌ அமைப்பைத்‌ 'தலையாகு எதுகை' என்று யாப்பு நூல்‌ 
(நூ.43) சுட்டுகிறது. பன்னிரு திருமுறைகளில்‌ சமயக்‌ குரவர்களுள்‌ முதல்‌ மூவரும்‌ 
இவ்வெதுகை அமைப்பைச்‌ சிறப்பாகக்‌ கையாண்டுள்ளனர்‌. இத்தலையாகு எதுகையை 
மாணிக்க வாசகரும்‌ தம்‌ பாடல்களில்‌ சிறப்பாகக்‌ கையாண்டுள்ளார்‌. சான்றாக, 
செம்பெருமான்‌ வெண்மலரான்‌ பாற்கடலான்‌ செப்புவபோல்‌ 
எம்பெருமான்‌ தேவர்பிரான்‌ என்று. (திருத்தசாங்கம்‌.1:3-4) 
ஆர்க்கோ அரற்றுகோ ஆடுகோ பாடுகோ 
பார்க்கோ பரம்பரனே என்செய்கேன்‌ தீர்ப்பரிய ( திருவெண்பா.2: 1-2) 
மேற்சுட்டிய வெண்பா அடிகளில்‌ முதற்சீர்களின்‌ இரண்டாம்‌ எழுத்துகளோடு சீர்‌ முழுவதும்‌ 
ஒன்றிவரும்‌ அமைப்பினைக்‌ காண முடிகின்றது. இதனையே யாப்பு நூல்‌' தலையாகு எதுகை 
என்கிறது. மேலும்‌ மாணிக்கவாசகரின்‌ பாடல்களில்‌ நெடில்‌ மோனை, இணை (1,2), பொழிப்பு 
(1,3), கூழை (1, 2, 3), ஒரூஉ (1, 4), மேற்கதுவாய்‌ (1, 3, 4), கீழ்க்கதுவாய்‌ (1, 2, 4), முற்று (1, 
2, 3, 4) என்னும்‌ சீர்வகைத்‌ தொடைகளின்‌ ஆட்சிகளையும்‌ பார்க்கலாம்‌. 
பக்தி உணர்வு இழையோடக்‌ கூடிய வகையில்‌ மாணிக்கவாசகர்‌ தமது பாடல்களைப்‌ 


பாடியுள்ள காரணத்தினால்‌ நெடில்‌ மோனையை மிகுதியாகக்‌ கையாள்கிறார்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


300 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


வாரா வழிஅருளி வந்தெனக்கு மாறின்றி 
ஆரா அமுதாய்‌ அமைந்தன்றே சீரார்‌ (திருவெண்பா. 7:1-2) 


இணை & : பொய்யும்‌ பொடிஆகா தென்செய்கேன்‌ செய்யு (திருவெண்பா. 1.2) 
கடையிணை 

பொழிப்பு : பண்டாய நான்மறையும்‌ பால்‌அணுகாமால்‌ அயனும்‌ (பண்டாய. 1 : 1) 
கூழை : மூவரு முப்பத்து மூவரு மற்றொழிந்த (திருவெண்பா 9:1) 

ஒரூஉ : பேசும்‌ பெருளுக்‌ கிலக்கிதமாம்‌ பேசச்சிறந்த (திருவெண்பா. 4:1) 
கீழ்க்கதுவாய்‌ 


கண்டாரும்‌ இல்லைக்‌ கடையேனைத்‌ தொண்டாகக்‌ (பண்டாய. 7: 1-2) 

மேற்கதுவாய்‌ : இன்பம்‌ பெருக்கி இருளகற்றி எஞ்ஞான்றும்‌ (திருவெண்பா.1:1) 
கீழ்க்கதுவாய்‌ : ஏதமிலா இன்சொன்‌ மரகதமே ஏழ்பொழிற்கும்‌ (திருத்தசாங்கம்‌. 2:1) 
முற்று : வையகத்தே வந்திழிந்த வார்கழல்கள்‌ வந்திக்க (திருவெண்பா. 9:3) 

மாணிக்கவாசகர்‌ பாடல்களின்‌ ஓர்‌ அடியிலே பல்வேறு எதுகைத்‌ தொடைகளின்‌ 
அமைப்பையும்‌ காண முடிகின்றது. 

மாசில்‌ மணியின்‌ மணிவார்த்தை பேசிப்‌ (பண்டாய நான்மறை. 7: 2) 

இவ்வடியில்‌ கூழை மோனை, ஒரூஉ எதுகை, இடைப்புணர்‌ எதுகை ஆகிய 
தொடைகள்‌ பயின்றுவந்துள்ளன. 

மோனைகளில்‌ மகரத்திற்கு வகரம்‌ மோனையாக வரும்‌ என்றும்‌, தகரத்திற்குச்‌ சகரம்‌ 
மோனையாகும்‌ என்றும்‌ 'நல்லாறன்‌ மொழி' இலக்கணம்‌ வகுத்துள்ளது (யாப்‌.வி.ப.206). 
இசைப்‌ பாடல்களில்‌ யகரத்திற்கு இகரம்‌ மோனையாக வரும்‌ என்றும்‌ 'அறுவகை இலக்கணம்‌' 
என்ற நூல்‌ இலக்கணம்‌ வகுத்துள்ளது (அறுவகை.நூ.492). இவ்வமைப்பிலான மோனை 
அமைப்புகளையும்‌ மாணிக்கவாசகர்‌ பாடல்களில்‌ காண முடிகின்றன. 

மருவும்‌ பெருந்துறையை வாழ்த்துமின்கள்‌ வாழ்த்த (பண்டாய. 2: 3) 

வாழ்ந்தார்கள்‌ ஆவாரும்‌ வல்வினையை மாய்ப்பாரும்‌ (பண்டாய.4:1) 

இருந்தென்னை யாண்டான்‌ இணையடியே சிந்தித்‌ (திருவெண்பா.10:1) 

துன்பந்‌ தொடர்வறுத்துச்‌ சோதியாய்‌ அன்பமைத்துச்‌ (திருவெண்பா. 11: 2) 
பாவியல்‌, தொடையியல்‌ எனும்‌ இரு நிலைகளில்‌ மாணிக்கவாசகரின்‌ பாடல்கள்‌ சிறப்புற்றுத்‌ 
திகழ்கின்றன. 
தொகுப்புரை 

அறத்தை வலியுறுத்துவதற்குரிய வடிவமாக நீதி நூல்களின்‌ காலத்தில்‌ பயன்பட்ட 
வெண்பா வடிவம்‌ நாயன்மார்கள்‌, ஆழ்வார்களின்‌ காலத்தில்‌ பக்தி உணர்வைப்‌ பாடக்‌ கூடிய 


வடிவமாகப்‌ பல்லவர்‌ காலத்தில்‌ மிகுந்த செல்வாக்கினைப்‌ பெற்றுள்ளது. பாவியல்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


301 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அடிப்படையில்‌ பல்வேறு வகையான பா, பாவின வடிவங்களை மாணிக்கவாசகர்‌ சிறப்பாக 
எட்டாந்‌ திருமுறையில்‌ கையாண்டிருக்கிறார்‌. இக்கூற்றைத்‌ தெளிவுபடுத்தும்‌ வகையில்‌ ஒரு 
சோற்று பதமாக மாணிக்கவாசகரின்‌ வெண்பா யாப்பியற்‌ புலமை இக்கட்டுரையின்‌ வாயிலாக 
எடுத்து ஆராயப்பட்டது. திருத்தசாங்கம்‌, திருவெண்பா, பண்டாய நான்மறை எனும்‌ மூன்று 
பதிகங்களிலும்‌ செம்மையாக வெண்பா வடிவத்தை மாணிக்கவாசகர்‌ கையாண்டிருக்கிறார்‌ 
என்பது தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. மாணிக்கவாசகர்‌ வெண்பா வடிவத்தைச்‌ சமய 
உணர்வுகளைப்‌ பக்தியுடன்‌ குழைத்துப்‌ பாடுவதற்குரிய வடிவமாக எட்டாந்‌ திருமுறையில்‌ 
கையாண்டிருக்கிறார்‌. 

இவ்வடிவம்‌ திருத்தசாங்கம்‌, பண்டாய நான்மறை, திருவெண்பா ஆகிய பதிகங்களில்‌ 
முழுவதும்‌ பயின்றிருப்பதன்‌ மூலம்‌ வெண்பா யாப்பின்‌ அமைப்பையும்‌ அதன்‌ சிறப்பையும்‌ 
மாணிக்கவாசகர்‌ உணர்ந்து பயன்படுத்தியிருக்கின்றார்‌ என்பதை அறிய முடிகின்றது. பிரபந்த 
இலக்கிய வகைகளில்‌ திருத்தசாங்கம்‌ என்ற வடிவத்தை முதன்முதல்‌ தோற்றுவித்தவர்‌ 
மாணிக்கவாசகர்‌ என்று அறிய முடிகின்றது. இப்பதிகத்தில்‌ உள்ள பத்து பாடல்களையும்‌ 
நேரிசை வெண்பா யாப்பில்‌ மாணிக்கவாசகர்‌ பாடியிருக்கின்றார்‌ என்று முந்தைய 
ஆய்வாளர்கள்‌ சுட்ட, ஒரு பாடல்‌ மட்டும்‌ இன்னிசை வெண்பா யாப்பில்‌ அமைந்திருப்பது 
இக்கட்டுரையில்‌ தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. 

பன்னிரு திருமுறைகளில்‌ காரைக்காலம்மையாரின்‌ அற்புதத்‌ திருவந்தாதிக்கு அடுத்த 
நிலையில்‌ நேரிசை வெண்பா யாப்பில்‌ அந்தாதியைப்‌ பயன்படுத்தியவராக மாணிக்கவாசகரை 
அடையாளப்படுத்த முடிகின்றது. தொடை நிலையில்‌ முந்தைய இலக்கண நூல்கள்‌ சுட்டும்‌ 
தொடைகளையும்‌ பிந்தைய இலக்கண நூல்கள்‌, உரைகள்‌ சுட்டும்‌ தொடை வகைகளையும்‌ 
மாணிக்கவாசகர்‌ தம்‌ பாடல்களில்‌ மிகச்‌ சிறப்பாகப்‌ பயன்படுத்தியிருக்கின்றார்‌ என்பதை 
அறிய முடிகின்றது. இத்தொடைகளின்‌ ஆட்சி முற்கால இலக்கண நூல்களுக்குரிய 
சான்றுகளாகவும்‌, பிற்கால இலக்கண அஆக்கத்திற்கான தரவுகளாகவும்‌ அமைகின்றன. 
இலக்கண வரையறையைப்‌ பெறாத 'ஒற்றெதுகை யின்‌ பயில்வினையும்‌ மாணிக்கவாசகர்‌ 


பாடல்களில்‌ காண முடிகிறது. 


துணைநூற்‌ பட்டியல்‌ 

[1] மாணிக்கவாசகர்‌, திருவாசகம்‌, திருமகள்‌ விலாச அச்சகம்‌, சென்னை. 1963. 

[2] மு.சண்முகம்‌ பிள்ளை, திருக்குறள்‌ யாப்பமைதியும்‌ பாட வேறும்‌, சென்னைப்‌ 
பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, சென்னை. 197. 

[3] அமிர்தசாகரனார்‌, யாப்பமுங்கலம்‌ (பழைய விருத்தியுரையுடன்‌), இரா.இளங்குமரன்‌ 
(ப.ஆ.), கழகம்‌, மறுபதிப்பு, சென்னை. 1976. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


302 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[4] ச.வே.சுப்பிரமணியன்‌, இலக்கணத்‌ தொகை யாப்பு பாட்டியல்‌, தமிழ்ப்‌ பதிப்பகம்‌, 
முதற்பதிப்பு, சென்னை. 1978. 

[5] த.சரவணத்‌ தமிழன்‌, பாப்பு நால்‌ (பாவும்‌ உரையும்‌), இயற்றமிழ்ப்‌ பயிற்றகம்‌,1981. 

[6] சோ.ந.கந்தசாமி, தமிழ்‌ யாப்பியலின்‌ தோற்றமும்‌ வளர்ச்சியும்‌ முதற்பாகம்‌, முதல்‌ பகுதி, 
முதற்பதிப்பு, தஞ்சை தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, தஞ்சாவூர்‌. 1989. 

[7] தண்டபாணி சுவாமிகள்‌, அறுவகை இலக்கணம்‌, பதிப்பும்‌ உரையும்‌: பா.வெ.நாகராசன்‌, 
தஞ்சை தமிழ்ப்‌ பல்கலைக்கழகம்‌, முதற்பதிப்பு, தஞ்சாவூர்‌. 1991. 

[8] மாணிக்கவாசகர்‌ அருளிய த/ருவாசகம்‌, ஜீ.யூ.போப்‌ அவர்களின்‌ ஆங்கில ஆக்கமும்‌ 
விளக்கமும்‌, மறுபதிப்பு, சென்னைப்‌ பல்கலைக்கழகம்‌, சென்னை. 2003. 

[9] சோ.ந.கந்தசாமி, திருமுறை இலக்கிய வகை, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌. 2005. 

[10] தொல்காப்பியர்‌, தெரல்காப்பியம்‌ எழுத்ததிகாரம்‌ மூலமும்‌ நச்சினார்க்கினியர்‌ உரையும்‌, 
கணேசையர்‌ பதிப்பு, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, சென்னை. 2007. 

[11] அ.சிதம்பரநாதனார்‌, தமிழ்‌ யாப்பியல்‌ உயராய்வு, இராம.குருநாதன்‌ (தமிழாக்கம்‌), 
விழிகள்‌ பதிப்பகம்‌, சென்னை. 2009. 

[12] ஏ.வி.சுப்பிரமணியன்‌, தமிழ்‌ ஆராய்ச்சியின்‌ வளர்ச்சி, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, 


நான்காம்‌ பதிப்பு, சிதம்பரம்‌. 2011. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

திருஞானசம்பந்தம்‌. “எட்டாந்‌ திருமுறை யாப்பியல்‌: வெண்பா யாப்பு.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.294-302. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.044 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Thirugnanasammandam. “Prosody of Ettam Thirumurai: Venba Metre.” International Journal of Tamil 
Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 294-302. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.044 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 322 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


303 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மாணிக்கவாசகரின்‌ இறையின்பப்‌ பேறு 


The Divine Bliss of Manikkavasakar 


அ.தீபா, முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்‌ உயராய்வு மையம்‌, செந்தமிழ்க்‌ கல்லூரி, மதுரை - 625001. 
A. Deepa, Research Scholar, Senthamizh College, Madurai — 625 001. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-4690-7789 
முனைவர்‌ கோ. சுப்புலட்சுமி, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை உயராய்வு மையம்‌, செந்தமிழ்க்கல்லூரி, மதுரை-1. 
Dr.K.Subbulakshmi, Assitant Proffesor, Senthamizh College, Madurai - 625 001. 
ORCID: https://orcid.org/0000-0001-6503-5579 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.045 








Abstract 


The immersion of the soul in worldly goods is worldly pleasure. As it is, it is the bliss 
of the soul to be united with the consciousness of the Lord is vital for a Shiva devotee. These 
can be called "divine birth", "red birth" and "pearl". Pearls also mean "getting home". The 
word has two meanings, house and birth. To attain such state, all karma must be removed. It 
indirectly means to get the grace of Lord Shiva. Manikkavasakar is the recipient of the 
ubiquitous devotee of Lord Shiva in spiritual didactics. The purpose of this article is to 
explore the “pearls” of baptism in Manikkavasakar’s inspired liturgical poems from 
“Tiruvachakam ”. 


Keywords: Manikkavasakar, “Tiruvachakam”, Bliss, Boon, Lord Shiva 


இழைவுரை 

உலகப்‌ பொருட்களில்‌ ஆன்மா அழுந்துவது உலக இன்பமாகும்‌. அது போல, 
இறைவனின்‌ உணர்வோடு ஒன்றி விடுவது ஆன்மாவின்‌ பேரின்பமாகும்‌. இவற்றை 
“இறையின்பப்‌ பேறு” என்றும்‌, “சிவப்பேறு” என்றும்‌, “முத்திநிலை” என்றும்‌ கூறலாம்‌. 
முத்திநிலையானது “வீடு பேறு பெறுதல்‌” என்னும்‌ பொருளையும்‌ குறித்து நிற்கும்‌. 
இச்சொல்லானது வீடு, பேறு என்னும்‌ இரு பொருள்களை உடையது. பற்றுகள்‌ 
அனைத்தையும்‌ நீக்கிவிட வேண்டும்‌. சிவனின்‌ அருளைப்‌ பெற வேண்டும்‌ என்பது இதன்‌ 
பொருளாகும்‌. எங்கும்‌ நிறைந்த பரம்பொருளாம்‌ சிவபெருமானின்‌ திருவருட்பேறு பெற்றவர்‌ 
மாணிக்கவாசகர்‌. இவர்‌ அருளிய திருவாசகக்‌ கவிதைகளில்‌ சுட்டப்படும்‌ இறையின்பப்பேறு 
என்னும்‌ “முத்திநிலை” குறித்து ஆராய்வதே இக்கட்டுரையின்‌ நோக்கமாகும்‌. 
முத்திநிலை 

சாதனங்களால்‌ உயிர்கள்‌ அடையும்‌ பயன்கள்‌ இரண்டு. ஒன்று “பாச நீக்கம்‌” 
மற்றொன்று “சிவப்பேறு”. அதாவது சித்தாந்த சைவ முத்தியை அடைதல்‌ என்பது பொருள்‌. 
உயிர்கள்‌ அடைய வேண்டிய முடிந்த பயன்‌ வீடுபேறு ஆகும்‌. இம்முத்திநிலையை 
அடைவதற்கான “மெய்ஞ்ஞானம்‌” மனத்தை அலைக்கும்‌ “பெருநோய்‌” அகன்ற பின்னரே 


தோன்றுகிறது. இப்பெருநோய்‌ எது என்பதை வள்ளுவர்‌, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


304 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


காமம்‌ வெகுளி மயக்கம்‌ இவை மூன்றன்‌ 

நாமம்‌ கெடக்கெடும்‌ நோய்‌ (குறள்‌-360) 
எனும்‌ குறட்பாவழி விளக்குகிறார்‌. வாழ்வில்‌ உயிர்களுக்கு ஏற்படுகின்ற அறிவு, அனுபவம்‌, 
இறைவழிபாடு, இல்லறம்‌ இவை அனைத்தும்‌ இந்நோயை அகற்றுவதற்கு ஏற்படுத்தப்பட்ட 
வழிமுறைகளாகும்‌. இதற்கு முதற்படி “தன்னையறிதல்‌” ஆகும்‌. இதனை, 

தன்னை யறியத்‌ தனக்கொரு கேடில்லை 

தன்னையறியாமல்‌ தானே கெடுகிறான்‌ 

தன்னை யறியும்‌ அறிவை அறிந்தபின்‌ 

தன்னையே அர்ச்சிக்கத்‌ தானிருந்தானே (திருமந்திரம்‌, பா.2355) 
என உரைக்கின்றார்‌ திருமூலர்‌. நோயைத்‌ தெரிந்து அதை நீக்கிய பிறகு, தான்‌ யார்‌ என்று 
உணர்கையில்‌ பிறப்பதே “மெய்ஞ்ஞானம்‌” “தவ வாழ்க்கை”. இத்தவமே முத்திநிலை 
எனப்படும்‌ பேரின்ப நிலையைப்‌ பெறச்‌ சிறந்த வழியாகும்‌. முத்திக்குச்‌ சாதனம்‌. 'ஞானம்‌' இந்த 
ஞானத்தின்‌ சாதனம்‌ சரியை, கிரியை, யோகம்‌' முதலான தவங்களாகும்‌. உயிர்கள்‌ 
அடைவதற்குரிய முடிந்த பயம்‌ வீடுபேறு ஆகும்‌. வீடுபேறு என்பது துன்பத்திலிருந்து நீங்கி 
இன்பத்தைப்‌ பெறுவதாகும்‌. 

பாசப்பற்றிலிருந்து விடுபட்டுத்‌ துன்பமற்று இருத்தலே முடிவான முத்திநிலையாகும்‌. 
இதற்கு இறைவனின்‌ திருவருள்‌ அவசியமாகும்‌. “சிவகதி, சிவலோகம்‌, சிவபுரம்‌, வீடு பேறு, 
சிவப்பதம்‌, அறியாப்பதம்‌“ முதலான பல சொற்களால்‌ முத்தியை விளக்குகின்றது சைவ 
சித்தாந்தம்‌. சிவபெருமான்‌ தனக்கு அளித்த இப்பேரின்ப நிலை குறித்து மாணிக்கவாசகர்‌ தம்‌ 
பாடல்களில்‌ பல இடங்களில்‌ விதந்தோதுகின்றார்‌. இதனை, 

மெய்யே உன்‌ பொன்னடிகள்‌ கண்டின்று வீடுற்றேன்‌..... 

சிந்தைதனைத்‌ தெளிவித்துச்‌ சிவமாக்கி எனையாண்ட 

அந்தமிலா ஆனந்தம்‌ அணிகொள்தில்லை கண்டேன்‌ (சிவபுராணம்‌, அடி-32) 
எனும்‌ பாடலடிகளால்‌ அறியலாம்‌. மாணிக்கவாசகர்‌ இறைவன்‌ தமக்கு அளித்த சிவப்பேறு 
குறித்துப்‌ பரவசமுற்று இத்தகைய பெருங்கருனைத்‌ திறத்தினை என்னைத்தவிர யார்‌ 
பெறக்கூடும்‌, என எண்ணி, 

முத்திநெறி அறியாத மூர்க்கரொடு முயல்வேனைப்‌ 

பக்திநெறி அறிவித்துப்‌ பழவினைகள்‌ பாறும்‌ வண்ணம்‌ 

சித்தமலம்‌ அறுவித்துச்‌ சிவமாக்கி எனையாண்ட 

அத்தன்‌ எனக்கருளியவாறு ஆர்பெறுவார்‌ அச்சோவே (திரு, கண்டபத்து பா.13-4) 
என்று வியந்து போற்றுகின்றார்‌. 
திருவடி அடைதல்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


305 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இறைவன்‌ திருவடி அடைதல்‌ என்பது வீடுபேறு அடைதல்‌ ஆகும்‌. மாணிக்கவாசகர்‌ 
தமக்கு சிவப்பேறு எப்போது கிட்டியதோ அப்போதே பிறவிப்பிணியும்‌ இல்லாமல்‌ 
போகின்றது என்கிறார்‌. 

இப்பிறவி ஆட்கொண்டினிப்‌ பிறவா மேகாத்து..... 

மண்மேல்‌ யாக்கை விடுமாறும்‌ வந்துன்‌ 

கழற்கே புகுமாறும்‌ (திருவாசகம்‌, திருஅம்மானை, பா.123) 
என்ற பாடலடிகளால்‌ இறைவனின்‌ திருவடிகளை ஏத்துதலைக்‌ காணலாம்‌. மாணிக்கவாசகர்‌ 
சிவப்பேறு பெறுவதற்குக்‌ கையாண்ட நெறி எளிமையான நெறி - அன்பு நெறி - அதுவே பத்தி 
நெறியாகும்‌. இந்நெறியினை அவருக்கு அறிவித்தவன்‌ இறைவனே. “பக்திநெறி அறிவித்து” 
என்னும்‌ திருவாசகத்‌ தொடரால்‌ இதனை அறியலாம்‌. உலகப்‌ பற்றினை நீக்கி இறைவழியில்‌ 
நின்று, அவன்‌ அருளாலேயே திருவருள்‌ பெற்று, சிவப்பேறு அடைவதற்கே உயிர்கள்‌ விழைய 
வேண்டும்‌ என்பதனை, அவனருளாலே அவன்‌ தாள்‌ வணங்கி (திருவாசகம்‌, சிவ.அடி-18) 
என்ற பாடலடிகளால்‌ மாணிக்கவாசகர்‌ விளக்குகிறார்‌. 

மாணிக்கவாசகரைப்‌ போன்று, இறையனுபவத்தில்‌ ஊறித்திளைத்த வள்ளலார்‌. 
இறைவனின்‌ பெருங்கருணையையும்‌ திருவருள்‌ திறத்தினையும்‌, 

நினைந்து நினைந்து உணர்துணர்ந்து நெகிழ்ந்து நெகிழ்ந்தன்பே 

நிறைந்து நிறைந்தூற்‌ றெழுங்‌ கண்ணீரதனால்‌ உடம்பு. 

நனைந்து நனைந்து அருளமுதே நன்னிதியே ஞான 

நடத்தரசே என்னுரிமை நாயகனே என்று 

வனைந்து வனைந்து ஏத்துதும்‌ நாம்‌ (திருவருட்பா - பா.5576) 
என்ற பாடலடிகளால்‌ ஏத்துகின்றார்‌. 
அணைந்தோர்‌ தன்மை 

இறைவன்‌ சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன்‌; எனவே, அவனை மாயா காரியங்களாகிய 
கருவி, கரணங்களைக்‌ கொண்டு அறிதல்‌ இயலாது. இக்கருவிகளிலிருந்து 
நீங்கியவர்களாலேயே இறைவனைக்‌ காண இயலும்‌. கருவிகளிலிருந்து நீங்கி அவனைக்‌ 
கண்டோர்‌ பின்பு கருவிகளோடு கூடி உலகத்தோடு தொடர்பு கொள்ளும்‌ காலத்திலும்‌, 
இறைவனைக்‌ காண இயலும்‌. அவ்வாறு கண்டு வழிபடுவோரே “சீவன்‌ முத்தர்‌“ அல்லது 
“அணைந்தோர்‌” எனப்படுவர்‌. சீவன்‌ முத்தர்கள்‌ எனப்படும்‌ அணைந்தோர்‌ நன்மையையும்‌, 
தீமையையும்‌ சமமாக எண்ணுபவர்கள்‌. அவர்கள்‌ நன்மைக்காக மகிழ்ச்சியையும்‌, தீமைக்காக 
வருத்தமும்‌ அடையாதவர்கள்‌. உள்ளத்தில்‌ சிவத்தை அறிந்த சீவன்‌ முத்தர்களைக்‌ கூரிய வாள்‌ 
கொண்டு துன்புறுத்தினாலும்‌, சந்தனமாய்‌ பூசி மகிழ்வித்தாலும்‌, தலையிலே உளியை நாட்டி 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


306 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இறக்கினாலும்‌ கூட அவையெல்லாம்‌ சிவபெருமான்‌ விதித்த வழியே நடைபெறுவன என 
எண்ணித்‌ தம்‌ இயல்பில்‌ எப்போதும்‌ மாறாதிருப்பர்‌, இக்கருத்தினை, 

செத்திலென்‌ சீவிலென்‌ செஞ்சாந்‌ தணியிலென்‌ 

மத்தகத்‌ தேயுளி நாட்டி மறிக்கிலென்‌ 

வித்தகன்‌ நந்தி விதிவழி யல்லது 

தத்துவ ஞானிகள்‌ தம்மை குன்றாரே (9ஆம்‌ தந்திரம்‌, பா.2847) 
என்ற திருமந்திரப்‌ பாடல்‌ தெளிவுறுத்துகின்றது. சீவன்‌ முத்தர்கள்‌ பாலரைப்‌ போல, 
உன்மத்தரைப்‌ போல, பேய்‌ போல உலகிலே திரிவர்‌. ஏனெனில்‌ அவர்‌ தேக தர்மம்‌ கடந்தவர்‌. 
அவர்களது செயலை யாரும்‌ அறிய மாட்டார்கள்‌. இதனை, 

நாடவர்‌ நம்தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப 

நாமும்‌ அவர்‌ தம்மை ஆர்ப்ப ஆர்ப்ப (திருவாசகம்‌ -திருப்பொற்சுண்ணம்‌ - பா.72) 
எனும்‌ பாடலடிகளால்‌ விளக்குவார்‌ மாணிக்கவாசகர்‌. அணைந்தோர்க்குக்‌ கருவி 
கரணங்களெல்லாம்‌ பேரின்பத்தை நுகர்வதற்கு உரிய கருவிகளாய்‌ நிற்கும்‌. இன்ப-துன்பத்தை 
அனுபவிக்கையில்‌ அதனைத்‌ தம்‌ செயலாகவோ, பிறர்‌ செயலாகவோ கருதாமல்‌ முதல்வனது 
செயலாகவே காண்பதால்‌ அவர்களுக்குப்‌ பேரின்பமே விளையும்‌ என்பதனை, 

காணும்‌ கரணங்கள்‌ எல்லாம்‌ பேரின்பமெனப்‌ 

பேணும்‌ அடியர்‌ ... (திருவாசகம்‌ - பண்டாய நான்மறை, பா.6:1-2) 
என வரும்‌ திருவாசகம்‌ பகுதியால்‌ உணரலாம்‌. 
இறையடியார்களின்‌ சிவப்பேரின்பம்‌ 

இறையருளால்‌ ஞானம்‌ பெற்ற அடியார்களின்‌ அனுபவங்கள்‌ குறித்து, மாணிக்கவாசகர்‌ 
குறிப்பிடுகிறார்‌. இறை அடியார்க்கு அடியவனாக இருப்பதையே அவர்‌ விரும்புகிறார்‌. இத்தகு 
இறையின்பத்தைத்‌ தமக்கும்‌ அருளுமாறு இறைவனிடம்‌ வேண்டுகின்றார்‌. இறையோடு 
தன்னை இணைத்துக்‌ கொள்ளுமாறு புலம்புகின்றார்‌. சிவனடியார்கள்‌ பெற்ற இறை 
அனுபவத்தைத்‌ தாமும்‌ பெறவே விழைகின்றார்‌. சிவானந்தம்‌ பெற்றவர்களுக்கு உற்றாரும்‌, 
வேற்றாரும்‌ இல்லை. சிந்தைக்குத்‌ தெளிவைக்‌ கொடுத்துத்‌, தன்னில்‌, தன்னருளில்‌ 
இணைப்பது இறைவனின்‌ பெருங்கருணையே ஆகும்‌ என்பார்‌ மாணிக்கவாசகர்‌. மேலும்‌, 
இறையின்பம்‌ பெற்றோர்‌ சிவசொரூபம்‌ பெறுகின்றனர்‌ என்றும்‌, தமது சீவசொரூபத்தை 
இழக்கின்றனர்‌ என்றும்‌, இறை அன்பர்கள்‌ சூழ்ந்த சபையில்‌ தம்மைச்‌ சேர்க்குமாறும்‌, 
எப்போதும்‌ அடியாரோடு தம்மை இணைத்து வைத்திருக்குமாறும்‌ இறைவனை வேண்டுகிறார்‌. 
மாணிக்கவாசகரின்‌ இறையின்பப்பேறு 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


£2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


307 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மாணிக்கவாசகர்‌ தம்மைப்‌ பற்றியுள்ள. பசு, பாசங்களை அறுத்து இறைவனின்‌ 
திருவடிகளில்‌ தம்மைச்‌ சேர்த்துக்‌ கொண்டதையும்‌, அவ்வாறு தமக்குத்‌ திருவடி நல்கித்‌ தம்மைச்‌ 
சிவமாக்கி ஆட்கொண்டதையும்‌, 

பத்திமையும்‌ பரிசும்‌ இலாப்‌ பசுபாசம்‌ அறுந்தருளிப்‌ 

பித்தன்‌ இவன்‌ என என்னை ஆக்குவித்துப்‌ பேராமே 

சித்தம்‌ எனும்‌ திண்கயிற்றால்‌ திருப்பாதம்‌ கட்டுவித்த 

வித்தகனார்‌ விளையாடல்‌ விளங்குதில்லை கண்டேனே (திருவாச, கண்டபத்து, பா.7.) 
என்ற பாடலின்‌ வழி தெளிவுறுத்துகின்றார்‌. மேலும்‌, தான்‌ அறியாமையால்‌ 
அழுந்திக்கிடந்ததையும்‌, இறைவன்‌ பெருந்துறையில்‌ காட்சி தந்து அருளியதையும்‌, 
இறைக்காட்சி கிடைக்கப்‌ பெற்றும்‌ தான்‌ அதை உணராமல்‌ இருந்ததையும்‌, எண்ணி 
வருந்துகின்றார்‌. மாணிக்கவாசகர்‌ இறைவன்‌ தமக்கு அடியமையாக ஆட்கொண்டு ஒளிநெறி 
அனுபவம்‌ தந்து அவனே தமக்குக்‌ கதியாக அமைந்தும்‌, அருள்‌ இல்லாமல்‌ தன்னைப்‌ 
பிரிந்தான்‌ என்றும்‌ கூறி வருந்துகின்றார்‌. 





இறை அனுபவத்தில்‌ மூழ்கிப்‌ பற்றுகளை விட வேண்டும்‌ என்றே எண்ணுகின்றார்‌. 
உலக வாழ்வினை நாடி வாழ்வதே நன்னெறி என எண்ணி இருந்தேன்‌. அது சிறு நெறியென 
எனக்கு உணர்த்திப்‌ பேரருள்‌ அளித்தவன்‌ ஈசன்‌. அவனைச்‌ சேருவதே “பெருநெறி” என்றும்‌, 
பரமனே ஆதியும்‌, நடுவும்‌, அந்தமும்‌ இல்லாமல்‌ சிதம்பர இரகசியமாய்‌ இருப்பவன்‌ என்பதை, 

நெறியல்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனைச்‌ 

சிறு நெறிகள்‌ சேராமே திருவருளே சேரும்‌ வண்ணம்‌ 

குறி ஒன்றும்‌ இல்லாத கூத்தன்தன்‌ கூத்தையெனக்கு 

அறியும்வண்ணம்‌ அருளியவாறு ஆர்பெறுவார்‌ அச்சோவே (திருவாசகம்‌, 

அச்சோப்பதிகம்‌,பா.2.) 
என்ற பாடலின்‌ மூலம்‌ புலப்படுத்துகின்றார்‌.மேலும்‌, இறைவன்‌ தன்‌ பாசங்களை அறுத்து 
உய்யும்‌ வழியைக்‌ காட்டி, ஓங்காரத்‌ தத்துவத்தை உணர்த்திய உத்தமன்‌ என்கிறார்‌. 

.. உய்யும்நெறி காட்டுவித்திட்‌ டோங்காரத்‌ துட்பொருளை 

ஐயன்‌எனக்‌ கருளியவாறு ஆர்‌ பெறுவார்‌ அச்சோவே (திரு, அச்சோப்பதிகம்‌, பா.7:3-4) 
என்றும்‌ தாம்‌ அருள்‌ பெற்ற திறத்தினை வியந்து போற்றுவதோடு, பத்தி பூணுதலும்‌, அருளைச்‌ 
சார்ந்திருத்தலும்‌ அதற்குரிய உபாயங்கள்‌ என்பதையும்‌ இப்பாடலின்வழி விளக்கி 
உரைக்கின்றார்‌. 
நிறைவுரை 

சாதனங்களால்‌ அடையும்‌ பயன்களில்‌ தலையாயது சிவப்வேறு. அவற்றை அடையும்‌ 


உயிர்களைக்‌ கொண்டு, இறைவன்‌ அவற்றோடு ஒன்றாகவும்‌, வேறாகவும்‌, உடனாகவும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ. 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


308 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இருக்கும்‌ நிலையாகிய அத்துவிதம்‌ என்பது முத்தி நிலையாகிய சிவப்பேறிலும்‌ உண்டு. 
இம்முத்திநிலையை இவ்வுலகத்தில்‌ இருந்து கொண்டே அடைந்தவர்கள்‌ அணைந்தோர்‌ 
அல்லது சீவன்முத்தர்கள்‌ எனப்படுவர்‌. இத்தகு அடியார்களோடு கூடியிருத்தல்‌ கூட 
இறைவனை அடைய உதவும்‌ வழியாக மாணிக்கவாசகர்‌ எண்ணுகிறார்‌. மேலும்‌ இறைவன்‌ 
குருவடிவில்‌ வந்து தன்னை ஆட்கொண்ட திறத்தினை எண்ணி வியந்து போற்றுகின்றார்‌ 
என்பன போன்ற கருத்துகளை இக்கட்டுரையின்‌ வழி அறிய முடிகின்றது. 


துணைமை நூல்கள்‌ 

[1] அருணாசலம்‌. டாக்டர்‌ ப. - பக்தி இலக்கியம்‌, பாரி புத்தக நிலையம்‌,சென்னை 108, மு.ப- 
2002, மறுபதிப்பு-2014 

[2] இராமசுப்பிரமணியம்‌ வ.த (உ.ஆ), பன்னிரு திருமுறைகள்‌ தொகுதி-2, வர்த்தமான 
பதிப்பகம்‌, சென்னை 17 

[3] ஞானசம்பந்தன்‌, அ.ச. பெரியபுராணம்‌ - கங்கை புத்தக நிலையம்‌, சென்னை 17, 1999 


[4] தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌, திருவாசகத்தேன்‌, கலைவாணி புத்தகாலயம்‌, சென்னை. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

தீபா & சுப்புலட்சுமி . “மாணிக்கவாசகரின்‌ இறையின்பப்‌ பேறு.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.303-308. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.045 

Cite this Article in English (MLA 8 Style) as: 

Deepa & K.Subbulakshmi. “The Divine Bliss of Manikkavasakar.” International Journal of Tamil 


Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 303-308. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.045 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


சீ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீதி செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


309 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சங்க அகநூல்களில்‌ ஆயர்களின்‌ பக்திநிலை 


The Devotion of the Aayars in the Sangam Scriptures 


மு.தீபா, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, டி.எல்‌.ஆர்‌. கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, விளாப்பாக்கம்‌ -21. 
M. Deepa, Research Scholar, Department of Tamil, DLR Arts and Science College, Villapakkam - 21. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-7026-5018 
முனைவர்‌ கோ. சாந்தி, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, தனபாக்கியம்‌ கிருஷ்ணசாமி முதலியார்‌ மகளிர்‌ கல்லூரி, 
வேலூர்‌ -2. 
Dr. G. Shanthi, Assistant Professor,Department of Tamil, DKM College for Women, Sainathapuram, Vellore-2. 


ORCIiD: https://orcid.org/0000-0002-9523-9297 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.046 


Abstract 


Indian society is understood to include the cultures of different ethnic groups. The 
Sangam literature shows that the Tamil community has a similar tendency. Mullaitinai 
exemplifies the pastoral grazing community in Sangam Poems. The shepherds are the ones 
who belong to the rural parts of the ancient Tamilakam. Still their successors exist in society 
today. This article examines the nature of the devotion of the Idayar people, such as the 
Mullai people. Aiyars are mostly called Aiyar, Idayar, Konar and Kovalar. Those who are 
engaged in cow and cow herding are called ‘Aiyar’. They also followed the Doctrine of God. 
The Aiyar men praised Mayonna and his grace, which had the power to protect them and the 
climbers from harm if they climb. Mayonnaise Thirumal, the goddess of the land of Mullai is 
the deity, who creates love, unites lovers, unites separated lovers and gives good fortune to 
keep Mullai love alive. So, the article deciphers the devotional state of the pastoral men. 


Keywords: Sangam Literature, Agam Songs, Aiyar, Mullai Land, Bakthi, Thirumal 


முன்னுரை 

இந்தியச்‌ சமூகம்‌ பல்வேறு இனக்குழுக்களின்‌ பண்பாடுகளை உள்ளடக்கியதாக 
விளங்குகிறது. தமிழ்ச்‌ சமூகமும்‌ இத்தகைய போக்கைக்‌ கொண்டிருப்பதைச்‌ சங்க 
இலக்கியங்கள்‌ எடுத்துக்‌ காட்டுகின்றன. குறிஞ்சித்‌ திணை வாழ்வியல்‌ வேட்டைச்‌ சமூகத்தை 
எடுத்துக்காட்டுவதுபோல்‌, முல்லைத்‌ திணை வாழ்வியல்‌ மேய்ச்சல்‌ சமூகத்தை 
எடுத்துக்காட்டுறெது. இம்முல்லைத்‌ திணை வாழ்வியலுக்கு உரியவர்களாக இடையர்கள்‌ 
திகழ்கின்றனர்‌. மருதத்‌ திணை வாழ்வியல்‌ உருவாவதற்கு முந்தைய இம்முல்லைதத்‌ திணை 
வாழ்வியலின்‌ எச்சங்கள்‌ இன்றும்‌ சமூகத்தில்‌ நின்றுநிலவுகின்றன. இத்தகைய முல்லைநில 
மக்களான இடையர்‌இன மக்களின்‌ பக்திநிலை எத்தகைய இயல்புகளைக்‌ கொண்டுள்ளது 
என்பதனை இக்கட்டுரை ஆராய்கிறது. 
தமிழ்நாட்டில்‌ ஆயர்கள்‌ 

தொல்காப்பியர்‌ காலந்தொட்டே தனி இனமாகக்‌ குறிக்கப்பெற்றுவரும்‌ ஆயர்‌ 
இனத்தார்‌, இன்று தமிழ்நாடு மாநிலம்‌ முழுவதிலும்‌ பரந்து வாழ்ந்து வருகின்றனர்‌. இவர்கள்‌ 
பல்வேறு பெயர்களில்‌ அமழைக்கப்பெற்றாலும்‌ அனைவரும்‌ தமிழ்நாட்டு அரசால்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


310 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பிற்படுத்தப்பட்டோர்‌ பட்டியலில்தான்‌ வைக்கப்பட்டுள்ளனர்‌. ஆயர்‌, இடையர்‌, கோனார்‌, 
கோவலர்‌ எனப்‌ பெரும்பான்மையாக இவர்கள்‌ அழைக்கப்பெறுகின்றனர்‌. ஆ என்றால்‌ பசு, 
பசு மேய்த்துத்‌ தொழில்செய்து வருபவர்கள்‌ 'ஆயர்‌' எனப்பெறுகின்றனர்‌. குறிஞ்சிக்கும்‌ 
மருதத்துக்கும்‌ இடைப்பட்ட நிலத்தில்‌ வாழ்வோர்‌ என்பதால்‌ இவர்கள்‌ இடையர்‌ 
எனப்பட்டனர்‌. கோன்‌ என்பதற்குத்‌ தலைவன்‌ என்று பொருள்‌. இனத்திற்குத்‌ தலைவர்களாக 
இருந்த வந்தவர்கள்‌ என்பதால்‌ இவர்கள்‌ கோனார்‌ எனப்பட்டனர்‌. 'கோ' என்பது பசுவையும்‌ 
குறிக்கும்‌ என்பதால்‌ அதனை மேய்பவர்கள்‌ கோனார்‌ என்றும்‌ அழைப்படுவதாகக்‌ கருதலாம்‌. 
கோனார்‌ என்பதே பெரும்பான்மையாக இன்று வழக்கில்‌ உள்ளது. 

கால்நடை மேய்த்தலே இவர்களது தொழில்‌ என்றாலும்‌ இன்று அவ்வினத்தார்‌ 
எல்லோரும்‌ கால்நடை மேய்ப்போராக இல்லை. நாகரிக உலகிற்கு ஏற்றவாறு தொழிலை 
மாற்றிக்‌ கொண்டுவிட்டனர்‌. இவர்கள்‌ மட்டுமின்றித்‌ தமிழ்நாட்டின்‌ வடக்குப்‌ பகுதியிலும்‌ 
மேற்குப்‌ பகுதியிலும்‌ வாழும்‌ கால்நடைமேய்ப்போர்‌ 'குறும்பர்‌' எனப்படுகின்றனர்‌. 
குறும்பாடுகளை மேய்ப்பதால்‌ இப்பெயர்‌ பெற்றனர்‌ என்றும்‌ 'குறும்பு' அமைத்து ஆடுகளைப்‌ 
பாதுகாத்தலால்‌ இவ்வாறு அழைக்கப்பெற்றனர்‌ என்றும்‌ அறியமுடிகின்றது. தமிழகத்தில்‌ 
தென்மாவட்டங்களில்‌ வாழும்‌ கால்நடை மேய்ப்போர்‌ கீதாரிகள்‌ எனப்படுகின்றனர்‌. இவர்கள்‌ 
இடம்விட்டு இடம்‌ பெயர்ந்து கால்நடை மேய்க்கும்‌ தொழிலை மேற்கொண்டுள்ளனர்‌. 
இவர்கள்‌ 'யாதவர்கள்‌' என அழைத்துக்‌ கொள்வதையே பெருமையாகக்‌ கருதுகின்றனர்‌. 
'யது'குலத்தைச்‌ சார்ந்த மன்னர்களின்‌ வழிவந்தவர்களே யாதவர்கள்‌, மன்னர்‌ குடிவழியில்‌ 
தோன்றிய பெருமைக்குரியவர்களாக தங்களை எண்ணும்‌ பொருட்டே தங்களை யாதவர்கள்‌ 
என அழைப்பதையே விரும்புவதாகச்‌ கருதலாம்‌. யாதவர்கள்‌ என ஒரு பெயருக்குள்‌ இவர்களை 
அடக்குவது போன்றே இடையர்‌ என்ற பெயருக்குள்ளும்‌ அடக்கிவிடலாம்‌. 
தெய்வ நம்பிக்கை 

பழந்தமிழர்கள்‌ தெய்வ வழிபாடு மிக்கவர்கள்‌, நிலப்பாகுபாடு கண்டவர்கள்‌ அந்தந்த 
நிலத்துக்குரிய தெய்வப்‌ பாகுபாடு கண்டார்கள்‌. அறிவின்‌ எல்லைக்கு அப்பாற்பட்டவராய்‌. 
அனைத்தும்‌ கடந்தவராய்‌ திகழும்‌ இறைவனை அவரவர்‌ இயல்பிற்கும்‌ விருப்பத்திற்குமேற்பப்‌ 
பல்வேறு வடிவங்களிலும்‌ நிலைகளிலும்‌ வைத்து தமிழர்கள்‌ தொடங்கினார்கள்‌ (அ.முத்துசாமி, 
சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌ ப.107) தெய்வக்கோட்பாடு தொன்றுதொட்டு மக்களிடையே 
வேரூன்றி வந்துள்ள பண்பாடு, தெயவம்‌ என்ற சொல்‌ பெயர்ச்‌ சொல்லாகவும்‌ உயர்திணைச்‌ 
சொல்லாகவும்‌ விளங்கி வருகிறது. இந்த தெய்வம்‌ நன்மைக்கும்‌ தீமைக்கும்‌ காரணமாக 
இருக்கிறது. அதனால்‌ தெய்வத்தைப்‌ போற்றும்‌ பண்பு வளர்ந்தது. முதலில்‌ அச்சத்தால்‌ 
தெய்வத்தைப்‌ போற்றினார்கள்‌. தகாத செயல்‌ செய்யின்‌ தெய்வம்‌ வருத்தும்‌ என்று எண்ணினர்‌ 
அச்சம்‌ வருத்தும்‌ என்ற பொருளில்‌ அணங்கு சூர்‌, பேய்‌ என்ற பெயர்களில்‌ தெய்வங்களை 
அழைத்தார்கள்‌. மலை, காடு, மரம்‌, நீர்நிலை, கடல்‌, செடி, கொடிகள்‌ முதலியவற்றில்‌ 
தெய்வங்கள்‌ உறையுமென்று கருதி வழிபாடு நடத்த ஆரம்பித்தார்கள்‌ (மு.சண்முகப்பிள்ளை, 
சங்கத்‌ தமிழர்‌ வாழ்வியல்‌, ப.178) பிறகு தங்களுடைய வாழ்வு சிறக்கவும்‌ தாங்கள்‌ எண்ணிய 
வினை இனிது முடியவும்‌ வேண்டி கடவுளிடம்‌ வரம்‌ வேண்டினர்‌. அதுபோல முல்லை நில 
மாந்தர்கள்‌ தெய்வத்தை வழிபட்டார்கள்‌. எந்த தொழிலையும்‌ தெய்வங்களைத்‌ தொழுது 
மேற்கொண்டால்‌ நலம்பயக்கும்‌ என்ற நம்பிக்கை அவர்களிடம்‌ இருந்தது. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


முல்லை நிலத்து தெய்வம்‌ மாயோன்‌ ஆவான்‌. இவனுக்கு மாயவன்‌, மால்‌, நெடியோன்‌, 
நெடுவேள்‌ போன்ற பெயர்கள்‌ உண்டு. மா என்பது கருப்பு. மாயோன்‌ என்றால்‌ கரியவன்‌ 
எனப்பொருள்படும்‌. பசிய கடலினையும்‌, நீலவானத்தினையும்‌, கரிய காயாம்பூ மலராகிய 
பூவைப்‌ பூக்களின்‌ தொகுதிகளையும்‌, ஆங்கெல்லாம்‌ பரந்து நிற்கும்‌ வண்ணத்தையும்‌ 
வனப்பையும்‌ கண்டு அவற்றிற்குப்‌ பொருளாய்‌ நின்றிலங்கும்‌ செம்பொருளை மாயோன்‌ 
என்பர்‌ என்று ௧. த. திருநாவுக்கரசு, கூறுகிறார்‌.(அ.முத்துசாமி, சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌, 
ப.149) மாயோன்‌ நீல நிறத்துடனும்‌ ௧௬ நிறத்துடனும்‌ திகழ்பவன்‌. பொன்னால்‌ செய்த 
மாலையையும்‌ ஒளிபொருந்திய அணிகலன்களையும்‌ பல்வேறு வண்ண மணிகள்‌ பதிக்கப்பட்ட 
மணிமாலைகளையும்‌ அணிந்தவனாக மாயோன்‌ திகழ்ந்தான்‌. 

மாயோன்‌ பெற்றோர்‌ அற்றவன்‌. அதனால்‌ இவன்‌ காமன்‌, சாமன்‌ ஆகிய இருவர்க்கும்‌ 
தந்தையாகத்‌ திகழ்கிறான்‌(அ.முத்துசாமி, சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌, ப.167). நான்முகனின்‌ 
தந்தையாகிய மாயோன்‌ எல்லா இடங்களிலும்‌, எல்லாப்‌ பொருள்களுமாய்‌ நீக்கமற 
நிறைந்திருப்பவன்‌. அறமாகவும்‌, அருளாகவும்‌, பகைவரை வருத்தும்‌ துன்பமாகவும்‌, 
ஞாயிறாகவும்‌, படைப்பவராகவும்‌ திகழ்கிறான்‌. முக்காலம்‌ கடந்து காத்தல்‌ தொழிலை 
செய்பவனாகவும்‌ இருக்கிறான்‌. ஆயர்குல ஆடவர்கள்‌ ஏறுதழுவுங்கால்‌ அவரையும்‌ 
ஏறுகளையும்‌ கேடுறாவாறு காக்கும்‌ ஆற்றல்‌ படைத்த மாயோனையும்‌ அவன்‌ உறையும்‌ 
கானத்தையும்‌ ஆயர்குலமகளிர்‌ புகழ்ந்தேந்தித்‌ தொழுதனர்‌. ஆயர்குல இளைஞர்கள்‌ 
ஏறுதழுவச்‌ செல்வதற்கு முன்‌ ஆலமரத்தின்‌ கீழும்‌ மாமரத்தின்‌ கீழும்‌ உறைந்த கடவுளர்களை 
வழிபட்டனர்‌. 

துறையும்‌ அலமுந்‌ தொல்வலி மராஅழும்‌ 

முறையுளி பராஅய்ப்‌ பாய்ந்தனர்‌ தொழு உ (கலி. 101; முல்லைக்கலி 13-14) 

ஆயர்கள்‌ காமனை வழிபட்டதாகக்‌ கலித்தொகை 109, முல்லைக்கலி 19-20 
புலப்படுத்துகிறது. எருமைக்‌ கொம்பை நட்டுவைத்து அதைத்‌ தெய்வமாக வழிபட்டதையும்‌ 
கலித்தொகை 114 முல்லைக்கலி 13 ஆம்‌ பாடல்‌ கூறுகிறது. ஆயர்‌ குடியில்‌ பிறந்த 
முதுமகளாகிய மாதரி இயக்கி என்னும்‌ பெண்‌ தெய்வத்துக்குப்‌ பாற்சோறு படைத்து 
வணங்கியதாக சிலப்பதிகாரத்தில்‌ (15, 115-118) கூறுகிறது. எனவே ஆயர்குலம்‌ மாயோனைத்‌ 
தவிற பிற தெய்வங்களையும்‌ வழிப்பட்டார்கள்‌ என்று சான்றுகள்‌ கூறுகின்றன. காதலர்கள்‌ 
தங்களுடைய காதல்‌ நிறைவேறவேண்டுமென்று பல தெய்வங்களைப்‌ பாடி வழிபடுகிறார்கள்‌. 

ஆங்கு இருபுலித்‌ தொழுதியும்‌ பெருங்களிற்று இனமும்‌ 

..ஆங்கு குரவை தழீஇ. யாம்‌, மரபுளி பாடி 

தேயா விழுப்புகழ்‌ தெய்வம்‌ பரவுதும்‌ 

மாசில்வான்‌ முந்நீர்ப்‌ பரந்த தொன்னிலம்‌ 

ஆளும்‌ கிழமையோடு புணர்ந்த 

எங்கோ வாழியர்‌ இம்மலர்தலை உலகே (கலி, முல்லைக்கலி 103:56-78) 

காதலைத்‌ தெய்வம்தான்‌ உருவாக்கியது என்று தோழி கூறுவதை முல்லைப்‌ 
பாடல்களில்‌ காணலாம்‌. ஆயர்மகனையும்‌ ஆயர்‌ மகளையும்‌ காதலில்‌ இணைத்துத்‌ திருமண 
வாழ்வு வாழச்‌ செய்வது தெய்வச்‌ செயலாகும்‌. ஆயர்‌ மகள்‌ ஆயர்‌ மகன்‌ மீது மிகுந்த அன்பும்‌ 
தாயிடம்‌ மிகுந்த பயமும்‌ கொண்டவளாக இருப்பதால்‌ ஏற்படும்‌ நோய்க்கு மருந்தில்லையா? 
என்று தலைவி வருந்தும்போது தோழி வருந்த வேண்டாமென்று கூறுகிறாள்‌. பிறகு 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தல்‌ 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


312 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


காதலனின்‌ கண்ணியைக்‌ காளை தூய்மையான உன்‌ கூந்தலில்‌ இட்டது என்று கேள்வியுற்று 
உன்‌ தந்தையும்‌, சகோதரரும்‌ இவளுக்குத்‌ தெய்வம்‌ காதலை உண்டாக்கிறது என்று கருதி நீ 
விரும்பிய பொதுவனுக்கு மணமுடிக்க முடிவு செய்தார்கள்‌ என்று தோழி கூறினாள்‌. தெய்வம்‌ 
உருவாக்கிய காதல்‌ தூய்மையானது என முல்லைக்‌ காதலர்கள்‌ கருதினார்கள்‌. 

வருந்தாதி மண்ணி மாசற்றநின்‌ கூழையுள்‌ ஏறாஅவன்‌ 

கண்ணி தந்திட்டது எனக்கேட்டுத்‌ திண்ணிதா 

தெய்வமால்‌ காட்டிற்று இவட்கு, என நின்னை அப்‌ 

பொய்யில்‌ பொதுவற்கு அடை சூழ்ந்தார்‌ தந்தையோடு 

ஐயன்மார்‌ எல்லாம்‌ ஒருங்கு (கலி, முல்லைக்கலி, 107; 30-35) 

மாரிக்காலம்‌ வந்ததும்‌ தலைவன்‌ வரவில்லையென்று மனம்‌ வெதும்பிய தலைவியை 
அவருடைய செவிலித்தாய்‌ ஊருக்குப்‌ புறத்தேயுள்ள திருமாலின்‌ கோவிலுக்குச்‌ சென்று 
நாழியிலே கொண்டு போன நெல்லையும்‌ புதிய முல்லை மலர்களையும்‌ கலந்து தூவி 
திருமாலிடம்‌ கொடுத்து நல்வாக்குக்‌ கேட்பர்‌ (சாமி.சிதம்பரனார்‌, பத்துப்பாட்டும்‌ 
பண்டைத்தமிழரும்‌, ப.101) நல்வாக்கின்படி நடக்கும்‌ என்று நம்பினார்கள்‌. இளங்கன்றுகள்‌ 
தாய்ப்பசுக்களைக்‌ காணாமல்‌ வருந்துகின்றன. அக்கன்றுகளின்‌ துயரைக்கண்ட ஆயர்மகள்‌ 
பிடரியிலே வைத்துக்கொண்டு, கோல்‌ பிடித்த கோவலர்கள்‌ பின்னே வர தாய்ப்பசுக்கள்‌ 
விரைந்து வருகின்றன என்று கூறி ஆறுதல்படுத்திய வார்த்தை தங்கள்‌ தலைவிக்குக்‌ கூறிய 
நல்வார்த்தை என்று கருதினார்கள்‌. இந்த நல்வார்த்தையைக்‌ கேட்கச்‌ செய்த முல்லை 
நிலத்தெய்வத்திருமாலை வணங்கிவிட்டு தலைவியைத்‌ தேற்றுவார்கள்‌. 

நல்ல நல்லோர்‌ வாய்ப்புகள்‌ தெவ்வர்‌ 

முனைகவர்ந்து கொண்ட திறையர்‌ 

வருதல்‌ தலைவர்‌ வாய்வது வினைமுடித்து நீநின்‌ 

பருவரல்‌எவ்வம்‌ களை மா யோய்‌எனக்‌ (முல்லைப்பாட்டு, 18-21) 

முல்லை நிலத்து தெய்வமாகிய திருமால்‌ என்ற மாயோன்‌ காதலை உருவாக்கி, 
காதலர்களை இணைத்து, பிரிந்த காதலர்களை ஒன்று சேர்க்கும்‌ நல்வாக்கு தந்து 
முல்லைக்காதலை வாழவைக்கும்‌ தெய்வமாக விளங்குகிறார்‌. தெய்வ நம்பிக்கையுடைய 
காதலர்களாக முல்லைநில மாந்தர்கள்‌ வாழ்ந்தார்கள்‌. தெய்வம்‌ உருவாக்கிய காதல்‌ 
மானிடர்கள்‌ உருவாக்கிய ஏறுதழுவுதலால்‌ நிறைவேறுகின்றது. 
தெய்வச்‌ செயல்‌ 

தலைவன்‌ சூடிய கண்ணி தலைவியின்‌ கூறையுள்‌ வீழ்ந்ததைத்‌ தெய்வச்‌ செயலாக 
நம்பினார்கள்‌. இதை நல்நிமித்தம்‌ என்று கருதி செயலைச்‌ செய்ய தொடங்கினார்கள்‌. 
தலைவன்‌ தலைவி களவு வாழ்வில்‌ ஈடுபட்டு காதல்‌ மிகுதியால்‌ தலைவன்‌ தலைவியின்‌ 
கூந்தலில்‌ கண்ணியைச்‌ சூடுகின்றான்‌. தலைவியின்‌ தாய்‌ தலைவியின்‌ தலையில்‌ எண்ணெய்‌ 
தேய்க்கத்‌ தொடும்போது கண்ணி பெற்றோர்கள்‌, சகோதரர்கள்‌ கூடி அமர்ந்திருக்கும்போது 
விழுவதைத்‌ தெய்வச்செயலாகக்‌ கருதினர்‌. நல்ல ஆயர்மகனைத்‌ தெய்வம்‌ காட்டியது என்று 
கருதி ஆயர்மகளை விரும்பிய ஆயர்மகனுக்குத்‌ திருமணம்‌ செய்து கொடுக்க ஏற்பாடு 
செய்கிறார்கள்‌, 

விருந்தாது 

மண்ணி மாசு அற்றநின்‌ கூழையுள்‌ ஏறஅவன்‌ 

கண்ணி தந்திட்டது எனக்கேட்டுத்‌ திண்ணிதா 

தெய்வமால்‌ காட்டிற்று இவட்கு எனநின்னை அப்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


313 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பொய்‌ இல்‌ பொதுவற்கு அடை சூழ்ந்தார்‌ - தந்தையொடு 

ஐயன்மார்‌ எல்லாம்‌ ஒருங்கி (கலி.107; முல்லைக்கலி 29-34). 
டன நல ந்னு 

ஆயர்‌, இடையர்‌, கோனார்‌, கோவலர்‌ எனப்‌ பெரும்பான்மையாக இவர்கள்‌ 
அழைக்கப்பெறுகின்றனர்‌. ஆ என்றால்‌ பசு, பசு மேய்த்துத்‌ தொழில்செய்து வருபவர்கள்‌ 
'ஆயர்‌' எனப்பெறுகின்றனர்‌. தெய்வக்கோட்பாடு தொன்றுதொட்டு மக்களிடையே வேரூன்றி 
வந்துள்ள பண்பாடு, தெயவம்‌ என்ற சொல்‌ பெயர்ச்‌ சொல்லாகவும்‌ உயர்திணைச்‌ 
சொல்லாகவும்‌ விளங்கி வருகிறது. ஆயர்‌ குல ஆடவர்கள்‌ ஏறுதழுவுங்கால்‌ அவரையும்‌ 
ஏறுகளையும்‌ கேடுறாவாறு காக்கும்‌ ஆற்றல்‌ படைத்த மாயோனையும்‌ அவன்‌ உறையும்‌ 
கானத்தையும்‌ ஆயர்‌ குலமகளிர்‌ புகழ்ந்தேந்தித்‌ தொழுதனர்‌. முல்லை நிலத்து தெய்வமாகிய 
திருமால்‌ என்ற மாயோன்‌ காதலை உருவாக்கி, காதலர்களை இணைத்து, பிரிந்த காதலர்களை 
ஒன்று சேர்க்கும்‌ நல்வாக்கு தந்து முல்லைக்காதலை வாழவைக்கும்‌ தெய்வமாக விளங்குகிறார்‌. 


துணைநூற்பட்டியல்‌ 

[1] இளம்பூரணர்‌ (உரை), தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌, கெளரா பதிப்பகம்‌, சென்னை-14. 
[2] சிதம்பரனார்‌. சாமி., பத்துப்பாட்டும்‌ பண்டைத்‌ தமிழரும்‌, அறிவுப்பதிப்பகம்‌, பதி. 2009. 

[3] நச்சினார்க்கினியர்‌ (உரை), கலித்தொகை, கழக வெளியீடு, சென்னை. பதி.1978. 

[4] மறைமலையடிகள்‌ (உரை), முல்லைப்பாட்டு, பழனியப்பா பிரதர்ஸ்‌, சென்னை. பதி.2007. 


[5] முத்துசாமி. அ., சங்க இலக்கியத்தில்‌ ஆயர்‌, இராணி பதிப்பகம்‌, சென்னை. பதி.1988. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

தீபா & சாந்தி. “சங்க அகநூல்களில்‌ ஆயர்களின்‌ பக்திநிலை.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.309-313. டிஒஜ: 
10.38067/ijtlis.2021.spl.v03i03v2.046 

Cite this Article in English (MLA 8 Style) as: 

Deepa & Shanthi . “The Devotion of the Aayars in the Sangam Scriptures.” International Journal of Tamil 


Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 309-313. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.046 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


ஓ உ இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


314 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மாணிக்கவாசகரின்‌ பரதுரியாதீத நிலை 
Manikkavasakar’s Spiritual Transcendence 


முனைவர்‌ அ.நஸ்ரின்‌, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, சோனா கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, சேலம்‌-5. 


Dr.A.Nasrin, Assistant professor of Tamil, Sona College of Arts and Science, Salem 5. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-1653-7676 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.047 





Abstract 


In accordance with Shaivism, there lies a compilation of twelve volumes compendium 
of hymns among which “Thiruvasagam” and “Thirukkovaiyar” stands eight in rank. The 
objective of this paper is to portray the experience of Manikkavasakar’s oneness with God 
through “Thiruvasagam”. In “Thiruvasagam”, Manikkavasakar portrays the ways to attain 
enlightenment whereas in Thiruperundurai he projects incarnation of lord Shiva as his Guru. 
Further, Manikkavasakar deciphers the barriers caused by the five human senses to 
accomplish spirituality, which indeed helped him attain sainthood. Thus he has also 
mentioned it in several places throughout his writings. Manikkavasakar carved a niche for 
himself through his individual talent by feeling the presence of God not through his mortal 
state but rather through his insighfulness. Manikkavasakar states in his spiritual epic that 
God is his mentor in the mortal world and a third eye or sixth sense within himself in a 
Jormless form. Manikkavasakar in his writings, with a great pride, frequently acknowledges 
the insight on realizing God and spirituality of Lord Shiva and repeatedly states how God has 
become his oneness with body, mind and soul. 


Keywords: State of intelligence, ignorance, spiritual awareness, God’s Possession of 
Manikkavasakar, Insight and Lord Shiva’s light form, Spiritual Transcendence 


முன்னுரை 

மனிதன்‌ வெறும்‌ மனிதனாக இல்லாமல்‌ பண்பட்ட பக்குவப்பட்ட மனிதனாக வாழ 
இறைநம்பிக்கை அத்தியாவசியமாகிறது. இறைநிலையில்‌ சிவபெருமானை வழிபடுபவர்கள்‌ 
சைவர்கள்‌ என அழைக்கப்பட்டனர்‌. சைவசமயக்‌ குரவர்கள்‌ நால்வர்‌. அவர்களில்‌ 
மாணிக்கவாசகர்‌ தனித்தன்மையவர்‌. மற்ற அடியார்கள்‌ அனைவரும்‌ இறைவனையும்‌, 
இறைநம்பிக்கையும்‌ பாட மாணிக்கவாசகர்‌ மட்டுமே தன்னையும்‌ தன்‌ அனுபவத்தையும்‌, தான்‌ 
கண்ட பரம்பொருளையும்‌ மற்றவர்களுக்கு எடுத்துரைக்கிறார்‌. மாணிக்கவாசகரின்‌ திருவாசகம்‌ 
அவரின்‌ ஆன்ம பரிபக்குவ நிலையையே எடுத்துக்காட்டுகிறது. 

மாணிக்கவாசகர்‌ திருப்பெருந்துறையில்‌ முதலில்‌ இறைவனைக்‌ கண்டார்‌. 
அதன்பின்னர்‌ இறையனுபவத்தை முழுமையாகப்‌ பெற முடியவில்லையே என்ற ஏக்கத்தால்‌ 
தன்னுள்ளே விடை தேட முயன்றார்‌. உடலும்‌, இந்த உலக வாழ்க்கையும்‌ தான்‌ அதற்குக்‌ 
காரணம்‌ என்பதை உணர்ந்து உலக வாழ்க்கையின்‌ பற்றற்ற நிலையை மேற்கொண்ட பின்னர்‌ 
மெல்ல மெல்ல சிவபெருமானை உணர, எங்கே தனக்கு இறைக்காட்சி கிடைக்காமல்‌ 
போய்விடுமோ என்று மனம்‌ சஞ்சலம்‌ கொள்கிறார்‌. இதனை, 


மலம்சோரும்‌ ஒன்பது வாயிற்குடிலை 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீன்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


315 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மலங்கப்‌ புலனைந்தும்‌ வஞ்சனையைச்‌ செய்ய 

விலங்கு மனத்தால்‌ விமலா உனக்குக்‌ 

கலந்தஅன்‌ பாகிக்‌ கசிந்துள்‌ உருகும்‌ 

நலந்தான்‌ இலாத சிறியேன்‌ (சிவபுராணம்‌. 54-58 அடி) 
என்ற பாடலடிகளில்‌ தன்‌ நிலை பற்றித்‌ தெளிவாக்குகின்றார்‌. 

பரம்பொருளை அடைவதற்கு ஐம்புலன்களால்‌ ஏற்படும்‌ இடையூறுகள்‌ மட்டுமின்றி 
இந்த உலகியல்‌ வாழ்வும்‌ இடையூறாக உள்ளதை மாணிக்கவாசகர்‌ தெளிந்தார்‌. தான்‌ தெளிந்த 
தன்மையைப்‌ பின்வரும்‌ பாடலடிகளில்‌ சுட்டிக்காட்டுகின்றார்‌. 

கல்வியென்றும்‌ பல்கடற்‌ பிழைத்தும்‌ 

செல்வமென்னு மல்லலிற்‌ பிழைத்தும்‌ 

நல்குரவென்றும்‌ தொல்விடம்‌ பிழைத்தும்‌ 

புல்வரம்பாய பல்துறை பிழைத்தும்‌ (போற்றித்திருவகவல்‌. 38-41 அடிகள்‌) 
என்ற அடிகளில்‌ மாணிக்கவாசகர்‌ உலகியல்‌ தொடர்புகளால்‌ பரம்பொருளைச்‌ சென்றடைய 
முடியாமல்‌ தவித்தமையைக்‌ குறிப்பிடுகின்றார்‌. இதேபோல்‌ ஞானசம்பந்தரும்‌ தம்முடைய 
தேவாரப்‌ பாடல்களில்‌ இளமை நிலையற்றது என்பதைப்‌ பின்வருமாறு கூறுகின்றார்‌. 

செல்வமல்கிய செல்வர்‌ பராய்த்துறைச்‌ 

செல்வர்மேற்சிறை யாதன 

செல்வன்‌ ஞானசம்‌ பந்தன செந்தமிழ்‌ 

செல்வமாம்‌ இரை செப்பவே (சம்பந்தர்‌-பா.1458) 
என இளமை நிலையில்லாதது என்பதை உணர்ந்து இளமையிலேயே இறை அருள்‌ தேடப்‌ 
பணிக்கின்றார்‌. சைவ சித்தாந்த மரபுப்படி பதி, பசு, பாசம்‌ என்பன மட்டுமே அனாதியானவை. 
மற்ற அனைத்தும்‌ தோன்றி நிலைபெற்று அழிவனவேயாகும்‌ என்கிறார்‌. இதே கருத்தை 
திருமூலர்‌ இளமையிலேயே 'இறையருள்‌ தேடுக' என்கிறார்‌. 

பாலன்‌ இளையன்‌ விருத்தன்‌ எனநின்ற 

காலன்‌ கழிவன கண்டும்‌ அறிகிலார்‌ 

ஞாலம்‌ கடந்து அண்டம்‌ ஊடறுத்தான்‌ அடி 

மேலும்‌ கிடந்து விரும்புவன்‌ நானே (திரும-பா.181) 
என்ற திருமந்திர அடியில்‌ சிறுவன்‌, காளை, கிழவன்‌ (பாலன்‌, இளையன்‌, விருத்தன்‌) எனப்‌ 
பருவ காலங்கள்‌ மாறிக்‌ கழிந்து போவதைக்‌ கண்‌ எதிரே கண்டும்‌, இளமைப்‌ பருவம்‌ என்பது 
நிலையற்றது என்பதை உணராமல்‌ இருக்கின்றார்கள்‌. இந்த உலகையும்‌ இந்த உலகைக்‌ 
கடந்து நிற்கிற அண்டங்களைக்‌ கடந்தும்‌ அவற்றோடு கலந்தும்‌ இருக்கின்ற திருவடித்‌ 
துணையை அவன்‌ அருளை நான்‌ மேலும்‌ மேலும்‌ விரும்பித்‌ தொழுவேன்‌ என்ற திருமூலர்‌ 
குறிப்பிடுவது இங்கு ஒப்பு நோக்கத்தக்கதாகும்‌. 
அறிவும்‌, அறியாமை நிலையும்‌ 

பரம்பொருளைப்‌ பற்றி அறிகின்ற அறிவு உலகியல்‌ அறிவிலிருந்து வேறுபட்டது. 
திருவாசகம்‌ மானுடர்‌ நன்னெறி அடைய சிவ வழி நின்று வழிகாட்டும்‌ அற்புத படைப்பாகும்‌. 
இறை அனுபவம்‌ என்பது, தெய்வம்‌ ஒன்றையே நிலையான இன்பப்‌ பொருளாகக்‌ கொண்டு 
அதனோடு எந்த அளவுக்கு ஊன்‌ உருக உணர்வு கனிய ஒன்றி நிற்க முடிகிறதோ அந்த 
அளவுக்கே ஒருவனுக்குக்‌ கைகூடுவது என்று தெரிவிக்கிறார்‌ டாக்டர்‌ ப.அருணாசலம்‌. 





பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


316 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பரம்பொருளைப்‌ பற்றி அறிகின்ற அறிவை இரண்டாகக்‌ கொள்ளலாம்‌. முதலாவது-உலகியல்‌ 
நிலையிலிருந்து அறிவது, இரண்டாவது-இறைவன்‌ பற்றி அறிந்த நிலையிலிருந்து 
பாடுவதாகும்‌. 

உலகியல்‌ நிலையிலிருந்து பாடும்பொழுது அனைவரும்‌ அறிந்த ஒரு பொது 
அனுபவமாக இருக்கும்‌. ஆனால்‌ இறை வட்டத்திலிருந்து பாடுவது என்பது தன்‌ 
அனுபவத்தைக்‌ கூறுதல்‌ ஆகும்‌. தன்‌ அனுபவம்‌ என்பது உணர்வில்‌ விளைவதாகும்‌. இதனை, 





உரைஉணர்வு இறந்து நின்று உணர்வது ஓர்‌ உணர்வே  (கோவில்திருப்பதிகம்‌-பா.3) 
என்கிறது திருவாகம்‌. இவ்வாறு மாணிக்கவாசகர்‌ சிவனைப்‌ பற்றி அறியும்‌ அறிவே 
உண்மையான அறிவு, மெய்யறிவு என்கிறார்‌. பரம்பொருளைப்‌ பற்றிய அறிவே 
உண்மையானது, மற்றவை அறியாமையே என வலியுறுத்துகிறார்‌. 
இறையருட்‌ சிந்தனை 

இறையருள்‌ என்பது ஒரு நொடிப்பொழுதுக்குள்‌ நடைபெறும்‌ ஒன்றாகும்‌. அந்த ஒரு 
நொடிப்பொழுது மாணிக்கவாசகர்‌ திருப்பெருந்துறையில்‌ இறைவனைக்‌ கண்ட காட்சி 
பாடப்பட்டுள்ளது. 'சிவமாக்கி என்னை ஆண்டான்‌' என்னும்‌ தொடரில்‌ இதனை அறியலாம்‌. 

அரைசனே அன்பர்க்கு அடியேன்‌உடைய 

அப்பனே ஆவியொடு ஆக்கை 

புரைபுரை கனியப்‌ புகுந்துநின்று உருக்கிப்‌ 

பொய்‌இருள்‌ கழந்த மெய்ச்சுடரே 

தினரபொரா மன்னும்‌ அமுதம்‌ தென்கடலே 

திருப்பெருந்துறை உறை சிவனே 

உரைஉணர்வு இறந்துநின்று உணர்வதுஓர்‌ உணர்வே 

யான்‌உன்னை உரைக்கும்‌ ஆறு உணர்த்தே (கோவில்திருப்பதிகம்‌-பா.3) 
என்னும்‌ பாடலில்‌ இறைப்பிரேமையில்‌ மூழ்கி வெளிப்பட்ட அருளாளர்கள்‌ இறையனுபவத்தில்‌ 





திளைக்கின்றனர்‌ என்று கூறுகின்றது. இறையனுபவமும்‌, இறைப்பிரேமையும்‌ வேறு வேறு 
தன்மையுடையது. 

இறையனுபவம்‌ என்பது தான்‌, நான்‌' என்ற அகங்காரச்‌ சொற்களைக்‌ 
கொண்டிருக்கும்‌. நான்‌ இறைவனைக்‌ கண்டேன்‌. நான்‌ இறை அருளை அனுபவித்தேன்‌ என்று 
குறிக்கப்படும்‌. இறைப்பிரேமம்‌ என்பது நான்‌, தான்‌ என்பது முற்றிலும்‌ அழிந்த நிலையாகும்‌. 
தான்‌ இறைவனுடன்‌ இரண்டறக்‌ கலந்த தன்மையைக்‌ கூறுவதாகும்‌. மேலே குறிப்பிட்ட 
பாடலில்‌ உணர்வு என்பது இறைவனைக்‌ கண்ட உணர்வைக்‌ கூறுகின்றது. இறைவன்‌ 
உடலிலும்‌, உள்ளத்திலும்‌, உணர்விலும்‌, உயிரிலும்‌, கலந்த தன்மையை எடுத்தியம்புகின்றது. 
திருஞானசம்பந்தர்‌, திருநாவுக்கரசர்‌, சுந்தரர்‌, பன்னிரு ஆழ்வார்கள்‌ ஆகியோர்‌, பக்தியில்‌ 
மூழ்கி, பக்தி உணர்வில்‌ பாடியவர்‌ என்பது ஐயமில்லை. அவர்களுள்‌ சிறப்பைப்‌ பெற்ற ஒருவர்‌ 
மாணிக்கவாசகர்‌ எனலாம்‌. அவர்‌ தான்‌ ஞானராசிரியரான சிவபெருமானோடு இரண்டறக்‌ 
கலந்து, இறையனுபவம்‌ பெற்று, மீண்டு வந்து மறுபடியும்‌ இறைக்கலப்பு இவ்வாறு 
இருக்குமென்று தம்‌ அனுபவத்தைத்‌ திருவாசகத்தில்‌ பாடியுள்ளமை இங்கு 
போற்றதலுக்குரியதாகும்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீன்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


317 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மாணிக்கவாசகர்‌ திருவருள்‌ வாய்த்ததாகக்‌ கருதுவதும்‌, வாழ்வதும்‌, பாராட்டுவதும்‌ 
இன்ப அன்பைப்‌ பெருக்கும்‌. உலகை ஒரு குடும்பமாக்கும்‌ அமைதியை விளைவிக்கும்‌. 
பகைமை நீக்கிப்‌ பண்பு பெருகும்‌. காழ்ப்பு நீங்கி கருணை வளரும்‌, துன்பங்கள்‌ தொலையும்‌, 
இன்பம்‌ பெருகும்‌. திருவாசகம்‌ ஓதுதல்‌ இத்தனையும்‌ செய்வித்துத்‌ தரும்‌. திருவாசகத்திலுள்ள 
பாடல்கள்‌ எல்லா சமயத்தாரும்‌ ஓதுதற்குரிய முறையில்‌ பொதுமை நலம்‌ செறிந்து 
விளங்குகிறது. உண்மையான ஆழமான சமயநெறி பொதுமை நலம்‌ பெற்றே விளங்கும்‌. என்று 
தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌ கூறுவதிலிருந்து இறைக்கோட்பாட்டில்‌ பொதுத்தன்மை 
மேலோங்குவது இங்கு நோக்கத்தக்கதாகும்‌. இறைவனாகிய சிவபெருமான்‌ ஞானக்குரவனாய்‌ 
அடியாருடன்‌ வந்து மாணிக்கவாசகரை ஆட்கொள்ளுகின்றான்‌. இறைவனின்‌ அருளியல்‌ 
காட்சியின்‌ விளைவாக மாணிக்கவாசகருக்கு இறைக்கலப்பு கிட்டியது. ஊனாய்‌ உயிராய்‌ 
உணர்வாய்‌ என்னுள்‌ கலந்து (திருவம்மானை-பா.16) 
என்ற பாடலடியில்‌ தாம்‌ தெளிந்தமையையும்‌, தம்மை இறைவன்‌ ஆட்கொண்ட 
தன்மையினையும்‌ பாடுகின்றார்‌. மேலும்‌ திருமந்திரத்தில்‌, 

வாள்கொடுத்‌ தானை வழிபட்ட தேவர்கள்‌ 

ஆள்கொடுத்து எம்போல்‌ அரனை அறிகிலர்‌ 

ஆள்கொடுத்து இன்பம்‌ கொடுத்துக்‌ கோளாகத்‌ 

தாள்கொடுத்‌ தான்‌அடி சாரகி லாரே (திரும-பா.379) 
என்ற அடிகளில்‌ பிரம்மன்‌, திருமால்‌, உருத்திரன்‌ என மூவருக்குள்ளும்‌ கலந்து நீங்காமல்‌ 
இருப்பவன்‌ என்றும்‌, நான்‌ சிவபெருமானுக்கு அடிமையாகி, நான்‌ அறிந்தது போல அறிந்து 
கொண்டாரில்லை. இப்படி அவனுக்கு அடிமையானவர்களுக்கு அவன்‌ தன்னையும்‌, தனது 
பேரருளாகிய பேரானந்த இன்பத்தையும்‌ பற்றி நிற்க வலிமையான திருவடிப்‌ போற்றினையும்‌ 
தந்தருளுகின்றான்‌ என்கிறார்‌ திருமூலர்‌. “அடிமை பூண்டார்க்கு அவன்‌ அடிமை ஆவான்‌' என்ற 
செய்தியும்‌ அறியப்‌ பெறுகிறது. இதன்‌ மூலமாக இறைவன்‌ மனம்‌ கடந்து உயிரில்‌ கலந்த 
நிலையினை உணர்த்துகின்றார்‌. குருவாக வந்து தன்னை ஆட்கொண்ட திறத்தினைத்‌ 
தெளிவிக்கிறார்‌. உலகில்‌ மெய்யென நினைத்தவை எல்லாம்‌ பொய்‌ என்பதை உணர்ந்தார்‌. 
'இறைவன்‌ ஒருவனே உண்மை' என்றும்‌ தன்‌ அனுபவத்தின்‌ மூலம்‌ தெளிகிறார்‌ 
மாணிக்கவாசகர்‌. 
புறக்காட்சி 

சிவபெருமானின்‌ புறத்தோற்றம்‌ திருப்பெருந்துறையில்‌ ஒரு குருந்தமர நிழலில்‌ தமக்கு 
அருள்‌ செய்து புறக்காட்சியாகக்‌ கிடைத்தது என்பதை மாணிக்கவாசகர்‌ தம்‌ திருவாசகத்தில்‌ 
பல இடங்களில்‌ தெளிவித்துள்ளார்‌. 

நிலத்தன்மேல்‌ வந்தருளி நீள்கழல்கண்‌ காட்டி (சிவபுராணம்‌. 59வது அடி) 

அந்தணன்‌ ஆவதும்‌ காட்டிவந்து ஆண்டாய்‌ (திருப்பள்ளிஎழுச்சி-பா. 8) 
என்கிறார்‌. இதனால்‌ சிவபெருமான்‌ மானிட வடிவில்‌ வந்து குருந்த மர நிழலில்‌ காட்சி தந்தான்‌ 
என்பது தெளிவாகின்றது. 
அகக்காட்சி 

புறத்தே நிகழ்ந்த இறைவனின்‌ குருவடிவ நிகழ்ச்சியால்‌ தூண்டப்பட்டு 
மாணிக்கவாசகருக்கு அகத்தே அருளியற்‌ காட்சி கிடைத்தது. மறைலோர்‌ கோலம்காட்டி 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீன்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


318 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அருளலும்‌ (திருவண்டப்பகுதி.149 வது அடி) என்ற பாடலடியில்‌ அகக்காட்சி முதலில்‌ 
தோன்றியது. புறக்காட்சியில்‌ அவரது தலையில்‌ தீண்டிய இறைவனது திருவடிகளே ஆகும்‌. 
இதுவரை யாரும்‌ காணாத காட்சி என்று குறிப்பிடுவது இங்கு நோக்கத்தக்கதாகும்‌. 
இதேபோல்‌ கழற்றறிவார்‌ நாள்தோறும்‌ தமது வழிபாட்டு நேரத்தில்‌ இறைவனது 
சிலம்பொலியைக்‌ கேட்டு வந்தார்‌ என்பதைப்‌ பெரியபுராணம்‌, 
ஈசர்க்கேற்ற பரிசதனால்‌ அருச்சித்‌ தருள எந்நாளும்‌ 
பூசைக்‌ கமர்ந்த பெருங்கடத்தர்‌ பொற்பார்‌ சிலம்பின்‌ 
ஒலி அளித்தார்‌ (பெரிய.புரா.பா. 3776) 
என்ற பாடலடிகளின்‌ வாயிலாக வலியுறுத்துகிறது 
சிவபெருமானின்‌ சோதிவடிவம்‌ 
உலகில்‌ அருளாளர்களுக்கு இறைவன்‌ பெரும்பாலும்‌ சோதி வடிவமாக, 
ஒளிப்பிழம்பாகத்‌ தோன்றி காட்சியளித்தமையை அறியமுடிகின்றது. சோதி வழிப்பாடே 
மாணிக்கவாசகரின்‌ முக்கிய வழிபாடகத்‌ திகழந்தது எனலாம்‌. மாணிக்கவாசகர்‌ தமக்கு 
திருவடியாகத்‌ தோன்றிய உருவம்‌ பின்னர்‌ விரிந்து சோதியாக வளர்ந்து காட்சி தந்தது 
என்பதை, மாசற்ற சோதி மலர்ந்த மலர்ச்சுடரே (சிவபுராணம்‌-62வது அடி) இதனால்‌ அகத்தில்‌ 
சோதியாகவும்‌, புறத்தில்‌ வேதியனாகவும்‌, சிவபெருமான்‌ காட்சி தந்தமையைத்‌ திருவாசகம்‌ 
புலப்படுத்துவதை அறியமுடிகிறது. 
பரதுரியாதீத நிலை 
மாணிக்கவாசகர்‌ தம்முள்‌ இறைவனைக்‌ கண்ட நிலையைப்‌ 'பரசாக்கிரம்‌' என்றால்‌ 
அவ்விறைவனைக்‌ கலந்து அனுபவித்த நிலையைப்‌ 'பரதுரியாதீதம்‌ எனலாம்‌. மாணிக்கவாசகர்‌ 
இந்நிலையை எய்தி உற்ற ஆனந்த அனுபவத்தைப்‌ பல பாடல்களில்‌ வெளிப்படுத்துகின்றார்‌. 
கறந்தபால்‌ கன்னலொடு நெய்கலந்தாற்‌ போலச்‌ 
சிறந்தடியார்‌ சிந்தனையுட்டேனூறி நின்று (சிவபுராணம்‌-46-47 அடிகள்‌) 
என்று தான்‌ இறைவனை அனுபவித்த நிலையைப்‌ பற்றி பாடுகின்றார்‌. இறைவனை யாரும்‌ 
எளிதில்‌ அனுபவத்திருக்க முடியாது. அதனால்‌ தான்‌ அனுபவித்த ஒன்றை எல்லோரும்‌ 
அறிந்துகொள்ள வேண்டுமானால்‌ உலகம்‌ அறிந்த ஒன்றினோடு சொல்லுதல்‌ வேண்டும்‌ 
என்பதற்காக, மாணிக்கவாசகர்‌ கறந்தபால்‌, கன்னல்‌, நெய்‌ இவற்றின்‌ சுவை போன்றது 
என்கின்றார்‌. இறைவனிடத்தில்‌ ஏற்பட்ட கலப்பு 'இன்ப வெள்ளம்‌' போன்றது என்கிறார்‌. 
மேலும்‌, 
அப்பனே எனக்கு அமுதனே 
ஆனந்தனே அகம்‌ நெக அள்ஊறுதேன்‌ 
ஒப்பனே உனக்கு உரிய அன்பரில்‌ 
உரியவனாய்‌ உனைப்பருக நின்றதுஓர்‌ 
துப்பனே சுடர்‌ முடியனேதுணைனனே (ஆனந்தாதீதம்‌-பா.98) 
என்று பாடுகின்றார்‌. இறைவன்‌ அமிர்தமாகவும்‌, ஆனந்தமாகவும்‌ உள்ளம்‌ இளக, வாய்‌ ஊற 
காரணமாகிய தேன்‌ போன்று விளங்குகின்றான்‌ என்கிறார்‌. மேலும்‌ இறைவன்‌ தம்‌ உயிரில்‌ 
கலந்த கலப்பால்‌ ஏற்பட்ட ஆனந்தம்‌, தம்‌ உடலுக்கும்‌, உள்ளத்திற்கும்‌ கிடைத்த அருமையை 


வியந்து, அவற்றோடு உயிரிலும்‌ இறைவன்‌ கலந்தான்‌ என்று பாடுகின்றார்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


fa 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


319 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
நிறைவுரை 


மாணிக்கவாசகர்‌ இறையனுபவமும்‌ இறைக்காட்சியும்‌ இறைக்கலப்பும்‌ அவர்தம்‌ 
பாடலின்‌ மூலம்‌ வெளிப்படுத்தியுள்ளமையை அறிய முடிகிறது. மாணிக்கவாசகர்‌ இளமைப்‌ 
பருவத்திலேயே இறைவனை நினைத்து அவனது அருளைப்‌ பெற வேண்டும்‌ என்கிறார்‌. 
மாணிக்கவாசகர்‌ தான்‌ பெற்ற செல்வம்‌, உறவு, கல்வி என அனைத்தையும்‌ துறந்த நிலையில்‌ 
சிவபெருமானே அகத்தில்‌ உணர்வாகவும்‌, புறத்தில்‌ குருவாகவும்‌ சோதி வடிவாகவும்‌ வந்து 
ஆட்கொண்ட தன்மை அறியப்‌ பெறுகின்றது. 


பார்வை நூல்கள்‌ 

[1] ஸ்ரீமத்‌.சுவாமி.சித்பவானந்தர்‌ (வி.உ.ஆ), திருவாசகம்‌, ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனம்‌, 
திருச்சி, 15ஆம்‌ பதிப்பு-2009. 

[2] அருணாசலம்‌. டாக்டர்‌ ப. - பக்தி இலக்கியம்‌, பாரி புத்தக நிலையம்‌,சென்னை 108,மு.ப 
2002, மறுபதிப்பு-2014. 

[3] இராமசுப்பிரமணியம்‌ வ.த (உ.ஆ), பன்னிரு திருமுறைகள்‌ தொகுதி-2, வர்த்தமான 
பதிப்பகம்‌, சென்னை 17. 

[4] ஞானசம்பந்தன்‌, அ.ச. பெரியபுராணம்‌ - கங்கை புத்தக நிலையம்‌, சென்னை 17 முதற்‌ 
பதிப்பு மார்ச்‌ 1999. 

[5] தவத்திரு குன்றக்குடி அடிகளார்‌, திருவாசகத்தேன்‌, கலைவாணி புத்தகாலயம்‌,சென்னை 17 

[6] நடராசன்‌ பி.ரா. புலவர்‌ (உ.ஆ) பெரியபுராணம்‌ 4ஆம்‌ பகுதி, உமா பதிப்பகம்‌, சென்னை 1 


[7] மாணிக்கவாசகர்‌ ஞா. (உ.ஆ), திருமூலர்‌ திருமந்திரம்‌, உமா பதிப்பகம்‌, சென்னை 1, 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

நஸ்ரின்‌. “மாணிக்கவாசகரின்‌ பரதுரியாதீத நிலை.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.314-319. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.047 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Nasrin. “Manikkavasakar’s Spiritual Transcendence.” /nternational Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp. 314-319. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.047 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபuthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


(GD) க்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
டி ஆ யூ ழ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


320 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஆழ்வார்கள்‌ உணர்த்தும்‌ பக்தியின்‌ பாடுபொருள்‌ 


The Objective of Devotion as Evinced by the Alvars 


பா.நாகேஸ்வரி, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, ஸ்ரீ எஸ்‌. இராமசாமி நாயுடு ஞாபகார்த்தக்‌ கல்லூரி, சாத்தூர்‌. 
P.Nageswari, Assistant Professor of Tamil, Sri S. Ramasamy Naidu Memorial College, Sattur. 
ORCiD: https://orcid.org/0000-0002-6790-021X 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.048 





Abstract 


Worship has been a cultural tradition from that time to the present day. That worship 
is set in the form of nature, idol or a deity. Of these, the deities worshiped are Shiva and 
Thirumal. The sages like Nayanmars and Alvars, who realized the greatness of the Lord, 
received the grace of the Lord and expressed the bliss through their songs. The Alvars set out 
to explain the theology that led them to reach Tirumala. This article illustrates how the 
disciples have reached the Lord by the love of the Lord, and how the Alvars have handled the 
common principles of Tirumala's incarnation, the uniqueness of Tirumala, the specialty of 
Vaishnavism, and the one who can remove birth pains. 


Keywords: Vaishnavism, Alvars, Thirumal, Lord, Poems, Divine, Adiyar 


முன்னுரை 

இறை வழிபாடு என்பது அன்றைய காலம்‌ தொட்டு இன்று வரையிலான பண்பாட்டு 
மரபாக உள்ளது. அவ்வழிபாடு இயற்கை, சிறுதெய்வம்‌, பெருந்தெய்வம்‌ என்ற முறையில்‌ 
அமைகிறது. இவற்றில்‌ பெருந்தெய்வமாக சிவன்‌, திருமால்‌ வழிபாட்டை கூறலாம்‌. 
இறைவனின்‌ சிறப்பினை உணர்ந்த ஞானிகளான நாயன்மார்கள்‌, ஆழ்வார்கள்‌ போன்றோர்‌ 
தங்களது பாடல்களினால்‌ இறைவனின்‌ அருளை அடைந்தனர்‌. ஆழ்வார்கள்‌ திருமாலை 
அடைவதற்கு மேற்க்கொண்ட இறைமார்க்கத்தை விளக்குவதாக அமைகிறது. அவை, 
அடியார்கள்‌ இறைவன்‌ மேல்கொண்ட அன்பு நெறி, திருமாலின்‌ அவதாரச்‌ சிறப்பு, திருமாலின்‌ 
நிகரற்ற தன்மை, வைணவத்தின்‌ சிறப்பு, 
ஆழ்வார்கள்‌ 

வைணவ அடியார்களாக போற்றப்படும்‌ ஆழ்வார்கள்‌ திருமாலின்‌ சிறப்பினை 
உலகுக்கு எடுத்துக்காட்டியவர்கள்‌. ஆழ்வார்கள்‌ பன்னிருவர்‌ ஆவார்‌. இறைவன்‌ மீதுக்‌ 
கொண்ட அன்பினை தங்களது பாடல்களால்‌ பாடி அடைந்தனர்‌. ஒவ்வொரு ஆழ்வார்களும்‌ 
அவர்களுக்கேற்ற நெறிமுறையில்‌ இறைவனின்‌ சிறப்பினை எடுத்துக்காட்டியுள்ளனர்‌. 
இறைவன்‌ மேல்கொண்ட அன்பு நெறி 

திருமால்‌ மேல்கொண்ட அன்பால்‌ அவரை அடைய வேண்டும்‌ என்ற எண்ணத்தில்‌ 
தன்னையே தலைவியாக உருவகப்படுத்தி காதல்‌ கொண்டு இறைவனை அடைய 


எண்ணுகிறார்‌. அதனை, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


321 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


முன்செய்த முழுவினையால்‌ திருவடிக்கீழ்க்‌ குற்றேவல்‌ 

முன்செய்த முயலாதேன்‌ அகல்வதுவோ? விதியினமே ... (திருவாய்மொழி 4:28.25) 

நம்மாழ்வார்‌ தன்னை தலைவியாக உருவகித்து இன்னும்‌ தலைவனிடம்‌ சேராத 
நிலையை எண்ணி முன்‌ ஜென்மத்தில்‌ செய்த பாவச்‌ செயல்களால்‌ திருமாலின்‌ 
திருவடிகளின்கீழ்‌ கைங்காயம்‌ செய்யாமல்‌ இருப்பதை எண்ணி வருந்துகிறார்‌. அதுமட்டுமின்றி 
தலைவனின்‌ பிரிவால்‌ வாடைக்காற்றானது தலைவிக்கு துன்பம்‌ தரும்‌. 

இன்னாது இனன்‌இல்‌ ஊர்‌ வாழ்தல்‌ அதனினும்‌ 

இன்னாது இனியார்ப்‌ பிரிவு (குறள்‌-1158) 

தன்னைச்‌ சார்ந்தோர்‌ உறவு கொண்டோர்‌, தன்‌ உயிரினும்‌ மேலாக கருதி வாழ்பவர்‌ 
தம்மோடு இல்லாவிடின்‌ துன்பம்‌ தருமோ அதனைப்போன்று திருமாலுடன்‌ பிரிந்திருக்கும்‌ 
நிலையை எலும்பினில்‌ துளையிட்டு நூலினை கோர்த்தால்‌ உடம்பு துன்பப்படுமோ 
அவற்றினைப்‌ போன்று இறைவனது அருள்‌ கிடைக்காமல்‌ இருக்கும்‌ நிலையை நம்மாழ்வார்‌ 
எடுத்துக்காட்டுகிறார்‌. தனது சிந்தை, உள்ளம்‌ அனைத்தும்‌ இறைவனே ஆட்சிசெய்கிறார்‌. 
இறைவன்‌ மீது கொண்ட மிகுந்த அன்பால்‌ தன்‌ ஞான அறிவினால்‌ விளக்கேற்றி இறைவனை 
வழிபடுகிறார்‌. 

அன்பே தகளியா ஆர்வமே நெய்யாக 

இன்புருகு சிந்தை இடுதிரியா - நன்புருகி 

ஞானச்‌ சுடர்‌ விளக்கேற்றினேன்‌ நாரணற்கு ... (இரண்டாம்‌ திருவந்தாதி:2182 ) 
என்று உள்ளம்‌ உருகி தன்னையே இறைவனுக்கு அர்ப்பணித்தார்‌ பூதத்தாழ்வார்‌. 

திருவேங்கடமலையில்‌ இருக்கும்‌ இறைவனை காண்பதற்கு மீன்‌, குருகு, செண்பக 
மரம்‌, புதர்ச்செடி, மலை சிகரமாக, காட்டாறாக, படியாக இருந்தேனும்‌ இறைவனை காண 
வேண்டும்‌ என்று எண்ணுகிறார்‌. இறைவனின்‌ துணை அன்றி வேறு ஒரு துணையும்‌ 
முழுமையடையாது என்பதை உணர்ந்து திருமழிசையாழ்வார்‌ திருப்பாற்கடலில்‌ 
பள்ளிகொண்ட திருவரங்க நாயகனின்‌ தோற்றத்தை கண்டு இன்புற்று உனது அருள்‌ என்மீது 
செலுத்தியே ஆக வேண்டும்‌ என்ற முறையில்‌ வழிபட்டார்‌. 
திருமாலின்‌ அவதாரச்‌ சிறப்பு 

ஆழ்வார்கள்‌ பாசுரங்களில்‌ திருமாலின்‌ அவதார சிறப்புகளை உணர்த்தும்‌ தன்மை 
நிறைந்துக்‌ காணப்படுகிறது. 

தொகுத்த வரத்தனாய்த்‌ தோலாதான்‌ மார்வம்‌ 

வகிர்த்த வளையுகிர்த்‌ தோள்‌ மாலே ... (நான்முகன்‌ திருவந்தாதி-2386) 
இவற்றில்‌ திருமாலின்‌ நரசிம்ம அவதாரத்தை எடுத்துக்காட்டுகிறது. தவம்‌ புரிந்து பெற்ற 
வரத்தினால்‌ எவரிடமும்‌ தோற்க்காதவனாய்‌ இருந்த இரணியனின்‌ மார்பை இருகூறாக 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


322 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


வகிர்ந்த நகங்களையுடையவன்‌. மகாபலிச்‌ சக்கரவர்த்தியின்‌ ஆணவத்தை போக்கும்‌ 
பொருட்டு வாமன அவதாரம்‌ எடுத்து மூன்றடி நிலம்‌ கேட்டதை உணர்த்தும்‌ விதமாக 

அடிமூன்றில்‌ இவ்வுலகம்‌ அன்றளந்தாய்‌ போலும்‌ 

அடிமூன்‌ றிரந்தவளி கொண்டாய்‌ ... (இரண்டாம்‌ திருவந்தாதி -2186) 

இவற்றில்‌ திருவடியின்‌ சிறப்பினை விளக்குகிறது. திருமாலின்‌ அவதாரத்தைக்‌ கூறி 
அவருடைய காத்தருளும்‌ தன்மைக்கு நிகர்‌ இல்லை என்பதை உணர்த்துகிறது. கண்ணன்‌ 
அவதாரம்‌ கம்சனை அழிப்பதற்காக ஏற்ற வடிவமாகும்‌. கண்ணன்‌ குழந்தையாக இருக்கும்‌ 
போது பல அரக்கர்களை அனுப்பி கம்சன்‌ கொள்வதற்கு முயற்சித்தார்‌. ஆனால்‌ 
அவ்வரக்கர்களை எல்லாம்‌ அழித்த சிறப்பு ஆழ்வார்கள்‌ பாசுரங்களில்‌ காணப்படுகிறது. 

பூதகி முலைப்பாலை தந்து கொல்ல எண்ணிய போது அவளது உயிரை உறிஞ்சி 
மோட்சத்தைக்‌ கொடுத்த தன்மையை விளக்குகிறது. பெரியாழ்வார்‌ கண்ணனின்‌ குழந்தை 
அழகை சிறப்பித்து கூறுகையில்‌ இப்புராணத்தினை விளக்குகின்றனர்‌. திருமாலே 
எல்லாவற்றிலும்‌ தனித்த சிறப்பினை உடையவர்‌ என்பதை அவதராத்தினால்‌ ஆழ்வார்கள்‌ 
எடுத்துக்காட்டுகின்றனர்‌. உலகைக்‌ காக்கும்‌ பொருட்டு திருமால்‌ அவதாரம்‌ எடுத்ததாக 
ஆழ்வார்கள்‌ குறிப்பிடுகின்றனர்‌. 
திருமாலின்‌ நிகரற்ற தன்மை 

வைணவ அடியார்கள்‌ திருமாலுக்கு நிகர்‌ வேறு எதுவும்‌ இல்லை என்ற நிலையில்‌ 
புகழ்ந்து பாடியுள்ளனர்‌. 

நான்முகனை நாராயணன்‌ படைத்தான்‌ நான்முகனும்‌ 

நான்முகமாய்ச்‌ சங்கரனைத்‌ தான்படைத்தான்‌ - யான்முகமாய்‌ 

அந்தாதி மேலிட்ட றிவித்தேன்‌ ஆழ்பொருளை 

சிந்தாமல்‌ கொண்மின்நீர்‌ தேர்ந்து (நான்முகன்‌ திருவந்தாதி-2382) 
என்ற பாடலில்‌ எல்லாவற்றிற்க்கும்‌ தொடக்கமாக இருப்பவர்‌ திருமால்‌ எனக்‌ காட்டுகிறது. 
நான்முகனை தன்‌ நாபிக்கமலத்தில்‌ இருந்து தோற்றுவித்தார்‌. நான்முகன்‌ படைப்புத்‌ 
தொழிலை மேற்கொண்டு சிவனைப்‌ படைத்தார்‌ என்று காட்டுகிறது. அதுமட்டுமின்றி 
கங்கையை தனது ஜடாமுடியில்‌ தாங்கியிருக்கும்‌ சிவபெருமான்‌ திருமால்‌ தேகத்தில்‌ பங்கு 
கொண்டவன்‌ என்று உயர்த்திக்‌ காட்டுகிறார்‌. பெரியாழ்வார்‌ முத்தொழிலுக்கும்‌ காரணமாக 
விளங்கும்‌ மும்மூர்த்திகளில்‌ திருமாலே காப்பாற்றுகின்ற தொழிலை செய்வதால்‌ தலைவனாக 
கருதுகின்றனர்‌. ஊழிக்காலங்களில்‌ ஏற்பட்ட துன்பத்தை போக்கும்‌ பொருட்டு உலகை 
காத்தவர்‌ என்ற சிறப்பினை ஆழ்வார்கள்‌ கூறியுள்ளனர்‌. துன்பம்‌ ஏற்பட்டக்‌ காலத்தில்‌ அதைப்‌ 
போக்கும்‌ மருந்தாக நாராயணனின்‌ மந்திரம்‌ உள்ளது என்கிறார்‌. நாராயணனின்‌ சிறப்பை 


உணர்ந்து அவரது புகழை பாடுவதால்‌ வைகுண்டத்தில்‌ உள்ள பக்தர்களுக்கு நிகராக 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


323 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மதிக்கப்படுவீர்‌. அதுமட்டுமின்றி சிற்றின்பத்தினால்‌ வரும்‌ விளைவுகளை போக்கக்‌ கூடியது 
திருநாமம்‌. 

ஞானத்தால்‌ நன்குணர்ந்து நாரணன்றன்‌ நாமங்கள்‌ 

தானத்தால்‌ மற்றவன்பேர்‌ சாற்றினால்‌ - வானத்‌ 

தணியமரர்‌ ஆக்குவிக்குற நங்கள்‌ 

பணியமரர்‌ கோமான்‌ பரிசு (இரண்டாம்‌ திருவந்தாதி -2183) 
என்பனவற்றால்‌ அறியலாம்‌. 

சைவத்திலும்‌ நமச்சிவாய மந்திரமானது பாவங்களை போக்குவதும்‌, இம்மை 
மறுமைகளில்‌ நன்மையை தரக்கூடியது என்று திருநாவுக்கரசர்‌ நாமச்‌ சிறப்பினையே பதிகமாக 
அமைத்துள்ளார்‌. திருமாலின்‌ திருநாமமானது முக்தியைக்‌ கொடுக்கவள்ளது என்று 
புகழ்ந்துரைக்கின்றனர்‌. தெய்வம்‌ ஒன்றே என்று சான்றோர்கள்‌ உரைக்கின்றனர்‌. 
அத்தெய்வத்தின்‌ பெருமையை எவராலும்‌ உணர்ந்து கொள்ளமுடியாது. தவம்‌ 
செய்தவர்களுக்கு பலன்‌ தரக்கூடியவர்‌ திருமால்‌ ஒருவரே என்று திருமழிசை ஆழ்வார்‌ 
புகழ்ந்துரைக்கிறார்‌. 
வைணவத்தின்‌ சிறப்பு 

ஆழ்வார்கள்‌ எல்லாச்‌ சமயங்கிலும்‌ சிறந்ததாக வைணவத்தை கூறுகின்றனர்‌. 
பாசுரங்களில்‌ பிறச்‌ சமயங்களை காட்டிலும்‌ வைணவத்தை உயர்த்திக்‌ காட்டுகின்றனர்‌. 

அறியார்‌ சமணர்‌ அயர்த்தார்‌ பவுத்தர்‌ 

சிறியார்‌ சிவப்பட்டார்‌ செப்பில்‌ - வெறியாய 

மாயவனை மாலவனை மாதவனை ஏத்தாதார்‌ 

ஈனவரே யாதலால்‌ இன்று (நான்முகன்‌ திருவந்தாதி-2387) 
என்ற வரிகளால்‌ அறியலாம்‌. பிறச்‌ சமயத்தவர்‌ உனது சிறப்புக்களை அறியாமலிருக்கின்றனர்‌, 
பவுத்தர்கள்‌ உனது பெருமைகளை கேட்பது மட்டும்‌ தான்‌, சைவர்களும்‌ சிறியவர்‌ தான்‌ என்று 
திருமழிசை ஆழ்வார்‌ குறிப்பிடுகின்றார்‌. இவ்வளவு அழகு நிறைந்த மாயவனான திருமாலை 
வழிபடாதவர்கள்‌ இருந்தும்‌ பயனற்றவர்களே என்றுரைக்கின்றார்‌. அதனைப்‌ போன்று 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வாரும்‌ பிற மதங்களை இடித்துரைக்கின்றார்‌. திருமாலை பற்றி 
பொறுக்க முடியாத சொற்களை கூறி நிந்தித்தால்‌ அந்த நிந்தனையே நோயாகி மரணமடைவர்‌ 
என்றுரைக்கின்றார்‌. இவ்வாறாக இறைவன்‌ மீதுக்‌ கொண்ட மிகுந்த பற்றினை 
விளக்குகின்றனர்‌. நாம்‌ பொதுவாக ஒருவர்‌ மீது மிகுந்த அன்பு கொண்டிருந்தால்‌ அவரை பற்றி 
எவரேனும்‌ தவறாக கூறினால்‌ கோபப்படுவது போன்று ஆழ்வார்களும்‌ தங்கள்‌ இறைவனிடம்‌ 
கொண்டிருந்த அன்பினை எடுத்துக்காட்டுகின்றது. 
பிறவித்‌ துன்பத்தை நீக்கக்கூடியவன்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


324 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மனிதனாக பிறந்து அல்லல்படும்‌ துன்பத்தை நீக்கி முக்திக்கொடுக்க கூடியவனாக 
எண்ணி புகழ்கின்றனர்‌. மனிதன்‌ உருவெடுத்து வீணாக கழியும்‌ பிறவியை வேண்டாம்‌ என்று 
தொண்டரடிப்‌ பொடியாழ்வார்‌ வேண்டுகிறார்‌. அதனை, 

வேதநூற்‌ பிராயம்‌ நூறு மனிசர்தாம்‌ புகுவ ரேலும்‌ 

பாதியும்‌ உறங்கிப்‌ போகும்‌ நின்றதில்‌ பதினையாண்டு 

பேதைபா லகன தாகும்‌ பிணிபசி மூப்புத்‌ துன்பம்‌ 

ஆதலால்‌ பிறவி வேண்டேன்‌ அரங்கமா நகருளானே (திருமாலை-3) 
இதனை அறியலாம்‌. சாஸ்திரங்களில்‌ கூறியபடி மனிதனின்‌ ஆயுள்‌ நூறு அவற்றில்‌ பாதி 
தூக்கத்திலும்‌, மீதி குழந்தை பருவம்‌, விளையாட்டுப்‌ பருவம்‌, ஆசையில்‌ அலையும்‌ 
வாலிபப்பருவம்‌, வியாதிகள்‌, பசி, முதுமை என்று இவ்வாறாக தனது ஆயுள்‌ வீணாக 
கழிகின்றது என்று எண்ணி வேதனை அடைகின்றார்‌. மனிதப்‌ பிறவி எடுத்ததே துளசி மாலை 
அணிந்த திருமாலின்‌ சிறப்பினைக்‌ கூறி ஆடிப்பாடி மகிழ்வதே நிலையான இன்பமாக கருதிக்‌ 
கூறுகிறார்‌. இவ்வாறு வீணாக கழிவதை எண்ணி பிறவி வேண்டாம்‌ என்று எண்ணுகிறார்‌. 
தொகுப்புரை 

வைணவ அடியார்களாக போற்றப்படும்‌ ஆழ்வார்கள்‌ திருமால்‌ மீதுக்‌ கொண்ட 
அன்பினால்‌ தன்னை எவ்வாறெல்லாம்‌ அர்ப்பணித்துக்‌ கொண்டு வாழ்கின்றனர்‌ என்பதை 
அறியலாம்‌. உலகத்தை காப்பதற்காக எடுக்கும்‌ அவதாரங்கள்‌ ஆழ்வார்‌ பாசுரங்களில்‌ 
சிறப்பித்துக்‌ கூறப்படுகிறது. திருமாலிருந்து தோன்றியவர்களாக பிரம்மன்‌, சிவன்‌ உள்ளனர்‌. 
எல்லாவற்றிற்க்கும்‌ மேலாக நிகரற்ற தன்மையுடையவர்‌ என்பதை ஆழ்வார்கள்‌ 
எடுத்துக்காட்டுகின்றனர்‌. அடியார்கள்‌ திருமால்‌ மீதுக்‌ கொண்ட அன்பால்‌ தன்னுடைய 
சமயத்தைக்‌ காட்டிலும்‌ சிறப்புடையது வேறு எதுவும்‌ இல்லை என்பதை உணர்த்துகின்றனர்‌. 
உலகத்தில்‌ மனித உருவ பிறப்பெடுத்து அல்லல்படும்‌ பிறவித்‌ துன்பத்தை போக்கக்கூடியவர்‌. 
இவற்றின்‌ மூலமாக ஆழ்வார்கள்‌ திருமாலின்‌ மீது கொண்ட பற்றினையும்‌, இறைவனை 
அடைவதற்காக .மேற்கொள்ளும்‌ வழிமுறைகளையும்‌ அறிந்து கொள்ள முடிகிறது. 


துணைநூற்பட்டியல்‌ 

[1] ராமசுப்ரமணிய சர்மா, திருமதி ஆர்‌.பொன்னம்மாள்‌, நாலாயிர திவ்வியப்‌ பிரபந்தம்‌, 
கங்கை புத்தக நிலையம்‌, 23, தீனதயாளு தெரு, தியாகராய நகர்‌, சென்னை. 2007. 

[2] திருக்குறள்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 31, சிங்கர்‌ தெரு, பாரிமுனை சென்னை. 2016. 

[3] இராமசுப்பிரமணியம்‌ வ.த (உ.ஆ), பன்னிரு திருமுறைகள்‌ தொகுதி-2, வர்த்தமான 


பதிப்பகம்‌, சென்னை 17 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


325 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நாகேஸ்வரி. “ஆழ்வார்கள்‌ உணர்த்தும்‌ பக்தியின்‌ பாடுபொருள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 
பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.320-325. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.048 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Nageswari. “The Objective of Devotion as Evinced by the Alvars.” International Journal of Tamil Language 
and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.320-325. DOL: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2. 048 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீத்‌ 
௪௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆபப்விதழ்‌ 


326 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சைவ நோக்கில்‌ ஐந்திலக்கணக்‌ கடவுள்‌ வாழ்த்துக்கள்‌ 
Invocation of Gods in the Penta Grammatical Works in Saiva Perspective 
சி.பாரதி, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, பெரியார்‌ பல்கலைக்கழகம்‌, சேலம்‌-636 011. 
S. Bharathi, Research Scholar, Department of Tamil, Periyar University, Salem-636 011. 
ORCID: https://orcid.org/0000-0002-2186-4954 
முனைவர்‌ இரா.வசந்தமாலை, இணைப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, பெரியார்‌ பல்கலைக்கழகம்‌, சேலம்‌-636 011. 


Dr.R.Vasanthamalai, Associate Professor, Department of Tamil, Periyar University, Salem-636 011. 


ORCID: https://orcid.org/0000-0002-5867-3780 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.049 


Abstract 


llakkana Vilakkam - Vaithiyanatha Tesikar, Muththuveeriyam - Muthuveera 
Upathiyayer, Swaminatham - Swami Kavirayar. All three books are unique in its feature and 
come under the category of Aindilakkana texts and pattiyal texts. Grammar enlightenment is 
one of the five grammar books that appeared in the seventeenth century. Both 
Muththuveeriyam and Swaminatham are pentagonal texts that appeared in the nineteenth 
century. Ilakkana Vilakkam prioritized the prominence of Lord Shiva in three chapters and 
Muththuveeriyam prioritized the prominence of Lord Shive in five chapters. Swaminatha, 
revealed that Nathakariyamam Vindoli is based on the principle of vegetarianism, and that 
Ganesha worshiped Lord Perumal through Pillaiyar Vanaka Venpa. In this paper, the 
researcher examined the principles of vegetarianism in the works of Vaithiyanatha Tesikar, 
Muththuveera Upadhyayer, Swami Kavirayar. 


Keywords: Ilakkana Vilakkam, Muththuveeriyam, Iraivanakkam, Saiva Siththantham 


முன்னுரை 

இலக்கண விளக்கம்‌ - வைத்தியநாத தேசிகர்‌, முத்துவீரியம்‌ - முத்துவீர உபாத்தியாயர்‌, 
சுவாமிநாதம்‌ - சுவாமி கவிராயர்‌ என்பவர்களால்‌ இயற்றப்பட்டுள்ளன. இம்மூன்று நூல்களும்‌ 
ஐந்திலக்கண நூல்கள்‌ மற்றும்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ வரிசையில்‌ இடம்பெறுவது தனிச்சிறப்பு. 
இலக்கண விளக்கம்‌ பதினேழாம்‌ நூற்றாண்டில்‌ தோன்றிய ஐந்திலக்கண நூல்களுள்‌ ஒன்று. 
முத்துவீரியம்‌, சுவாமிநாதம்‌ ஆகிய இரண்டு நூல்களும்‌ பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ 
தோன்றிய ஐந்திலக்கண நூல்கள்‌. இலக்கண விளக்கம்‌ மூன்று அதிகாரங்களிலும்‌, முத்துவீரியம்‌ 
ஐந்து அதிகாரங்களிலும்‌ சிவபெருமானை முதன்மைப்படுத்தி தற்சிறப்புப்பாயிரங்கள்‌ 
படைத்துள்ளனர்‌. சுவாமிநாதத்தில்‌ நாதகாரியமாம்‌ விந்தொலி என்பது சைவசயமக்‌ கொள்கை 
என்பதன்‌ அடிப்படையிலும்‌, பிள்ளையார்‌ வணக்க வெண்பா என்பதன்வழி விநாயகர்‌ 
பெருமானையும்‌ வணங்கி தற்சிறப்புப்பாயிரம்‌ இயற்றியுள்ளார்‌ என்பது வெளிப்படுகின்றது. 
வைத்தியநாத தேசிகர்‌, முத்துவீர உபாத்தியாயர்‌, சுவாமி கவிராயர்‌ போற்றோர்‌ சைவ 
சமயத்திற்கு ஆற்றிய அரும்பணிகள்‌ குறித்து இக்கட்டுரையின்வழி காணலாம்‌. 


இலக்கண விளக்கம்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


327 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


இலக்கண விளக்க வைத்தியநாத தேசிகரும்‌, திருவாவடுதுறை ஆதீனத்தில்‌ இருந்த 
இலக்கணக்‌ கொத்து சாமிநாத தேசிகரும்‌ நெருங்கிய நண்பர்கள்‌ மற்றும்‌ நன்றாகப்‌ 
பழக்கக்கூடியவர்கள்‌. வைத்தியநாத தேசிகர்‌ மலையாள நாட்டிற்குச்‌ (சேரநாடு) சென்று ஆங்கு 
செங்கோல்‌ தவறாமல்‌ ஆட்சி புரிந்து வந்த குறுநில மன்னர்‌ மீது பல பிரபந்தங்கள்‌ பாடிப்‌ பல 
பரிசுகள்‌ பெற்று வந்தவர்‌. இவர்‌ மயிலமலை முருகன்‌ மேல்‌ மயிலம்‌ பிள்ளைத்‌ தமிழும்‌, 
சிவஞான பாலய சுவாமிகள்‌ மேல்‌ பாசவதைப்‌ பரணியும்‌ இயற்றியுள்ளார்‌. மேலும்‌ திருவாரூர்‌ 
பன்மணிமாலை, கமலாலய அம்மைப்பிள்ளைத்தமிழ்‌, நல்லூர்புராணம்‌, திருவாட்போக்கிப்‌ 
புராணம்‌ என்று பல நூல்கள்‌ இயற்றியுள்ளார்‌. இந்நூல்களின்வழி சைவ சமயத்தின்‌ மீது இவர்‌ 
வைத்துள்ள பற்று நன்கு விளங்கும்‌. 
தற்சிறப்புப்‌ பாயிரங்கள்‌ 

மலைமகள்‌ ஒருபால்‌ மணந்துஉலகு அளித்த 

தலைவனை வணங்கிச்‌ சாற்றுவன்‌ எழுத்தே (இலக்கண விளக்கம்‌, எழுத்து, நூ.01) 
இதற்கு விளக்கம்‌ கூறுமிடத்து மலையரசன்‌ மகளாகிய உமாதேவியைத்‌ தனதொரு பாகமாக 
ஏற்று மணந்து கொண்டு உலகத்தைப்‌ படைத்தளித்த சிவனை வணங்கி எழுத்திலக்கணத்தைத்‌ 
தொடங்குகிறார்‌. மலை என்பது மங்கலமொழி ஆதலால்‌ நூல்‌ எழுதத்தொடங்கும்‌ முன்‌ 
மங்கலம்‌ கூறித்‌ தொடங்குவது மரபாதலால்‌ மலை என்னும்‌ பொருளும்‌, இவ்வுலகத்தில்‌ நின்று 
நிலவுதல்‌ வேண்டும்‌ என்பதற்காக மலைமகள்‌ ஒருபால்‌ மணந்து என்னும்‌ பொருண்மையில்‌ 
சிவனை நினைத்து எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 

உமையவ ளொடுகலந்‌ துலகுபுரந்து தருள 

மமைவன தடிபணிந்‌ தறைகுவன்‌ சொல்லே (இலக்கண விளக்கம்‌, சொல்‌, நூ.159) 
என்பதன்வழி உமையவளோடு கலந்து உலகத்தைக்‌ காத்து நிலைபெறச்‌ செய்யும்‌ இறைவனது 
அடிபணிந்து அறைகுவன்‌ சொல்லிலக்கணத்தை என்று பொருள்‌ வகுத்துச்‌ செல்லுகின்றார்‌. 
சொற்களைப்‌ பற்றி கூறும்‌ அதிகாரம்‌ சொல்லதிகாரம்‌. சொல்‌ என்பது அதன்‌ இலக்கணத்தைக்‌ 
கூறுவது. சொல்லாவது ஓறெழுத்தாலும்‌, ஈரெழுத்தாலும்‌, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
எழுத்துக்களாலும்‌ உருவாக்கப்பட்டு அதற்கு பொருள்‌ வகுத்துக்‌ கூறுவது மரபாகும்‌. 
இம்மரபின்வழி இவ்வதிகாரத்துள்‌ ஐந்து இயல்களை உள்ளடக்கி சிவபெருமானை வணங்கி 
எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது புலப்படுகின்றது. 

உமைஉரு உருமடுத்து உலகுஇளைப்பு ஒழிக்கும்‌ 

இமையவன்‌ அடிபணிந்து இயல்புவன்‌ பொருளே (இலக்கண விள, பொருள்‌, நூ.373) 
உமாதேவியினது திருவுருவைத்‌ தனது திருவுருவின்‌ கண்ணே அடக்கி உலகத்து இளைப்பினை 
ஆற்றும்‌ இறைவனது திருத்தாள்களை வணங்கி நான்‌ சொல்லுவேன்‌ பொருள்‌ இலக்கணத்தை 
என்று பொருள்‌ கூறிச்‌ செல்லுகின்றார்‌. எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்னும்‌ அடிப்படையில்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


328 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மூன்று அதிகாரங்களின்‌ முதலிலும்‌ ' மலைமகளை வணங்கி எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது 
வெளிப்படுகின்றது. அந்த வகையில்‌ பொருளிதிகாரத்தை எழுதத்‌ தொடங்கும்‌ போது ஐந்து 
இயல்கள்‌ வகுத்து செறிவான சான்றாதாரங்களோடு உரைவகுத்துச்‌ செல்கின்றார்‌. அகம்‌ 
என்பது உள்ளம்‌, திணை என்பது ஒழுக்கம்‌, இயல்‌ என்பது இலக்கணம்‌ என்பதன்வழி 
அகத்திணையியலுக்குப்‌ பொருள்‌ வகுத்து சிவபெருமானை வணங்கிப்‌ பொருளதிகாரத்தைப்‌ 
படைக்கின்றார்‌ என்பது புலனாகின்றது. 

மேற்குறித்தத்‌ தரவுகளின்வழி எழுத்து, சொல்‌, பொருள்‌ போன்ற அதிகாரங்களில்‌ 
தற்சிறப்புப்‌ பாயிரங்களின்‌ மூலம்‌ சிவபெருமான்‌ முழுமுதல்‌ கடவுளாக வணங்கி இலக்கண 
விளக்கத்தை இயற்றியுள்ளார்‌ என்பது புலப்படுகின்றது. இவற்றுள்‌ வணக்கமும்‌ வருபொருளும்‌ 
கூறும்‌ மரபினைத்‌ தழுவி எழுதியுள்ளார்‌ என்பது கூடுதல்‌ சிறப்பு. தொல்காப்பியத்தில்‌ இம்மரபு 
பின்பற்றப்படவில்லை, என்பதும்‌ பிற்காலத்தில்‌ தோன்றிய மரபு என்பதும்‌ வெளிப்படுகின்றது. 
முத்துவீரியம்‌ 

முத்துவீரியம்‌ ஐந்திலக்கண நூல்களுள்‌ ஒன்றாகத்‌ திகழ்கின்றது. இந்நூலின்‌ ஆசிரியர்‌ 
முத்துவீர உபாத்தியாயர்‌. முத்துவீருப்புலவர்‌ என்றும்‌ அழைப்பர்‌. திருச்சிராப்பள்ளி மாவட்டம்‌ 
உரையூர்‌ பகுதிக்கு அருகில்‌ உள்ள வண்டிக்காரத்‌ தெருவில்‌ பிறந்து வளர்ந்தவர்‌. முத்துவீரரை 
முத்துவீரமாமுனி என்று சிறப்புப்‌ பாயிரம்‌ கூறுகின்றது. குடிப்பெயரின்‌ அடிப்படையில்‌ 
“கம்மாள வாத்தியார்‌” (இலக்கண வரலாறு, ப.395) என்று அழைக்கப்பட்டுள்ளார்‌. 
இந்நூலாசிரியர்‌ தன்னுடைய இறுதிக்‌ காலத்தில்‌ சென்னையில்‌ வசித்து வந்துள்ளார்‌ என்பது 
தெளிவுபடுகின்றது.” சங்கரன்‌ மிலைந்த கங்கையில்‌ வந்தோன்‌ சுப்பிரமணியதே சிகன்கவிப்‌ 
பெருமான்‌” (இலக்கண வரலாறு, இரா.இளங்குமரன்‌, ப.395) என்னும்‌ சான்றிற்கு இணங்க 
சுப்பிரமணிய தேசிகர்‌ சொல்லுக்குக்‌ கட்டுப்பட்டு முத்துவீரியம்‌ எழுதப்பட்டதாகச்‌ சிறப்புப்‌ 


பாயிரம்‌ கூறுகின்றது. தற்சிறப்புப்‌ பாயிரங்களின்‌ பொருண்மை சிவபெருமானின்‌ நெறியைப்‌ 





பின்பற்றுவதாக இடம்பெற்றுள்ளது. திருக்கோவையார்‌ காட்டும்‌ 400 துறைகளையும்‌ 
அப்படியே அகப்பொருள்‌ கூறுகளில்‌ பதிவு செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. 

எப்பொருள்‌ வயின்உயிர்‌ எதிர்ந்து மறைகுவது 

அப்பொருள்‌ அடிதொழுது அறைகுவன்‌ எழுத்தே (முத்துவீரியம்‌, எழுத்து, நூ.01) 
என்பதன்வழி உலகின்‌ தோற்றத்திற்கும்‌ மறைவிற்கும்‌ காரணமாய்‌ இருக்கும்‌ சிவபெருமானை 
வணங்கித்‌ தொடங்குகிறார்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 

உருபமும்‌ அருபமும்‌ உருபரு பமுமுளன்‌ 

இலனெவ னவற்றொழு தியம்புவன்‌ சொல்லே (முத்துவீரியம்‌, சொல்‌.நூ.458) 

எலாந்தா மாக விடுக்கும்‌ பொருளெழுது 

அதனடி மலர்தொழு தறைகுவன்‌ யாப்பே (முத்துவீரியம்‌, யாப்பு, நூ.862) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


329 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சுத்தமெய்ஞ்‌ ஞானச்‌ சுடர்மணி விளக்கைச்‌ 

சித்தம திருத்திச்‌ செப்புவ லணியே (முத்துவீரியம்‌, அணி.நூ.1129) 
மேற்குறித்த சான்றுகளின்‌ மூலம்‌ முத்துவீரியம்‌ சொல்‌, யாப்பு, அணி போன்ற அதிகாரங்களில்‌ 
தற்சிறப்புப்‌ பாயிரம்‌ இயற்றும்‌ போது சிவபெருமானை முதன்மைப்படுத்தியே எழுதியுள்ளார்‌ 
என்பது வெளிப்படுகின்றது. 

மெய்ப்பொருள்‌ பகாப்பொருள்‌ வேத முதற்பொருள்‌ 

அப்பொரு கைத்தணிந்‌ தறைகுவன்‌ பொருளே (முத்துவீரியம்‌, பொருள்‌.நூ.769). 
மேற்குறித்தத்‌ தரவுகளின்வழி முத்துவீரியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாப்பு, அணி போன்ற 
அதிகாரங்களின்‌ வாயிலாக தற்சிறப்புப்பாயிரங்கள்‌ இடம்பெற்றுள்ளன. இவ்வைந்து 
அதிகாரங்களிலும்‌ சிவபெருமானை முன்னிலைப்படுத்தியே கடவுள்‌ வணக்கம்‌ 
படைக்கப்பட்டுள்ளன என்பது விளங்கும்‌. ஆதலால்‌ முத்துவீர உபாத்தியாயர்‌ சைவ சமயத்தின்‌ 
தீவிர பற்றாளர்‌ மற்றும்‌ ஆழங்கால்பட்டவர்‌ என்பது தெளிவுபடுகின்றது. 
சுவாமிநாதம்‌ 

ஐந்திலக்கண நூல்களுள்‌ ஒன்று சுவாமிநாதம்‌. இதன்‌ ஆசிரியர்‌ சுவாமி கவிராயர்‌ 
என்பவர்‌ ஆவார்‌. திருநெல்வேலிமாவட்டத்தில்‌ உள்ள கல்லிடைக்குறிச்சிக்கு அருகில்‌ உள்ள 
கல்லிடையூர்‌ என்பதே இவர்‌ வாழ்ந்து வந்த பகுதி. சுப்பிரமணிய தேசிகர்‌ சுவாமி கவிராயரின்‌ 
இருமொழிப்‌ புலமையையும்‌, இலக்கண  வன்மையையும்‌ கண்டு அவருடைய 
வேண்டுகோளுக்கு இணங்க சுவாமிநாதம்‌ எழுதினார்‌ என்பது வெளிப்படுகின்றது. பொதிகை 
நிகண்டு என்னும்‌ நூலையும்‌ எழுதியுள்ளார்‌. நாத காரியமாம்‌ விந்தொலி என்பது சைவக்‌ 
கொள்கை என்பர்‌. இதற்கு ஏற்ப இவர்‌ மூல மகிழ்‌ நாதகாரியமாம்‌ விந்தொலி ஓர்ந்து எழுதின்‌ 
எழுத்து (இலக்கண வரலாறு, இரா.இளங்குமரன்‌, ப.403) என்று கூறுவதால்‌ இவர்‌ சைவ 
சமையத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்பது புலப்படும்‌. மேலும்‌ பிள்ளையார்‌ வணக்க வெண்பா ஒன்று 
முதலில்‌ உள்ளது. இந்நூல்‌ நூற்பாக்கள்‌ எண்சீர்க்கழிநெடிலடி ஆசிரிய விருத்தப்பாவால்‌ 
இடம்பெற்றுள்ளன. நூற்பாக்கள்‌ அந்தாதித்‌ தொடையில்‌ அமைந்திருப்பது தனிச்சிறப்பு. 
இந்நூல்‌ நன்னூலையே பெரும்பாலும்‌ ஒத்துச்‌ செல்கின்றது. 

சுவாமிநாதம்‌ பிற பாட்டியல்‌ நூல்களில்‌ இருந்து மாறுபட்டு சிதம்பரப்‌ பாட்டியலைப்‌ 
பின்பற்றிச்‌ செல்லுகின்றது. யாப்பதிகாரத்தில்‌ பிரபந்த மரபு என்னும்‌ இயலின்கண்‌ பாட்டியல்‌ 
செய்திகள்‌ காணப்படுகின்றன. இவ்வியலின்‌ தொடக்கத்தில்‌ முத்தகம்‌, குளகம்‌ என்னும்‌ 
இரண்டும்‌ விளக்கப்பட்டுள்ளன. 

சாமிகவி ராசனதி குலத்தோன்கல்‌ லிடையூர்ச்‌ 

சம்பனன்செய்‌ தனன்சாமி நாதமென்றிந்‌ நூலே (சுவாமிநாதம்‌.நூ.01) 
சுவாமிநாதம்‌ எழுத்ததிகாரத்தில்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


330 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மொழிக்குக்‌ காரணமாகிப்‌ பரையருளான்‌ மூல முகில்நாத காரியமாம்‌ விந்தொலி ஓர்ந்து 
எழுதி எழுத்து (இலக்கண வரலாறு, சோம இளவரசு, ப.210) என்பதன்வழி எழுத்தின்‌ 


மூலகாரணம்‌ நாதகாரியம்‌ என இவர்‌ ஒப்புதலால்‌ சைவ சமயத்தைச்‌ சார்ந்தவர்‌ என்பது 


புலப்படும்‌. மேற்குறித்த சான்றாதாரங்களின்‌ வழி கீழ்க்கண்ட தரவுகள்‌ 
கிடைக்கப்பெறுகின்றன. 
முடிவுரை 


இலக்கண விளக்கம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்னும்‌ மூன்று அதிகாரங்களிலும்‌ 
சிவபெருமானை மையப்படுத்தி வெவ்வேறு பொருண்மைகளில்‌ தற்சிறப்புப்‌ பாயிரம்‌ படைத்து 
எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது வெளிப்படுகின்றது. வணக்கமும்‌ வருபொருளும்‌ கூறும்‌ 
மரபினைப்‌ பின்பற்றி எழுதியுள்ளார்‌. தொல்காப்பியத்தில்‌ இம்மரபு பின்பற்றப்படவில்லை 
என்பதும்‌ பிற்காலத்தில்‌ தோன்றிய மரபு என்பதும்‌ இதன்வழி அறியமுடிகின்றது. மலை 
என்பது மங்கலமொழி ஆதலால்‌ நூல்‌ எழுதத்தொடங்கும்‌ முன்‌ மங்கலம்‌ கூறித்‌ தொடங்குவது 
மரபாதலால்‌ மலை என்னும்‌ பொருளும்‌, இவ்வுலகத்தில்‌ நின்று நிலவுதல்‌ வேண்டும்‌ 
என்பதற்காக மலைமகள்‌ ஒருபால்‌ மணந்து என்னும்‌ பொருண்மையில்‌ சிவனை நினைத்து 
எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது தெளிவுபடுகின்றது. சொற்களைப்‌ பற்றி கூறும்‌ அதிகாரம்‌ 
சொல்லதிகாரம்‌. சொல்‌ என்பது அதன்‌ இலக்கணத்தைக்‌ கூறுவது. 

சொல்லாவது ஓறெழுத்தாலும்‌, ஈரெழுத்தாலும்‌, இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட 
எழுத்துக்களாலும்‌ உருவாக்கப்பட்டு அதற்கு பொருள்‌ வகுத்துக்‌ கூறுவது மரபாகும்‌. 
இம்மரபின்வழி இவ்வதிகாரத்துள்‌ ஐந்து இயல்களை உள்ளடக்கி சிவபெருமானை வணங்கி 








எழுதத்‌ தொடங்குகிறார்‌ என்பது புலப்படுகின்றது. எழுத்து, சொல்‌, பொருள்‌ என்னும்‌ 
அடிப்படையில்‌ மூன்று அதிகாரங்களின்‌ முதலிலும்‌ 'மலைமகளை' வணங்கி எழுதத்‌ 
தொடங்குகிறார்‌ என்பது வெளிப்படுகின்றது. அந்த வகையில்‌ பொருளிதிகாரத்தை எழுதத்‌ 
தொடங்கும்‌ போது ஐந்து இயல்கள்‌ வகுத்து செறிவான சான்றாதாரங்களோடு உரைவகுத்துச்‌ 
செல்கின்றார்‌. அகம்‌ என்பது உள்ளம்‌, திணை என்பது ஒழுக்கம்‌, இயல்‌ என்பது இலக்கணம்‌ 
என்பதன்வழி அகத்திணையியலுக்குப்‌ பொருள்‌ வகுத்து சிவபெருமானை வணங்கிப்‌ 
பொருளதிகாரத்தைப்‌ படைக்கின்றார்‌ என்பது புலனாகின்றது. 

முத்துவீரியம்‌ எழுத்து, சொல்‌, பொருள்‌, யாபபு, அணி போன்ற அதிகாரங்களின்வழி 
சிவபெருமானை முதன்மைப்படுத்தி வேறு வேறு பொருள்களின்கீழ்‌ தற்சிறப்புப்பாயிரங்கள்‌ 
படைக்கப்பட்டன என்பது புலனாகின்றது. சுவாமிநாதம்‌ தற்சிறப்புப்பாயிரங்களில்‌ 
நாதகாரியமாம்‌ விந்தொலி என்பது சைவ சமயத்தின்‌ கொள்கை என்பதற்கு ஏற்பவும்‌, 
பிள்ளையார்‌ வணக்க வெண்பா வழியும்‌ கடவுளை வணங்கி எழுதத்‌ தொடங்கியிருக்கிறார்‌ 


என்பதை இதன்‌ மூலம்‌ அறியலாம்‌. இக்கட்டுரையின்வழி கண்ட மூன்று நூல்களும்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஐந்திலக்கண நூல்கள்‌ மற்றும்‌ பாட்டியல்‌ நூல்கள்‌ வரிசையில்‌ இடம்பெறுவது தனிச்சிறப்பு. 
வைத்தியநாத தேசிகர்‌, முத்துவீர உபாத்தியாயர்‌, சுவாமிகவிராயர்‌ ஆகிய மூவரும்‌ சைவ 


சமயத்தின்‌ தீவிரப்‌ பற்றாளர்கள்‌ மற்றும்‌ ஆழங்கால்பட்டவர்கள்‌ என்பது நன்கு விளங்கும்‌. 


சிவபெருமான்‌, முருகன்‌, விநாயகப்பெருமான்‌ போன்ற கடவுள்களின்வழி 
தற்சிறப்புப்பாயிரங்கள்‌ படைக்கப்பட்டுள்ளன என்பது இக்கட்டுரையின்‌ வழி 
புலப்படுகின்றது. 

துணைநின்ற நூல்கள்‌ 

[1] இலக்கண விளக்கம்‌ - எழுத்து, சொல்‌, பொருள்‌, (ப.ஆ.) தி.வே.கோபாலையர்‌, 


தஞ்சைசரசுவதி மகால்‌ நூலகம்‌, தஞ்சாவூர்‌, பதிப்பு-2001, 2015, 2016. 

[2] தமிழ்‌ இலக்கண நூல்கள்‌ மூலம்‌ முழுவதும்‌ குறிப்பு விளக்கங்களுடன்‌, (ப.ஆ.) 
ச.வே.சுப்பிரமணியன்‌, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, பதிப்பு-2013. 

[3] இலக்கண வரலாறு பாட்டியல்‌ நூல்கள்‌, மருதூர்‌ அரங்கராசன்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, 
சென்னை, பதிப்பு-2008. 

[4] இலக்கண வரலாறு, இரா.இளங்குமரன்‌, மணிவாசகர்‌ பதிப்பகம்‌, சென்னை, பதிப்பு 2016. 


[5] இலக்கண வரலாறு, சோம.இளவரசு, மெய்யப்பன்‌ பதிப்பகம்‌, சிதம்பரம்‌, பதிப்பு-2011. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

பாரதி & வசந்தமாலை. “சைவ நோக்கில்‌ ஐந்திலக்கணக்‌ கடவுள்‌ வாழ்த்துக்கள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ 
இலக்கிய பன்னாட்டு ஆ.ய்வதம்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.326-331. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.049 

Cite this Article in English (MLA 8 Style) as: 

Bharathi & Vasanthamalai. “Invocation of Gods in the Penta Grammatical Works in Saiva Perspective.” 


International Journal of Tamil Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, 
pp. 326-331. DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.049 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


க்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
டி ஆ யூ ழ்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


332 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஆன்மீக வளர்ச்சியில்‌ வாரியாரின்‌ மேடைத்தமிழ்‌ பங்களிப்பு 
Variyar’s Tamil Oratory Contribution to Spiritual Development 


ரா.சே.பாலாஜி, உதவிப்‌ பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, கே.எம்‌.ஜி.கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, குடியாத்தம்‌. 
R.S. Balaji, Assistant Professor, Depertment f Tamil, K.M.G. College of Arts & Science, Gudiyattam. 
ORCiD: https://orcid.org/0000-0001-5983-9407 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.050 





Abstract 


The Variyar Swamigal has contributed for the Saiva sect spiritual development. His 
preaching attracted huge audience and became a revival movement of the 20” century. As the 
devotional movement for spiritual revival, it appeared to revitalize the souls in darkness. 
From the age of thirteen he travelled all over Tamil Nadu to the masses to cultivate dedicated 
devotion to God. This article describes the pioneering work of the Variyar Swamigal who 
guided the spiritual and human life though Stage oration. 


Keywords: Kirubananda Variyar, Oration, Spiritual development, Devotional movement, 


முன்னுரை 

பெரியார்‌ உள்ளிட்ட திராவிட கழகக்தவரின்‌ கடவுள்‌ மறுப்பு கொள்கை மிகத்‌ 
தீவிரமாக முன்னெடுக்கப்பட்டு வந்த கால கட்டத்தில்‌ தமிழகத்தின்‌ அத்தனைப்‌ பகுதிகளுக்கும்‌ 
சென்று பக்திப்‌ பயிர்‌ செய்தவர்‌ கிருபானந்தவாரி என்ற இயற்பெயர்‌ கொண்ட திருமுருக 
கிருபானந்த வாரியார்‌ ஆவார்‌. பல்லவர்‌ காலமான கி.பி. ஏழாம்‌ நூற்றாண்டில்‌ சைவம்‌ தழைக்க 
பக்தி இயக்கம்‌ தோன்றியது போல, பத்தொன்பதாம்‌ நூற்றாண்டில்‌ தனியொரு மனிதனே 
இயக்கமாக நின்று முருக பக்தியை மக்களின்‌ ஆழ்மனங்களில்‌ தனது மேடைப்‌ பேச்சுகளின்‌ 
வழியே வேர்விடச்‌ செய்தவர்‌ வாரியார்‌ ஆவார்‌. வாரியாரின்‌ மேடைப்‌ பேச்சைக்‌ கேட்க மக்கள்‌ 
கேளிக்கை நிகழ்வுகளைப்‌ புறந்தள்ளி கூட்டம்‌ கூட்டமாக வந்ததும்‌, கூட்டத்திக்கு வந்து 
வாரியாரின்‌ கருத்துக்குச்‌ செவிமடுத்து தங்களின்‌ மனந்திருந்தி வாழ்வோர்‌ பலர்‌ இன்றும்‌ 
அவரது மேடைப்பேச்சின்‌ வெற்றிக்குச்‌ சான்றாய்‌ வாழ்கின்றன. மேடைப்‌ பேச்சுகளின்‌ வழி 
ஆன்மீக வளர்ச்சிக்கு வாரியார்‌ ஆற்றிய பங்களிப்பை எடுத்தியம்புவதாக இக்கட்டுரை 
அமைகிறது. 
வாரியாரின்‌ முதல்‌ செற்பொழிவு 

வாரியார்‌ தம்முடைய தந்தையாகிய மல்லைய்யாதாசரிடம்‌ ஆரம்பக்‌ கல்வியைப்‌ 
பயின்றார்‌. தமது தந்தையார்‌ புராணப்‌ பிரசங்கம்‌ செய்ய செல்லும்‌ இடங்களுக்கெல்லாம்‌ 
உடன்‌ செல்வார்‌. பின்பாட்டுப்‌ பாடுவார்‌. கையேடு வாசிப்பார்‌. இவ்வாறு சென்று 
கொண்டிருந்த நிலையில்‌, அவரது தந்தையார்‌ திருத்தணிக்குக்‌ கிழக்கே நாலுகல்‌ 
தொலைவிலுள்ள வளைகுளம்‌ என்னும்‌ ஊருக்கு அடிக்கடி விரிவுரை செய்ய செல்வார்‌. ஒரு 
முறை ஏகாதசிக்கு அவரது தந்தையாரால்‌ வளைகுளம்‌ செல்ல முடியவில்லை. அவருக்குப்‌ 
பதிலாக முதன்‌ முறையாகத்‌ தந்தையார்‌ இன்றி தனியே சொற்பொழிவு நிகழ்த்தச்‌ சென்றார்‌. 
இதனை, 

ஓராண்டு அவர்‌ வைகுண்ட ஏகாதசிக்குக்‌ காஞ்சிபுரம்‌ போக நேர்ந்தது. 

வளைகுளத்துக்குப்‌ பிரசங்கம்‌ செய்ய என்னை அனுப்பி விட்டார்‌. வைகுண்ட 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


333 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஏகாதசியன்று வளைகுளத்துக்கு நான்‌ விரிவரை செய்யச்‌ சென்றேன்‌. ஆனை மேய்ந்த 

காட்டில்‌ ஆடு நுழைந்தது போலிருந்தது. நம்முடைய பிரசங்கம்‌ இந்த ஊரில்‌ எவ்வாறு 

எடுபடும்‌! என்று நான்‌ பயந்து கொண்டேயிருந்தேன்‌ அன்று விபீஷண சரணாகதி 

என்ற தலையங்கத்தில்‌ இரவு ஒன்பது மணிக்கு ஆரம்பித்து விடியற்காலை ஐந்து 

மணிக்கு முடித்தேன்‌. விரிவுரை மிகவும்‌ உருக்கமாக அமைந்திருந்தது. எல்லாருக்கும்‌ 

அளவு கடந்த மகிழ்ச்சி. விதை ஒன்று போட்டால்‌ சுரை ஒன்று காய்க்குமா? என்று 

பேசிக்‌ கொண்டார்கள்‌ (திருமுருக கிருபானந்த வாரியார்‌, கிருபானந்த வாரியார்‌ 

வாழ்க்கை வரலாறு, பக்‌.36-37) 
என்று தமது முதல்‌ செற்பொழிவு அனுபவத்தைப்‌ பதிவு செய்துள்ளார்‌, வாரியார்‌. 
வாரியாரும்‌ மேடைத்தமிழும்‌ 

முத்தமிழையும்‌ ஒன்றுகூட்டி மக்களிடையே அன்பு நெறியையும்‌, இறையுணர்வையும்‌, 
நல்லொழுக்கங்களையும்‌, நற்சிந்தனைகளையும்‌ தம்முடைய மேடைத்‌ தமிழின்‌ வழியே எளிய 
முறையில்‌ வெளிப்படுத்தியவர்‌ வாரியார்‌ சுவாமிகள்‌. இன்னிசை, வீணை, மருத்துவம்‌, 
மனையியல்‌, மக்கட்பண்பு, சைவ சித்தாந்த நுண்பொருள்‌ விளக்கம்‌, வரலாறு, திருமுறைகள்‌, 
திவ்ய பிரபந்தம்‌, கீர்த்தனைகள்‌, திருப்புகழ்‌ என்று அனைத்திலும்‌ ஆழங்கால்‌ பட்டவர்‌ 
வாரியார்‌. ஆறுகள்‌ பலவாயினும்‌ சேருமிடம்‌ கடல்‌ என்பதைப்‌ போல, எத்தனைத்‌ துறைகளில்‌ 
தேர்ச்சி பெற்றிருந்தாலும்‌, அத்தனைத்‌ திறமைகளையும்‌ ஆன்மீகம்‌ என்னும்‌ கடலில்‌ 
இரண்டறக்‌ கலக்கச்‌ செய்தவர்‌ வாரியார்‌. இவரது மேடைத்‌ தமிழின்‌ சிறப்பை, 

வேறியார்‌ உரைத்த போதும்‌ 

விரிப்பன சுருங்கும்‌; மேலும்‌ 

மாறியும்‌ திரிந்தும்‌ சொல்லில்‌ 

மற்றொன்று விரிந்தும்‌ நிற்கும்‌! 

கூறுமோர்‌ பொருளை யெல்லாம்‌ 

குறையிலா துரைக்கும்‌ வள்ளல்‌ 

வாரியார்‌ ஒருரே தான்‌ வையமே சாட்சி சொல்லும்‌(குமரி அனந்தன்‌, வாரியாரைக்‌ 

கண்ட கண்கள்‌, ப.1) 
என்று கவியரசு கண்ணதாசன்‌ பாராட்டுகிறார்‌. இவரது மேடைத்‌ தமிழைக்‌ கேட்டு 
பெரியாரியக்‌ கொள்கையில்‌ மிகுந்த பற்று உடையவரான பாரதிதாசன்‌, இவரை நான்‌, 
புராணப்‌ பிரசங்கியாயிற்றே வெறும்‌ புராணக்‌ கதைகளைத்‌ தான்‌ பேசுவார்‌ என்று எண்ணி 
ஏமாந்தேன்‌. நுண்மாண்‌ தமிழ்க்‌ களஞ்சிய நூலறிஞர்‌ என்பதை இப்பொழுது கண்டு வியந்தேன்‌ 
(திருமுருக கிருபானந்த வாரியார்‌, கிருபானந்த வாரியார்‌ வாழ்க்கை வரலாறு, ப.176) என்று 
இவரது தமிழ்ப்‌ புலமையைப்‌ பாராட்டியுள்ளார்‌. கம்பராமாயணம்‌, கந்தபுராணம்‌, மகாபாரதம்‌, 
திருப்புகழ்‌, திருவருட்பா, திருமுறைகள்‌ ஆகியவை அவருக்குத்‌ தண்ணீர்‌ பட்ட பாடு. 
பிரசங்கத்தின்‌ நடுவே அவர்‌ திருவகுப்பைக்‌ கடகடவென்று சொல்ல ஆரம்பித்து முடிந்தால்‌ 
கூட்டத்திலுள்ளவர்கள்‌ மகுடிக்கு அடங்கிய பாம்பு போல்‌ கேட்டுப்‌ பிறகு படபடவென்று 
கைத்தட்டுவார்கள்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


334 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


காதுக்கு இனிய என்ற அளவில்‌ அவருடைய பேச்சு நிற்பதில்லை சீலமும்‌ 

இறைவனிடம்‌ அசையாத நம்பிக்கையும்‌ உள்ளவராதலின்‌ அவருடைய 

சொற்களைல்லாம்‌ கேட்போர்‌ மனத்தில்‌ ஆழப்பதிந்து, நாம்‌ இனி நல்ல காரியங்களைச்‌ 

செய்ய வேண்டும்‌ என்று உறுதி மேற்கொண்டு செயலிலும்‌ செய்யத்‌ 

தலைப்படுவார்கள்‌ அவருடைய பேச்சில்‌ இயலின்பம்‌ துள்ளி வரும்‌; இசையின்பம்‌ 

மெருகு தரும்‌; நாடகப்பாணி எல்லாரையும்‌ மயக்கும்‌] (திருமுருக கிருபானந்த வாரியார்‌, 

கிருபானந்த வாரியார்‌ வாழ்க்கை வரலாறு, ப.5) 
என்று வாசிக கலாநிதி கி.வா. ஜகந்நாதன்‌ அவர்கள்‌ இவரது முத்தமிழ்‌ இயல்பையும்‌, 
வாரியாரின்‌ மேடைப்‌ பேச்சு சமுதாயத்தில்‌ உண்டாக்கிய மாற்றத்தினையும்‌ சுட்டிக்‌ 
காட்டியுள்ளார்‌ இதைப்‌ போன்று இறைமறுப்புக்‌ கொள்கை உடைய பேரறிஞர்‌ அண்ணா, 
கலைஞர்‌ மு.கருணாநிதி போன்றோரும்கூட இவரது மேடைத்‌ தமிழை வெகுவாகப்‌ 
பாராட்டியுள்ளனர்‌. நாந்திகராய்‌ இருந்த பலர்‌ இவரது உரைக்கேட்டு ஆத்திகராக மாறியதும்‌ 
உண்டு. ஆத்திகராயினும்‌, நாத்திகராயினும்‌ யாரும்‌ இவர்‌ மீது பகை பாராட்டியது கிடையாது. 
எல்லோரையும்‌ நேசித்தவர்‌. எல்லோரும்‌ இவர்‌ மீது அன்பு பாராட்ட அடித்தளமாய்‌ அமைந்தது 
இவரது மேடைப்‌ பேச்சே ஆகும்‌. 
வாரியாரின்‌ மேடைப்பேச்சுநுட்பங்கள்‌ 

வாரியார்‌ ஒரு நடமாடும்‌ பல்கலைக்‌ கடிதம்‌. இவருக்குத்‌ தெரியாதது எதுவும்‌ இல்லை. 
எல்லாம்‌ தெரிந்தவர்‌ வாரியார்‌. இதனால்‌ தான்‌ இவரால்‌ நினைத்தவுடன்‌ எதையும்‌ செய்துவிட 
முடிகிறது. காலசேபம்‌ செய்பவர்களிலே வழங்கும்‌ சக்தி பெற்றவரும்‌ வரலாற்றில்‌ இடம்‌ 
பெற்றவரும்‌, வாரியார்‌ ஒருவர்‌ தான்‌! 

வாரியார்‌ இன்றைய கதாகாலட்சேப பாகவதர்களிலே ஒருவரல்லர்‌. அவர்‌ தமக்கு 
என்று தனி வழி ஒன்றை அமைந்துக்‌ கொண்ட ஆற்றல்‌ மிக்கவர்‌, ஏதோ சில புராணக்‌ 
கதைகளை வைத்துக்‌ கொண்டு நடுநடுவே பாடல்களைப்‌ பிணைத்துப்‌ பாடிவிட்டு நமப்‌ 
பார்வதி பதே போட்டுவிட்டுத்‌ தன்னுடைய சொந்த காலட்சேபத்தைப்‌ பார்த்துக்‌ கொண்டு 
போகிறவரல்லர்வாரியார்‌ (புத்தகப்பித்தன்‌ வாரியார்‌ பேசுகிறார்‌, ப.5) என்ற தமிழ்வாணனின்‌ 
கருத்திற்கு ஏற்ப வாரியார்‌ மற்ற ஆன்மீகப்‌ பேச்சாளர்களைப்‌ போன்றவரல்லர்‌. ஆன்மீகத்தை 
அன்றாட வாழ்வியலோடு பொருத்திப்‌ பார்த்தவர்‌. தாம்‌ அரிதின்‌ முயன்று சிறுக சிறுக சேர்ந்த 
அரிய பல செய்திகளை எல்லாம்‌ எளிய மக்களும்‌ விளங்கிக்‌ கொள்ளும்‌ வண்ணம்‌ கொண்டு 
சேர்த்தவர்‌. பல ஆழ்ந்த நுட்பமான பொருள்‌ விளக்கங்களே இவரது மேடைத்‌ தமிழுக்கு அணி 
செய்தன எனில்‌ அது மிகையன்று. 

புராணச்‌ சொற்பொழிவுகள்‌ தேவையில்லை. திருக்குறள்‌ பிரசங்கங்கள்‌ தேவை 
என்கிறாரே திருக்குறளார்‌ முனுசாமி இது சரிதானே ...? என்று ஒருவர்‌ கேள்வி எழுப்பியபோது 
வாரியார்‌ அளித்த விடை அவர்‌ ஏன்‌ ஆன்மீகச்‌ சொற்பொழிவுக்‌ களத்தைத்‌ தேர்ந்தெடுத்தார்‌ 
என்பதற்குச்‌ சரியான விளக்கமாய்த்‌ திகழும்‌. 

திருக்குறள்‌ நீதி நூல்‌. பெரிய புராணம்‌ அருள்‌ நூல்‌. ராமாயணம்‌ அன்பு நூல்‌. 

சிலப்பதிகாரம்‌ விதி நூல்‌. சீவக சிந்தாமணி இன்ப நூல்‌. பாரதம்‌ அறநூல்‌. அதனால்‌ 

திருக்குறளால்‌ நீதி மட்டும்‌ தெரிந்து கொள்ளலாம்‌. பக்தி, ஞானம்‌. இவைகள்‌ பாரத 

இராமாயணத்தால்‌ தெரியவரும்‌. கடிகாரத்தைப்‌ பழுது பார்க்கிறதுக்கு பூதக்‌ கண்ணாடி 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


335 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தேவை. வேதத்தில்‌ வரும்‌ நுட்பக்‌ கருத்துகளைத்‌ தெளிவுபடுத்தும்‌ பூதக்‌ கண்ணாடி 
புராணம்‌. தருமம்‌ சர, இதை விவரிப்பது பாரதம்‌. சத்தியம்‌ வத, இதை விரித்துச்‌ 
சொல்வது ஹரிச்சந்திர புராணம்‌. ஆகையால்‌ புராணச்‌ சொற்பொழிவுகள்‌ 
இன்றியமையாதது (புத்தகப்பித்தன்‌ வாரியார்‌ பேசுகிறார்‌. ப.15) 
என்று கூறியுள்ளார்‌ வாரியார்‌. அனுதினமும்‌ முருக பக்தியிலே திளைத்த வாரியார்‌ முருகனைக்‌ 
குறித்துக்‌ கூறும்‌ செய்திகளும்‌ இதுவரை எவரும்‌ கூறாத, யாரும்‌ கேட்டிராத செய்திகளாக 
இருக்கும்‌. கார்த்திகைப்‌ பெண்களால்‌ எடுத்து வளர்க்கப்பட்டதால்‌ கார்த்திகேயன்‌ என்ற பெயர்‌ 
ஏற்பட்டது. கங்கை வழியாக வந்ததால்‌ காங்கேயன்‌ என்றும்‌, அக்கினியிலிருந்து 
தோன்றியதால்‌ அக்கினிப்பூ என்றும்‌, சரவணப்‌ பொய்கையில்‌ தோன்றியதால்‌ சரவண பவன்‌ 
என்றும்‌, வைகாசி மாதம்‌ விசாக நட்சத்திர தினத்தில்‌ தோன்றியதால்‌ விசாகன்‌ என்றும்‌, ஆறு 
குழந்தைகளும்‌ சேர்ந்து ஒரே குழந்தையாக மாறியதனால்‌ ஸ்கந்தன்‌ என்றும்‌, பேரழகுடன்‌ 
விளங்கியதால்‌ முருகன்‌ என்றும்‌, தேவர்களின்‌ சேனாதிபதியாக விளங்கியதால்‌ தேவ 
சேனாதிபதி அல்லது சேனாணி என்றும்‌, மயிலை வாகனமாக கொண்டதால்‌ மயில்‌ வாகனன்‌ 
என்றும்‌, சக்திவேல்‌ உடையவனாததால்‌ சக்திதரன்‌ என்றும்‌, சேவல்கொடியை உடையவன்‌ 
என்பதால்‌ குக்குடக்‌ கொடியோன்‌ என்றும்‌, ஆறு திருமுகங்களைக்‌ கொண்டவன்‌ என்பதால்‌ 
ஷண்முகன்‌ என்றும்‌ சிவக்குமரன்‌ போற்றப்‌ பெறுகிறான்‌ ( புத்தகப்பித்தன்‌, வாரியார்‌ 
பேசுகிறார்‌, ப.30) என்று முருகப்பெருமானின்‌ திருநாம மகிமை குறித்து வாரியார்‌ தரும்‌ 
விளக்கம்‌ எவராலும்‌ இதற்குமுன்‌ மொழியப்படாததாக விளங்குகிறது. முருகப்‌ பெருமானின்‌ 
திருப்பெரு வடிவத்துள்‌ எவையெல்லாம்‌ அடக்க்‌ என்பதை, 
முருகப்பெருமானின்‌ உள்ளடியில்‌ எல்லா மலைகளும்‌, திருவடியின்‌ முற்பாகத்தில்‌ 
கடல்கள்‌ யாவும்‌, திருவடியின்‌ விரல்களில்‌ இடியும்‌, நட்சத்திரங்களும்‌ கிரகங்களும்‌ 
அழகிய பரடுகளில்‌ வருணனும்‌ குபேரனும்‌ நிருதியும்‌ இராக்கதரும்‌ அடங்கினார்கள்‌ 
கணைக்காலில்‌ முனிவர்களும்‌ தெய்வ மணிகளும்‌, முழந்தாளில்‌ வித்யாதரர்‌ 
முதலியோரும்‌, தொடையில்‌ இந்திரனும்‌, இந்திர குமாரன்‌ சயந்தனும்‌, தொடை 
மூலத்தில்‌ இயமனும்‌, காலனும்‌, அரையின்‌ முற்பக்கத்தில்‌ அசுரர்களும்‌, விலாப்‌ 
பக்கக்கில்‌ தேவர்கள்‌ யாவரும்‌ அடங்கியுள்ளார்கள்‌ 
மூலாதாரத்தில்‌ நாகர்களும்‌ கோசத்தின்‌ நுனியில்‌ அமிர்தமும்‌, உந்தியில்‌ 
உயிர்கரும்‌, மார்பில்‌ எல்லா களைகளும்‌, முப்புரி நூலில்‌ ஞானமும்‌, நுனி மயிரில்‌ 
அண்டங்களும்‌, உள்ளங்கையில்‌ சகலவிதப்‌ போகப்‌ பொருட்களும்‌ தோள்களில்‌ 
திருமாலும்‌ பிரமனும்‌ அடங்கினார்கள்திருக்கண்களில்‌ சந்திரனும்‌ சூரியனும்‌, 
செவிகளில்‌ திசைகளிலுள்ள நூறு உத்திரர்களும்‌ நெற்றியில்‌ ஓங்காரமும்‌, சென்னியில்‌ 
சிவபெருமானும்‌ அடங்கினார்கள்‌ ( ஆபஸ்தம்பன்‌, ஆன்மீகச்‌ செஞ்சுடர்‌ கிருபானந்த 
வாரியார்‌, பக்‌.26-27) 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌ 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


336 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்று வாரியார்‌ விளக்கி முடிக்கும்‌ போது, கேட்பவர்கள்‌ மலைத்துப்‌ போவார்கள்‌. 
வாரியாருக்கு தெரியாதது எதுவும்‌ இல்லை என்று கூறுவது மேம்போக்கானது அல்ல! அது 
நூற்றுக்கு நூறு சதவிகிதம்‌ உண்மையான கூற்று. சான்றாக, மூன்று என்ற ஒரு எண்ணை 
அடிப்படையாகக்‌ கொண்டு அவர்‌ கூறும்‌ விஷயங்கள்‌ அத்தனையும்‌ அவரது ஆழ்ந்தகன்ற 
அறிவைப்‌ புகல்வதாக இருக்கும்‌. 

* தமிழ்‌ மூன்று வகைப்படும்‌. இயல்‌, இசை, நாடகம்‌. இயற்றமிழ்‌, இசைத்தமிழ்‌ நாடகத்‌ 
தமிழ்‌. எண்ணிக்கையில்‌ மூன்று என்பது சிறந்த எண்ணிக்கை. உயர்ந்த பொருள்கள்‌ 
மூன்று என்ற எண்ணிக்கையில்‌ அமைந்திருக்கின்றன 
இறைவனுக்கு மூன்று சக்திகள்‌ - இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சத்தி. 
சத்து, சித்து, அனந்தம்‌ - சச்சிதானந்தம்‌ 
மும்மூர்த்திகள்‌ - அயன்‌, அரி, அரன்‌. 
இறைவனுக்கு மூன்று கண்கள்‌ - சோம, சூரிய, அக்கனி. 
முத்தொழில்‌ - ஆக்கல்‌, அளித்தல்‌, அழித்தல்‌. 
கடல்‌ - ஆற்று நீர்‌, ஊற்று நீர்‌, மழை நீர்‌. 
காலம்‌ - இறந்த காலம்‌, நிகழ்‌ காலம்‌, எதிர்காலம்‌. 


இலக்கணத்தில்தன்மை, முன்னிலை, படர்க்கை. 


VY VY VY VV ர ௫ ௫. 


அந்தணர்கள்‌ வளர்க்கும்‌ அக்கினி மூன்று. ஆகவனீயம்‌, தாருகபத்யம்‌, 
தஷீணாக்கினீயம்‌ 

வல்லினம்‌, மெல்லினம்‌, இடையினம்‌. 

வினை - சஞ்சிதம்‌, ஆகாமியம்‌, ப்ராரப்தம்‌. 

துன்பம்‌ வரும்‌ வழி - ஆதிபெளதிகம்‌ ஆதி தெய்விகம்‌, ஆதி ஆன்மீகம்‌. 


ஆன்மாக்கள்‌- விஞ்ஞான கலர்‌, பிரளயாகலர்‌, சகலர்‌. ஒரு மலமுடைய ஆன்மா 


று ற ர 


விஞ்ஞான கலர்‌; இரு மலமுடைய ஆன்மா பிரளயா கலர்‌; மூன்று மலமுடைய ஆன்மா 
சகலர்‌. 

உலகம்‌ - சுவர்க்க, மத்ய, பாதாளம்‌. 

பேறுகள்‌ - இம்மை, மறுமை, வீடு. 

நேற்று, இன்று, நாளை. 

வேந்தர்‌ - சேர, சோழ, பாண்டியர்‌. 

யானையின்‌ மதம்‌ - கன்னமதம்‌, கபோல மதம்‌, கரடமதம்‌. 

யானையின்‌ வகை - கிரிசரம்‌, நதிசரம்‌, வனசரம்‌. 

மலங்கள்‌ - ஆணவம்‌, கன்மம்‌, மாயை. 

இதிகாசங்கள்‌- சிவரகசியம்‌ ராமாயணம்‌, மகாபாரதம்‌. 


குற்றங்கள்‌ - காமம்‌, வெகுளி, மயக்கம்‌. 


VV ர ர ௫ ௫ ௫ வ OY வ VY 


குணம்‌ - சத்துவம்‌, ராஜஸம்‌, தாமஸம்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“32 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


337 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


* ஆசை - மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை 
* ஈடணை - தனேஷணை, தாரேஷணை, புத்ரேஷணை. 
(வா. புஷ்பா, வாரியாரின்‌ சொல்லாற்றல்திறன்‌, பக்‌.81-82) 





என்று மூன்று என்ற எண்ணின்‌ சிறப்பை உரைப்பார்‌. மூன்று என்ற எண்‌ மட்டுமல்ல நான்கு, 





ஐந்து, ஆறு என்று எந்த எண்ணைப்‌ பற்றியச்‌ சிறப்பைக்‌ கேட்டாலும்‌ அவரால்‌ சொல்ல 
முடியும்‌. அதனால்‌ தான்‌ எத்தனையோ பேர்‌ ஆன்மீகம்‌ குறித்து பேசினாலும்‌ வாரியாருக்கு 
மட்டும்‌ மக்கள்‌ பெருந்திரளாக திரண்டு வந்தனர்‌. அவர்‌ தன்னுடைய மேடைப்பேச்சைத்‌ 
துவங்கும்‌ முன்பாக கூட்டத்திலுள்ள குழந்தைகளை அழைத்து முன்வரிசையில்‌ அமரச்‌ 
செய்வார்‌. அவர்களுக்கும்‌ விளங்கும்படி பேசுவார்‌. அவர்களிடத்தில்‌ வினாக்கள்‌ கேட்டு 
பரிசுகள்‌ வழங்குவார்‌. பேச்சைக்‌ கைத்தல நிறை கணி என்ற திருப்புகழோடு தொடங்கி 
எடுத்துக்‌ கொண்ட தலைப்பை ஒட்டி சுவைபட கருத்துகளை ஒன்றன்‌ பின்‌ ஒன்றாக அடுக்கிக்‌ 
கூறி, இறுதியில்‌ அன்றைய பேச்சு முழுவதையும்‌ கழுகுப்‌ பார்வை போல்‌ தொகுத்துக்‌ கூறி 
நிறைவாக, உருவாய்‌ அருவாய்‌ உளதாய்‌ இலதாய்‌ என்ற கந்தர்‌ அனுபூதி பாடலுடன்‌ நிறைவு 
செய்வது இவரது வாடிக்கையான மேடைப்‌ பேச்சாக விளங்கியது. 
வள்ளல்‌ வாரியார்‌ 

அரசியல்‌ உலகில்‌ மக்கள்‌ காசு கொடுத்துக்‌ கேட்டது பெருந்தகை பேரறிஞர்‌ அண்ணா 
பேச்சை என்றால்‌ ஆன்மீக உலகில்‌ அத்தகைய சிறப்பு பெற்றவர்‌ வாரியார்‌ சுவாமிகள்‌. 
எட்டணா முதல்‌ ஐம்பது ரூபாய்‌ வரை கட்டணம்‌ செலுத்தி இவரது மேடைப்‌ பேச்சைக்‌ கேட்ட 
வரலாறு தமிழகக்கில்‌ உண்டு, ஆன்மீக வளர்ச்சிக்கு மேடைத்தமிழை அடித்தளமாகக்‌ கொண்டு 
உழைத்த வாரியார்‌ தம்‌ வாழ்நாள்‌ முழுவதும்‌ கேள்விச்‌ செல்வத்தை வாரி வழங்கியதோடு, தாம்‌ 
ஈட்டிய பொருட்செல்வத்தையும்‌ வாரி வழங்கியுள்ளார்‌. 

ஏழைக்கு உதவுதல்‌, எளியவரைத்‌ தாங்குதல்‌, இல்லாமையைப்‌ போக்க இயன்றவை 
ஈதல்‌, திருக்கோயில்‌ கட்டு விட்டுத்தல்‌, புனரமைப்பு செய்தல்‌, கல்விப்‌ பணிக்கு உதவுதல்‌ என 
தம்‌ வாழ்வின்‌ பெரும்‌ பகுதியைப்‌ பிறருடைய ஏற்றத்திற்காகவே செலவிட்டார்‌. 
இராமகிருஷ்ண குடிலில்‌ இருந்து ஆதரவற்ற 365 பிள்ளைகளுக்கு தலா ரூ.5000 வீதம்‌ 
வைப்புநிதியாக 27 இலட்ச ரூபாய்‌ திரட்டித்‌ தந்தது அவருடைய வள்ளல்‌ தன்மையின்‌ 
உச்சமாகும்‌. தம்முடைய இடையறாத ஆன்மீகப்‌ பணியில்‌ நூற்றுக்கணக்கான பள்ளிகளின்‌ 
வளர்ச்சிக்கும்‌, எழுபதிற்கும்‌ மேற்பட்ட திருக்கோயில்களின்‌ வளர்ச்சிக்கும்‌ தொண்டு 
புரிந்துள்ள வாரியார்‌ திருப்புகழ்‌ ஜோதி, இசைப்‌ பேரறிஞர்‌, கலைமாமணி, திருப்பணிச்‌ 
சக்கரவர்த்தி, சொற்பொழிவு வள்ளல்‌, டாக்டர்‌ பட்டம்‌, இலக்கிய முது முனைவர்‌, 64வது 
திருப்பணித்‌ தொண்ட நாயனார்‌, அமுதப்‌ பெருங்கடல்‌, முத்தமிழ்‌ வள்ளல்‌, தமிழ்ப்‌ பேரவைச்‌ 
செம்மல்‌ முதலானப்‌ பட்டங்களைப்‌ பெற்றுள்ளார்‌. 
முடிவுரை 

ஆன்மீக உலகில்‌ எத்தனையோ பேச்சாளர்கள்‌ நட்சத்திரமாக மின்னினாலும்‌, 
சூரியனாக ஒளிவீசியவர்‌ வாரியார்‌ சுவாமிகள்‌. வெறும்‌ பாடல்களுக்கு விளக்கவுரை செய்வதே 
ஆன்மீக மேடைப்‌ பேச்சு என்ற நிலையை மாற்றி, ஆன்மீகச்‌ சிந்தனைகளை வாழ்வியலோடு 


பொருத்திக்‌ காட்டியவர்‌ வாரியார்‌, எவரும்‌ கூறாத, விளக்க முடியாத அரிய பலக்‌ கருத்துகளை 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


338 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


எளிய முறையில்‌ எல்லோருக்கும்‌ விளங்கும்‌ வண்ணம்‌ எத்துரைப்பது இவரின்‌ மேடைத்‌ 
தமிழின்‌ சிறப்பாகும்‌. சொல்வது ஒன்று; செய்வது ஒன்று; என்று வாழ்வோர்‌ மத்தியில்‌ 
மேடையில்‌ பேசியதற்கு ஏற்பவே இறுதிவரை வாழ்ந்தவர்‌ வாரியார்‌. அவரது ஒழுக்கம்‌ 
நிறைந்த வாழ்வைக்‌ கண்டும்‌, கருத்துகளைக்‌ கேட்டும்‌ மனம்‌ திருந்தியோர்‌ பலருண்டு. 
இறைநம்பிக்கை இல்லாதவர்கள்‌ கூட இவரது அழுத்ததமிழைக்‌ கேட்டு மெய்‌ மறந்து 
இவரோடு நட்பு பாராட்டினார்கள்‌. கேள்விச்‌ செல்வத்தை வாரி வழங்கியதோடு, தாம்‌ ஈட்டிய 
பொருட்‌ செல்வத்தையும்‌ பெருவாரியாக திருக்கோயில்‌ வளர்ச்சிக்கும்‌, கல்விப்‌ பணிக்கும்‌, 


இயலாதவர்களுக்கும்‌ வாரி வழங்கிய வள்ளலாகவே வாழ்ந்து மறைந்துள்ளார்‌. 


துணை நூற்பட்டியல்‌ 

[1] ஆபஸ்தம்பன்‌, ஆன்மீகச்‌ சொற்சுடர்‌ கிருபானந்த வாரியார்‌, பிரகாஷ்‌ பப்ளிகேஷன்ஸ்‌, 
சென்னை, முதற்பதிப்பு, 2008. 

[2] குமரி ஆனந்தன்‌, வாரியாரைக்‌ கண்ட கண்கள்‌, வானதி பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ 
பதிப்பு, 2009. 

[3] திருமுருக கிருபானந்த வாரியார்‌, கிருபானந்த வாரியார்‌ வாழ்க்கை வரலாறு, குகஸ்ரீ 
வாரியார்‌ பதிப்பகம்‌, சென்னை, இரண்டாம்‌ பதிப்பு, 2007. 

[4] புத்தகப்பித்தன்‌, வாரியார்‌ பேசுகிறார்‌;, கங்கா காவேரி வெளியீடு, நாகப்பட்டினம்‌, 
முதற்பதிப்பு, 1995. 

[5] வா. புஷ்பா, வாரியாரின்‌ சொல்லாற்றல்‌ திறன்‌, முத்து பதிப்பகம்‌, காட்பாடி, முதற்பதிப்பு, 
2006. 

தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

பாலாஜி. “ஆன்மீக வளர்ச்சியில்‌ வாரியாரின்‌ மேடைத்தமிழ்‌ பங்களிப்புதமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய 

பன்னாட்டு ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.332-338. டிஒஜ: 

10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.050 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Balaji. “Variyar’s Tamil Oratory Contribution to Spiritual Development.” International Journal of Tamil 
Language and Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.332-338. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.050 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்த 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


339 


த்‌ 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


339 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


திருமுருகாற்றுப்‌ படையில்‌ முருகனின்‌ சிறப்புகள்‌ 
Forte of Muruga in “Thirumurukaaruppadi’” 
ப. பியூலா, முனைவர்‌ பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, முஸ்லீம்‌ கலைக்‌ கல்லூரி, திருவிதாங்கோடு. 
B.Beula, Research Scholar, Muslim Arts College Thiruvithancode 
ORCiD: https://orcid.org/0000-0002-6912-4939 
முனைவர்‌ நா.ரா. சிபஜா, உதவிப்பேராசிரியர்‌, தமிழ்த்துறை, முஸ்லீம்‌ கலைக்கல்லூரி திருவிதாங்கோடு. 


Dr. N. R. Shibaja, Assistant Professor, Tamil Department, Muslim Arts College Thiruvithancode 


ORCIiD: https://orcid.org/0000-0002-3332-4314 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.051 


Abstract 


Music, meditation and worship are the virtues that give man peace of mind. Although there 
are many Literatures on love and heroism, “Thirumurukaarappadi” is the first devotional book to 
Jocus on devotion. It tells the way that Lord Muruga enchants his disciples and how he treats his 
devotees in devotion and the merits blessed by Lord Murugan. The elegance of Lord Muruga is told in 
Thirumurkaaruppadi. The purpose of this review is to explain how Nakkeerar treats the glory of Lord 
Muruga in his spiritual work. 


Keywords: Forte of Muruga, “Thirumurukaaruppadi’”’, Nakkeerar 


முன்னுரை 

பத்துப்பாட்டில்‌ முதற்பாட்டு திருமுருகாற்றுப்படை. இது ஆசிரியப்பாவால்‌ ஆனது. 
இந்நூல்‌ 317 அடிகளைக்‌ கொண்டது. தமிழ்‌ பக்தி இலக்கிய வரிசையில்‌ திருமுருகாற்றுப்‌ படை 
முதல்‌ நூலாகப்‌ போற்றத்‌ தக்க சிறப்பு மிக்கதாகும்‌. சங்க காலப்‌ போக்கினின்று மாறுபட்டு 
பக்தி நெறி எனும்‌ புதிய உள்ளடக்கத்தைக்‌ கொண்டு எழுந்து நூல்‌ என்பது குறிப்பிடத்தக்கது. 

திருமுருகாற்றுப்படை திரு * முருகு * ஆற்றுப்படை திரு - அழகிய முருகு - 
முருகனிடம்‌ ஆற்றுப்படை - வழிபடுத்துவது. முருகனிடம்‌ செல்லுவதற்கு வழி சொல்லிப்‌ 
போகவிடுவது என்பது இதன்‌ பொருள்‌ ஏனைய ஆற்றுப்படைகள்‌ மன்னனை பாட்டுடைத்‌ 
தலைவனாகவும்‌ திருமுரு காற்றுப்படையில்‌ இறைவனாகிய முருகனை பாட்டுடைத்‌ 
தலைவனாகவும்‌ கொண்டு பாடப்பட்டுள்ளது. திரு முருகாற்றுப்‌ படையின்‌ ஆசிரியர்‌ நக்கீரர்‌. 
இவர்‌ கடைச்சங்க புலவர்களிலே தலைசிறந்தவர்‌“நெற்றிக்கண்ணைக்‌ காட்டினும்‌ குற்றம்‌ 
குற்றமே” என்று கூறிச்‌ சிவபெருமானை எதிர்த்து வழக்காடியவர்‌ இவர்‌. 
நூல்‌ வரலாறும்‌ - கூறும்‌ செய்திகளும்‌ 

திருமுருகாற்றுப்படையை நக்கீரர்‌ பாடியதற்குத்‌ தொன்று தொட்டே வரலாறு ஒன்று 
கூறப்படுகிறது. நக்கீரர்‌ செண்பக பாண்டியனின்‌ ஐயத்தால்‌ எழுந்த வழக்கில்‌ 
சிவபொருமானிடம்‌ எதிர்‌ வழக்காடித்‌ தெய்வநிந்தை என்னும்‌ குற்றத்திற்கு ஆளாகிறார்‌. 





அக்குற்றம்‌ நீங்கி பரம்‌ பொருளை நாடி கைலாயம்‌ புறப்பட்டு அங்கு சிவபுஜையில்‌ மனம்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
340 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஒன்றான காரணத்தால்‌ கற்கிமுகி எனும்‌ பூதம்‌ நக்கீரரை குகைக்குள்‌ அடைக்க பூதத்திடம்‌ 
இருந்து தங்களைக்‌ காப்பாற்றிக்‌ கொள்ள முருகப்பெருமானை நினைத்து திருமுருகாற்றுப்‌ 
படையை பாட முருகன்‌ பூதத்தை கொன்று நக்கீரர்‌ முதலானோர்க்கு நல்லருள்‌ செய்ததாக 
கூறப்படுகிறது. 

திருமுருகாற்றுப்படை என்பதற்கு முருகன்பால்‌ வீடு பெற நினைத்த ஒர்‌ இரவலனை 
ஆற்றுப்படுத்தும்‌ நூல்‌ என்பது பொருளாகும்‌. திருமுருகாற்றுப்படையில்‌ தொடக்கத்தில்‌ 
முருகப்‌ பெருமானின்‌ இறைமைத்‌ தன்மையினைப்‌ பற்றி கூறப்பட்டுள்ளது. அதையடுத்து 
மகளிர்‌ ஆடும்‌ சிறப்பு திருப்பரங்குன்றத்து மாண்பு, திருச்சீரலைவாயின்‌ கண்‌ வீற்றிருக்கும்‌ 
முருகப்‌ பெருமானின்‌ ஆறு முகங்கள்‌ பன்னிருகைகள்‌ ஐந்தொழில,; சிறப்பு திருவாவினன்‌ 
குடியில்‌ அருள்‌ பெற திரளும்‌ காட்சிகள்‌ திருவேரகத்தில்‌ முருகனை வழிபடும்‌ சிறப்பும்‌ 
அப்பொருமானுக்கு வேன்மகன்‌ ஆடும்விழா சீர்கெழுவிழா குறமகள்‌ எடுத்த வெறியர்களின்‌ 
தன்மையும்‌ கொண்டு காணப்பட கடைசியில்‌ முருகக்‌ கடவுள்‌ விளங்கித்‌ தோன்றும்‌ 
இடங்களும்‌ அழகாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன. இத்திரு முருகாற்றுப்படை சைவ சமய 
பன்னிரு திருமுறைகளில்‌ பதினோராந்‌ திருமுறையாக சேர்க்கப்பட்டிருப்பது. இந்நூலின்‌ 
பெருமையை நமக்கு எடுத்துக்‌ கூறுவதாக அமைந்து இருக்கிறது. 
முருகப்பெருமானின்‌ ஆறுமுகம்‌ 

உலக நன்மைக்காக சான்றோர்கள்‌ தியானம்‌ செய்வார்கள்‌ அப்போது அவர்கள்‌ 
மனதில்‌ முருகபெருமானின்‌ ஆறுதிருமுகங்கள்‌ தோன்றுகின்றது. அந்த திருமுகங்களானது, 
கதிர்முகம்‌, வரம்‌ தரும்‌ முகம்‌, வேள்வி காக்கும்‌ முகம்‌, ஞான முகம்‌, வீரமுகம்‌, நகைமுகம்‌ 
போன்றவைகள்‌ ஆகும்‌. 
முதல்‌ திரு முகம்‌ 

உலகமானது இருளாலே மறைக்கப்பட்டு காணப்பட்டது. அப்போது அந்த இருளை 
அகற்ற முருகன்‌ பல சுடர்களை தோற்றுவித்தது ஒரு முகம்‌ ஆகும்‌. இதனையே 

மா இருள்‌ ஞாலம்‌ மறு இன்றி விளங்க 

பல்கதிர்‌ விரிந்தன்று. ஒரு முகம்‌ (பத்துப்பாட்டு பா. 91 - 92) 
என்னும்‌ இவ்வரிகள்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
இரண்டாம்‌ திருமுகம்‌ 

அன்பால்‌ மனம்‌ உருகி வழிபடும்‌ அடியவர்களுக்கு அவர்களது நிலைக்கு தக்கவாறு 
வெளிப்பட்டு அவர்கள்‌ வேண்டும்‌ வரங்களை அருளுவது இரண்டாம்‌ முகம்‌ ஆகும்‌. இதனை 

ஒரு முகம்‌ 

ஆர்வலர்‌ ஒத்த அமர்ந்து இனிது ஒழுகி 

காதலின்‌ உவந்துவரம்‌ கொடுத்தன்றே (பத்துப்பாட்டு பா. 92-94) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ. 
“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
341 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்னும்‌ பாடல்‌ வரிகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
மூன்றாம்‌ திருமுகம்‌ 

வேள்விகளை செய்யும்‌ அந்தணர்க்கு இடையூறுகள்‌ எதுவும்‌ வராமல்‌ இருக்க 
துணையாக இருப்பது முருகனின்‌ 
மூன்றாம்‌ திருமுகம்‌ ஆகும்‌. இதனையே 

ஒருமுகம்‌ 

மந்திர விதியின்‌ மரபுளிவழாஅ 

அந்தணர்‌ வேள்வி ஓர்க்கும்‌ மே (பாத்துப்பாட்டு பா. 94 -95) 
அந்தணர்‌ செய்யும்‌ வேள்விகள்‌ ஐந்து வகைப்படும்‌ அவை கன்ம வேள்வி, தவ வேள்வி, செப 
வேள்வி, தியான வேள்வி, ஞான வேள்வி என்ற ஐந்து வேள்விகளையும்‌ செய்யும்‌ போது எந்த 
இடையூறுதல்களும்‌ வராதபடி தடுப்பதே மூன்றாம்‌ திருமுகம்‌. 
நான்காவது முகம்‌ 

வீட்டின்ப நெறியை உணராதவர்களுக்கு வீட்டின்பத்தை பற்றிய நெறிமுறைகளைப்‌ 
பற்றி உணர வைப்பது நான்காவது முகம்‌ ஆகும்‌. 

ஒரு முகம்‌ 

எஞ்சிய பொருள்களை ஏமுறநாடி 

திங்கள்‌ பொலத்திசை விளக்கும்மே (பத்துப்பாட்டு பா. 96 - 98) 
என்ற இந்தப்‌ பாடல்‌ வரியின்‌ மூலம்‌ வீட்டின்ப நெறியை உணரதவர்களுக்கு திங்கள்‌ 
ஒளிபோலத்‌ திசை விளங்கச்‌ செய்தது முருகனின்‌ நான்காவது முகம்‌ என்பதை அறிய 
முடிகிறது. 
ஐந்தாவது முகம்‌ 

ஐந்தாவது முகம்‌ அசுரர்களை அழிப்பது ஆகும்‌. இதனையே, 

ஒரு முகம்‌ 

செறுநர்த்‌ தேய்த்துச்‌ செல்சமம்‌ முருக்கி 

கறுவு கொள்‌ நெஞ்சமொடு களம்‌ வேட்டன்றே (பத்துப்பாட்டு பா. 98 -100) 
என்ற பாடல்கவரிகளின்‌ மூலம்‌ முருகன்‌ அசுரர்களை அழித்துக்‌ களவேள்வியை செய்தது 
ஐந்தாவது முகம்‌ என்றுக்‌ கூறப்படுகிறது. 
ஆறாவது திருமுகம்‌ 

குறவர்‌ மடமகள்‌ வள்ளியுடன்‌ மகிழ்வோடு பொருந்தி நகைபுரிவது ஆறாவது முகம்‌ 
ஆகும்‌. இதனையே, 

ஒரு முகம்‌ 


குறவர்மடமகள்‌ கொடி போல்‌ நுசும்பின்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தீ. 
“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
342 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


மடவரல்‌ வள்ளியொடு நகை அமர்ந்தன்றெ (பத்துப்பாட்டு பா. 100 - 103) 

வள்ளி முருகக்‌ கடவுளின்‌ இச்சாசக்தி என்று கூறுவார்கள்‌ காம நுகர்ச்சியே இல்லாத 
கடவுள்‌ இவ்வாறு நகையமாதல்‌ உலகில்‌ அன்பு கெழீ இய இல்வாழக்கையில்‌ உயிர்கள்‌ 
அமர்ந்து இன்புறும்‌ பொருட்டு தோன்றியது ஆறாவது முகம்‌ என்று அறியப்படுகிறது. 
முருகனின்‌ தோற்றம்‌ 

முருகன்‌ ஜோதி வடிவானவன்‌ அதனால்‌ ஜோதி வடிவானவன்‌ அதனால்‌ ஜோதி 
பிழம்பாகிய முருகனை அடையாளம்‌ கண்டறிய ஞாயிற்றை துணையாகக்‌ கொண்டு 
முருகனின்‌ அடையாளத்தை அறிகின்றான்‌. அதனை 

உலகம்‌ உவப்ப வலனேர்பு திரிதரு 

பலர்புகழ்‌ ஞாயிறு கடற்கண்‌ டா அங்கு 

ஓவற இமைக்கு செண்விளங்‌ கவிரொளி (திருமுருகாற்றுப்படை பா. 1-3) 
உயிரினங்களானது இறைவனின்‌ வரவை எதிர்கொண்டிருக்கின்றதாம்‌ அதைப்போன்று 
ஞாயிற்றின்‌ வரவையும்‌ எதிர்கொள்ளுவதில்‌ எந்த ஆச்சரியமும்‌ இல்லை என்றும்‌ திங்கள்‌ 
கோள்‌ அக்னி முதலிய அனைத்து சுடர்களுக்கு ஒளியை தருவதே முருகப்‌ பெருமான்‌ ஆவான்‌. 
திருவடி 

முருகப்டிபருமானின்‌ திருவடியை ஞாயிற்றின்‌ ஒளிக்கு பொருந்துமாறு 
காணப்படுகிறது. இதனையே உறுநர்த்‌ தாங்கிய மதனுடைய நோன்றாள்‌” 
(திருமுருகாற்றுப்படை பா - 4) இந்தப்பாடலின்‌ மூலம்‌ இறைவனின்‌ மேனியானது ஞாயிற்றின்‌ 
ஒளியொடு பொருந்துவதாக அறியமுடிகின்றது. 
முருகப்பெருமானின்‌ திருக்‌ கைகளின்‌ சிறப்பு 
முதலிணை திருக்கைகளின்‌ சிறப்பு 

முதலாம்‌ முகத்திற்கு ஏற்ப இணைக்‌ கைகளில்‌ மக்களால்‌ பொறுக்க முடியாத 
சூரியனுடைய வெம்மையைத்‌ தாங்கி கொண்டு அவர்கள்‌ பொறுத்துக்‌ கொள்ளுமாறான 
வெம்மையைத்‌ தரும்‌' பொருட்டு சூரியனோடு வானத்தினிடததே என்று இயங்கும்‌ 
முறையினையுடைய தெய்வ இருடிகட்கு பாதுகாவலாக தூக்கியது முதல்‌ திருக்கை ஆகும்‌. 
முருகன்‌ இருடிகளுக்கு பாதுகாவலாக இருந்ததை 

விண்டுசெலல்‌ மரபின்‌ ஐயர்க்கு ஏந்தியது 

ஒருகை உக்கம்‌ சேர்த்தியது ஒருகை (பத்துப்பாட்டு பா. 107 -108) 
என்ற பாடல்‌ வரிகள்‌ மூலம்‌ அறியலாம்‌ மேலும்‌ இறைவன்‌ வெம்மையிலிருந்து இருடிகட்கு 
பாதுகாவலாக இருந்ததை கீழ்வரும்‌ பாடலின்‌ மூலமாக அறியலாம்‌. 

நிலமிசை வாழ்நர்‌ அலமரல்‌ தீரத்‌ 

தெறுகதிர்‌ கனலி வெம்மை தாங்கிக்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தி. 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


343 


International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கால்‌ உணவாகச்‌ சுடரொடு கொட்கும்‌ 

அவிர்‌ சடை முனிவரும்‌ மருள (புறநானூறு பாடல்‌ 43 வரி 1-4) 
இரண்டாம்‌ இணைத்‌ திருக்கைகளின்‌ செயல்‌ 

செல்லாமையை உடைய தொடையின்‌ மேல்‌ தாங்கியது இரண்டாமிணைத்‌ திருக்கை 
ஆகும்‌. அதாவது அன்புடைய அழயார்‌ பால்‌ விரும்பி வர ஊர்ந்த யானையைத்‌ தோட்டியால்‌ 
செலுத்தக்‌ கொண்டது இரண்டாம்‌ திருக்கையின்‌ செயல்‌ இதனையே 

நலம்பெறு கலிங்கத்துக்‌ குறங்கின்மிசை அசை இயது ஒரு கை 

அங்கு சம கடால ஒருகை (பத்துப்பாட்டு பா. 108 -109) 
என்ற பாடல்‌ வாயிலாக அறியலாம்‌ 
மூன்றாமிணைத்‌ திருக்கைகளின்‌ செயல்‌ 

வேள்வியை கொடுக்க நினைக்கும்‌ அசுரர்களை விரட்டுவதற்காக கையில்‌ கேடயத்தை 
எடுப்பது மூன்றாம்‌ திருக்கை ஆகும்‌ 

இருகை 

ஐ இரு வட்டமொடு எஃகு வாலம்‌ திரிப்ப 

ஒருகை (பத்துப்பாட்டு பாடல்வரிகள்‌ 108 -110) 
என்ற பாடல்‌ வரியின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
நான்காமிணைத்‌ திருக்கைகளின்‌ செயல்கள்‌ 

நான்காம்‌ முகத்திற்கு ஏற்பப்‌ பொருந்திய இணைக்கைகளில்‌ எஞ்சிய பொருள்களை 
ஏமுற நாடி விளங்குங்கால்‌ ஒரு கை மோனமுத்திரையுடன்‌ மார்பொடு விளங்க ஒரு கை 
மார்பில்‌ உள்ள மாலையுடன்‌ சேர்ந்து அழகொடு பொலிகின்றது நான்காமிணைத்‌ திருக்கை 
ஆகும்‌. 
ஐந்தாமிணைத்‌ திருக்கைகளின்‌ செயல்கள்‌ 

தேவர்களைக்‌ காப்பதற்காக அசுரரை அழிப்பதற்காக எடுத்தது ஒருகை . 

கீழ்வீழ்‌ தொழயொடு மீமிசைக்‌ கொட்ப ஒருகை 

பாடின்‌ படுமணி இரட்ட (பத்துப்பாட்டு பாடல்வரிகள்‌ 112- 113) 
ஐந்தாவது முகத்திற்கு ஏற்பப்‌ பொருந்திய இணைக்கைகளுள்‌ தேவர்களைக்‌ காக்க கருதி 
அசுரரை அழிக்க முற்படுங்கால்‌ தொடியைக்‌ கழல இழட்டிருந்தலால்‌ கை தூக்கும்‌ போது கீழே 
இறங்குதலைப்‌ பொருந்திய இனிதாக ஒலிக்கின்ற மணியை அழத்து அதனை மாறி மாறி 
ஒலிக்கச்‌ செய்தது இக்கை எனக்‌ கூறப்படுகிறது. 
ஆறாமிணைத்‌ திருக்கைகளின்‌ செயல்‌ 

ஆறாம்‌ முகத்திற்கு ஏற்பப்‌ பொருந்திய இணைக்கைகளுள்‌ ஒருகை குறவர்‌ 
மடமகளொரு நகை அமர்ந்திருக்குங்கால்‌ உலகில்‌ இல்வாழ்ககையானது இனிமையாக 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


344 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நடைபெறுவதின்‌ பொருட்டு அஃது அவ்வாறு நடைடிபற நீல நிறத்தையுடைய மேகத்தாலெ 
மிக்க மழையைப்‌ பெய்வித்து நிற்க அதற்கு இணையான கை அந்த இல்வாழக்கை 
நடப்பதற்காகத்‌ தேவ மகளிர்க்கு மணமாலையைச்‌ சூட்டியது. இவ்வாறு பன்னிரண்டு 
கைகளும்‌ முறையே ஆறு திருமுகங்களுக்கும்‌ ஏற்ற முறையில்‌ பொருந்தும்படி செயல்பட்டு 
மக்களை பாதுகாத்து பக்தி நெறியில்‌ வளர்த்தியது. 
வேல்‌ 

முருகன்‌ கரதத்தில்‌ வேலை ஏந்தியிருக்கிறான்‌ அது சுடரோடு கூடிய இலை போன்ற 
நீண்ட அமைப்புடையது. முருகனின்‌ திருவேல்‌ மேலும்‌ வேல்‌ நான்கு பக்கங்களைக்‌ 
கொண்டது. ஒருபக்கம்‌ அழகு மறுபக்கம்‌ கொடுரம்‌ ஒருபக்கம்‌ இன்பக்காட்சி மற்றொரு பக்கம்‌ 
துயரக்‌ காட்சி என முருகனின்‌ வேல்‌ காணப்படுகின்றது. 
பணிமுகம்‌ 

முருகன்‌ சூரபத்மனை அழித்திட்ட இடம்‌ திருச்செந்தூர்‌ ஆகும்‌. முருகன்‌ பணிமுகம்‌ 
என்னும்‌ தனது யானை வாகனத்தில்‌ அமர்ந்திருக்கும்‌ கோலம்‌ பார்ப்பதற்கு அழகாகக்‌ 
காட்சியளிக்கும்‌ அதுமட்டுமல்லாமல்‌ முருகன்‌ மயில்‌ மட்டுமின்றி யானையையும்‌ வாகனமாகக்‌ 
கொண்டதாக அறியமுடிகிறது. 
முடிவுரை 

காதலையும்‌ வீரத்தையும்‌ மையமாகக்‌ கொண்ட இலக்கியங்கள்‌ சங்க காலத்தில்‌ 
தோன்றினாலும்‌ திருமுருகாற்றுப்படை பக்தியை மையமாகக்‌ கொண்ட புதிய படைப்பாகும்‌. 
இதனால்‌ முதல்‌ பக்தி இலக்கியம்‌ என்னும்‌ சிறப்பை திருமுருகாற்றுப்படை பெறுகிறது. 
முருகப்பெருமானிடம்‌ பெற்ற இன்பத்தை தான்மட்டுமன்றி பிறரும்‌ பெற்று பயனடைய 
வேண்டும்‌ என்ற பழந்தமிழரின்‌ உயர்ந்தப்‌ பண்பாட்டை வெளிப்படுத்துகின்றது. 


துணைந்நின்ற நூல்கள்‌ 

[1] முனைவர்‌. மோகன்‌. இரா. பத்துப்பாட்டு தொகுதி - 1, பாவை பிரிண்டர்‌ 142 ஜானி 
ஜான்கான்ரோடு, ராயப்பேட்டை, சென்னை - 600014. 

[2] மாணிக்க வாசகம்‌. புறநானூறு, 1998, உமாபதிப்பகம்‌ 58 ஐயப்ப செட்டி தெரு, சென்னை. 

[3] பொ. வே.சோம சுந்தரனார்‌, திருமுருகாற்றுப்படை, திருநல்வேலி தென்னிந்திய 
சைவசித்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌ லிமி டெட்‌, 522 டி.டி.கே சாலை, சென்னை - 18. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

பியூலா. “திருமுருகாற்றுப்‌ படையில்‌ முருகனின்‌ சிறப்புகள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.339-345. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.051 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


ச 2 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
345 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Beula. “Forte of Muruga in “Thirumurukaaruppadi”.” International Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.339-345. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.051 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Aபthor Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 
பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


"உ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


346 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


பக்தி இசை வழிபாட்டில்‌ நாதஸ்வரம்‌ 
Nadhaswaram in Musical Bhakthi Worship 


கு. பிரகாஷ்‌, உதவிப்பேராசிரியர்‌, இசைத்துறை, அண்ணாமலைப்‌ பல்கலைக்கழகம்‌ 
K. Prakash, Assistant Professor, Department of Music, Annamalai University 
ORCID: https://orcid.org/0000-0003-3467-3697 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.052 





Abstract 


In India kings ruled various places. During their period they built many temples and 
supported Tamil spiritual classics like “Thevaram”. They Patroned Nadaswaram and Tavil 
during the prayer in temples. Nadaswaram is a wind instrument is called “peruvangiyam” in 
Tamil. During temple festivals, Nadaswaram is played in various manner before the God by 
the Nadaswara Vidwans. They play many genres like Mallari, Ragam Thana, Pallavi, 
Kalpana swara, and many musical notes in the name of God. ‘Oyyali’ is a main item while 
playing Nadaswaram. During street procession of God, Mallari is to be played by 
Nadaswara Vidwans. At early morning in the temple Thirupalliyeluchi is played by 
Nadaswara vidwans. The development of music is based on the condition of temple, kings and 
musicians. 


Keywords: Nadhaswaram, Music, Bhakthi Worship, Mallari, Bowli, Oyyali, Alabana 


முன்னுரை 

மன்னர்கள்‌ அவர்களது ஆட்சி காலத்தில்‌ இசையை ஆதரித்து வந்ததை வரலாற்று 
நூல்கள்‌ கூறுகின்றது. அதில்‌ முதன்‌ முதலாக தேவார இசையை ஆதரித்து வந்த நிலயில்‌ 
அதனைத்‌ தொடர்ந்து பல இசைக்கருவிகள்‌ வாசிக்கும்‌ இசைக்கலைஞர்களையும்‌ ஆதரித்து 
வந்த்தாக வரலாறுகள்‌ உண்டு. முற்காலத்தில்‌ உள்ள அனைத்து மன்னர்களும்‌ அவரவர்கள்‌ 
இருக்கும்‌ ஊர்களில்‌ ஒரு ஆலயத்தை உருவாக்கி அங்கு அந்த தெய்வத்திற்கான சடங்குகளை 
செவ்வனே நடைபெறும்‌ வகையில்‌ அதற்கான ஆட்களையும்‌ நியமித்து வந்துள்ளார்கள்‌. அதில்‌ 
குறிப்பாக ஆலயங்களில்‌ மிகவும்‌ முக்கியமான இடத்தை பெற்றிருப்பது நாதஸ்வர 
இசையாகும்‌. நாதஸ்வர இசையுடன்‌ தவில்‌ இசையும்‌ இடம்பெற்று அதனை அன்று முதல்‌ 
இன்றுவரை மங்கல இசை என அனைவராலும்‌ அழைக்கப்பெறுகின்றது. இதில்‌ நாதஸ்வர 
இசையானது மக்களின்‌ மனதில்‌ நீங்கா இடம்‌ பெற்றிருப்பதாகும்‌. ஆலய சம்பிரதாயத்திற்கு 
ஏற்றவாறு இராகம்‌, கீர்த்தனை, கற்பனைஸ்வரம்‌, மல்லாரி, திருப்புகழ்‌, லாலி, ஊஞ்சல்‌, ஓடம்‌ 
என நாதஸ்வர இசைக்கலைஞர்கள்‌ பாரம்பரிய வழிப்படி இசைத்து வருகின்றார்கள்‌. நாதஸ்வர 
இசையைப்‌ பற்றி சங்க இலக்கிய நூல்கள்‌ இதற்கான விளக்கங்களை செய்யுள்‌ வடிவாக 
கூறுகின்றன. பக்தி இலக்கியங்களில்‌ நாதஸ்வர இசையும்‌ இடம்‌ பெற்றுள்ளதை இக்கட்டுரை 
ஆராய்கிறது. 
நாதஸ்வர இசைக்கருவி பற்றி குறிப்பு 

இன்றளவில்‌ இசைக்கருவிகளில்‌ சிறப்பாக பேசப்படுவது நாதஸ்வரம்‌, தவில்‌ ஆகும்‌. 
இந்த இரு கருவிகளையும்‌ பெயர்‌ சொல்லிப்‌ பெரும்பாலும்‌ இலக்கியங்கள்‌ அழைத்ததாகத்‌ 
தோன்றவில்லை. ஆனால்‌ இத்தகைய கருவிகள்‌ வேறு பெயரில்‌ உறுதியாக இருந்திருக்க 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


347 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


வேண்டும்‌. திருவெங்கைக்‌ கலம்பகத்தில்‌ வண்டுகள்‌ இசைப்பதைக்‌ குழல்‌ இசையுடன்‌ 
பொருத்தி சிவப்பிரகாசர்‌ காட்டுகிறார்‌. 

“நானக்‌ குழலளிகளெழுந்து பாட 

நாதித்‌ தணியசைய ஆடீ ரூசல்‌“ (திருவெங்கைக்‌ கலம்பகம்‌, 56:1) 
என்பதில்‌ பெண்களின்‌ ஊசலாடல்‌ குறிப்பிடப்படுகிறது. அவர்கள்‌ ஆடும்போது வண்டுகள்‌ 
பாடுகின்றன. அந்த வண்டுகளை 'நானக்குழலளிகள்‌' என்று சிவப்பிரகாசர்‌ கூறுகிறார்‌. நானக்‌ 
குழல்‌ என்று எதைக்குறிப்பிடுகிறார்‌ நானம்‌ என்பதற்குக்‌ கத்தூரி, புழுகு, கவரிமான்‌, 
வாசனைப்பொடி, நீராடுதல்‌, ஞானம்‌ முதலிய பல பொருள்கள்‌ தரப்படுகின்றன. இவற்றில்‌ 
எதுவும்‌ குழலுடன்‌ தொடர்புடையதாகத்‌ தோன்றவில்லை. நாதஸ்வரத்தை நாயனம்‌ என்று 
கூறும்‌ வழக்கம்‌ இன்றும்‌ உண்டு. குழல்‌ என்று இலக்கியங்கள்‌ புல்லாங்குழல்‌, நாதஸ்வரம்‌ 
ஆகிய இரண்டையும்‌ பொதுவாகக்‌ குறிப்பிட்டு வந்துள்ளன. நாலாயிர திவ்வியபிரபந்தம்‌ 
கண்ணனின்‌ கையிலுள்ள புல்லாங்குழலை குழல்‌ என்றே பல இடங்களில்‌ குறிப்பிட்டுள்ளது. 
வேறு பல இலக்கியங்கள்‌ வேய்ங்குழல்‌ என்று சிறப்பித்துச்‌ சுட்டியுள்ளன. சிவப்பிரகாசர்‌ 
திருவெங்கைக்‌ கலம்பகத்தில்‌, 

“வேய்ங்குழல்‌ காம வெவ்வழல்‌ கொளுவ 

ஊதுங்‌ குழலென்‌ றுரைத்தக நெகிழும்‌” (திருவெங்கைக்‌ கலம்பகம்‌, 67:15-16) 
இதைக்‌ கண்டு குழல்‌ பற்றிய செய்தியை ஓரளவு அறிய முடியலாம்‌. வேய்ங்குழல்‌ என்பது 
புல்லாங்குழலைச்‌ சுட்டுவதாகவும்‌ ஊதுங்குழல்‌ என்பது நாதஸ்வரத்தைக்‌ குறிப்பதாகவும்‌ 
கருதலாம்‌. 

மங்கல மங்கை மகப்பெறும்‌ நாளில்‌ மங்கல இசை முழங்கப்படுவதைச்‌ சிவப்பிரகாசர்‌ 
பிரபுலிங்கலீலையில்‌ விளக்குகிறார்‌. 

“சங்கொடு தண்ணுமை சச்சரி தாளம்‌ 

வங்கியம்‌ வெந்துடி வார்முர சங்கண்‌ 

மங்கல மங்கை மகப்பெறு நாளில்‌ 

அங்கசன்‌ வெம்முர சென்ன வதிர்ந்த” (பிரபுலிங்கலீலை,மாயையினுற்பத்திகதி, பா. 29) 
இப்பாடலில்‌ சங்கு, தண்ணுமை, சச்சரி, வங்கியம்‌, துடி, முரசு, தாளம்‌ ஆகிய இசைக்கருவிகள்‌ 
இடம்பெறுவதைக்‌ காணலாம்‌. வங்கியம்‌ என்பது நாதஸ்வரத்தைக்‌ குறிக்கலாம்‌. 
திருப்பள்ளி எழுச்சி 

திருக்கோயில்களின்‌ முதல்‌ நிகழ்ச்சி திருப்பள்ளி எழுச்சியாகும்‌. முதன்‌ முதலில்‌ ஆரம்பம்‌ 
என்பது மிகவும்‌ மங்களகரமாகவும்‌ இருக்கவேண்டும்‌ என்பது தமிழ்‌ மரபு. தமிழில்‌ திரு என்றால்‌ 
அழகு, பெருமை என்று கூறுவது வழக்கம்‌. பள்ளி என்பது இங்கு இறைவன்‌ தூக்கத்தில்‌ 
இருப்பதைக்‌ குறிக்கும்‌. இறைவன்‌ தூக்கத்தைக்‌ கலைத்து வழிபாட்டிற்குக்‌ காட்சி தரச்‌ 
செய்வதைத்‌ திருப்பள்ளி எழுச்சி' என்று கூறுவர்‌. எழுச்சி என்றால்‌ மேன்மையைக்‌ 
குறிப்பதாகும்‌. எனவே இறைவனின்‌ திருக்கோயில்‌ நிகழ்ச்சியின்‌ தொடக்கமே திருப்பள்ளி 
எழுச்சி' என்று வெற்றியுடன்‌ கூடிய மேன்மையை நாள்‌ முழுவதும்‌ மக்கள்‌ பெற வேண்டும்‌ 
என்ற நோக்கிலே இந்நிகழ்ச்சிக்கு இப்பெயர்‌ ஏற்பட்டிருக்கலாம்‌. இந்நிகழ்ச்சியில்‌ நாதஸ்வரம்‌ 
இசைக்கப்படுகிறது. நாதஸ்வரத்தில்‌ 'பெளளி' இராக ஆலாபனையாக இசைக்கப்படும்‌. 
இவற்றிற்கு நாதஸ்வர மரபில்‌ திருப்பள்ளி எழுச்சி என்று கூறுவர்‌. இறை உணர்வோடு இசை 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


“432 தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


348 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


உணர்வையும்‌ கலந்து அதில்‌ தமிழர்களின்‌ பண்பாட்டையும்‌ கலந்து நடைபெறும்‌ புனிதமான 
நிகழ்வே ஆன்மீகம்‌ என்பதும்‌ இந்த நிகழ்வில்‌ நாதஸ்வர இசை மரபும்‌ இடம்பெற்றுள்ளதைக்‌ 
காணும்‌ பொழுது தமிழர்களின்‌ பண்பாட்டு நிலையில்‌ மிகவும்‌ ஒன்றி இருப்பது நாகஸ்வர 
இசை எனலாம்‌. 
ஒய்யாலி என்ற இசை வடிவம்‌ 

ஒய்யாலி என்ற இசை வடிவம்‌ நாதஸ்வரத்தில்‌ இசைக்கப்படுகிறது. திருக்கோயில்‌ 
திருவிழாக்‌ காலங்களில்‌ சுவாமி திருவீதி உலா புறப்படுவதற்கு முன்பு அலங்கரிக்கப்பட்ட 
இறைவன்‌ இறைவியின்‌ திருவுருவச்‌ சிலைகளை திருக்கோயிலைச்‌ சுற்றி வலம்‌ வருவார்கள்‌. 
இந்த சமயத்தில்‌ நாதசுரக்‌ கலைஞர்கள்‌ தமது குழுவுடன்‌ வாசிக்கப்படும்‌ இசை வடிவமே 
'ஒய்யாலி' ஆகும்‌. இந்த ஒய்யாலி நோட்டு சுரங்களைப்‌ போன்ற அமைப்பில்‌ திஸ்ர நடையில்‌ 
அமைந்திருக்கும்‌. இது சங்கராபரண இராகத்தில்‌ அமையப்பெற்றுள்ளது. அலங்கரிக்கப்பட்ட 
சுவாமி திருவுருவங்களைப்‌ பெரிய தண்டுகளின்‌ மேல்‌ வைத்து கட்டி சுவாமியைத்‌ தோளில்‌ 
தூக்கி திருக்கோயிலை வலம்‌ வருபவர்கள்‌ ஆடிக்கொண்டு வருவார்கள்‌. இவர்கள்‌ ஆடிவரும்‌ 
நடை ஓய்யாரமாகக்‌ காட்சியளிக்கும்‌. இந்த ஒய்யார நடையில்‌ சுவாமியை அழைத்துவர 
நாதஸ்வரத்தில்‌ வாசிக்கப்படும்‌ இசை வடிவமே ஒய்யாலி என்று அழைக்கின்றனர்‌. இது ஒரு 
சிறிய இசைப்பகுதியை திரும்ப திரும்ப வாசிக்கக்கூடியதாகும்‌. இதனுடைய இராகம்‌ 
சங்கராபரணமாகும்‌. 
மல்லாரி 

இறைவனின்‌ ஆலய உலா அல்லது வீதி உலாவின்‌ பொழுது இறைவனின்‌ திருஉருவச்‌ 
சிலையை படிச்‌ சட்டத்திலோ, பல்லக்கிலோ அல்லது வேறு வாகனத்திலோ வைத்துத்‌ 
தூக்குவோர்க்கு 'மல்லர்‌' என்ற பெயர்‌ இருந்துள்ளது. அத்தகைய மல்லர்கள்‌ இறைவனை தம்‌ 
தோளிலே தூக்கி நடைபோடும்‌ பொழுது உற்சாகத்துடன்‌ எழுப்பும்‌ ஒலிக்கு மல்லரி என்று 
பெயர்‌ இருந்ததாகவும்‌, அதுவே வழக்கில்‌ திரிந்து 'மல்லாரி' என்று மாறியதாகவும்‌ சிலர்‌ 
இதனை பற்றி ஆய்வு செய்த ஆய்வாளர்கள்‌ கருதுகின்றனர்‌. மேலும்‌ மல்லார்‌ அல்லது 
மல்லாரம்‌ என்றவொரு இசைக்கருவி பற்றி இசை நூல்கள்‌ தெரிவிப்பதால்‌ மல்லாரியுடன்‌ 
இதனை தொடர்புபடுத்துவோரும்‌ உண்டு. ஆனால்‌ இவை இரண்டிற்கும்‌ எவ்வித 
தொடர்புமில்லை என்பது தெளிந்த ஆய்வாளர்களின்‌ கருத்து. 
ஊஞ்சல்‌ 

திருக்கோயில்களில்‌ காலையில்‌ நாதஸ்வரத்தில்‌ திருப்பள்ளி எழுச்சியை வாசித்து 
இறைவனை துயில்‌ எழுப்பும்‌ நிகழ்ச்சியைப்‌ போல இரவில்‌ இறைவனைப்‌ பள்ளி அறைக்கு 
எடுத்துச்‌ சென்ற பிறகு இறைவனைத்‌ தாலாட்டும்‌ நிகழ்ச்சி நடைபெறும்‌. இந்த நிகழ்ச்சியில்‌ 
நாதஸ்வரக்‌ கலைஞர்கள்‌ பண்முறையில்‌ 'மேகராகக்குறிஞ்சி' என்று அழைக்கப்படும்‌ 
'நீலாம்பரி' இராகத்தில்‌ 'தாலே தாலேலோ” என்று வாசிப்பார்கள்‌. இந்த இசை உரு இராக 
ஆலாபனை போன்று இருக்கும்‌. ஏனெனில்‌ தாலே தாலேலோ' என்ற வார்த்தையை மட்டும்‌ 


வைத்து குறைந்தது பத்து நிமிடங்களுக்கு மேலாக நாதஸ்வரத்தில்‌ வாசிப்பார்கள்‌. இந்த இசை 
உருவை 'ஊஞ்சல்‌' என்று வழங்கி வருகின்றனர்‌. நாதஸ்வரக்கலைஞர்‌ ஊஞ்சல்‌ வாசிக்கும்‌ 





பொழுது சுருதியை மட்டும்‌ பயன்படுத்திக்கொள்வார்கள்‌. 'நீலாம்பரி' இராகத்தின்‌ சுவை 


தாலாட்டிற்கு மிகவும்‌ பொருத்தமானதாகும்‌. இதனால்‌, நாதஸ்வரக்‌ கலைஞர்கள்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்‌: 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


349 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


நாதஸ்வரத்தில்‌ ஊஞ்சல்‌ வாசித்தால்‌ இரவு நேரத்தில்‌ கேட்க மிகவும்‌ இனிமையாக இருக்கும்‌. 
இதன்‌ மூலம்‌ மக்கள்‌ இரவு நேரத்தில்‌ திருக்கோயிலில்‌ நடைபெறும்‌ நிகழ்ச்சிகளை அறிந்து 
கொள்ள முடிகிறது. மேலும்‌, இரவு நேரத்திற்கான இராகம்‌ 'நீலாம்பரி' என்பதையும்‌ அறிய 
முடிகிறது. இன்றும்‌ சைவ, வைணவ திருக்கோயில்களில்‌ 'ஊஞ்சல்‌' நாதஸ்வரத்தில்‌ வாசிப்பது 
இன்றளவும்‌ வழக்கத்தில்‌ இருந்து வருகின்றது. 
முடிவுரை 

பல நூற்றாண்டுகளாக இசையின்‌ வளர்ச்சி நிலையானது மேன்மை அடைந்த 
வண்ணமாக இருந்து வருகின்றது. அதில்‌ குறிப்பாக அடிப்படை காரணியாக ஆலயம்‌ தான்‌ 
முதன்மை இடத்தினை வகிக்கின்றது. பெரும்பாலும்‌ தமிழகத்தில்‌ மன்னர்கள்‌ ஆட்சி செய்த 
காலக்கட்டத்தில்‌ பல ஆலயங்களை உருவாக்கி உள்ளார்கள்‌. ஆலயத்தில்‌ உள்ள 
சுவாமிகளுக்கு ஏற்றவாறு சடங்கு சம்பிரதாய முறைகளை செவ்வனே செய்து வந்து 
இசைக்கலையையும்‌, நடனக்கலையையும்‌ ஆதரித்து வந்து உள்ளார்கள்‌. அதில்‌ நாதஸ்வர 
இசையானது ஆலயங்களில்‌ சுவாமிகளுக்கு வாசிக்கக்கூடிய மங்கல இசைக்கருவியாக அன்று 
முதல்‌ இன்று வரை திகழ்ந்து வருவதை அறிய முடிகிறது. வாழ்க தமிழ்‌! வளர்க நாதஸ்வர 
இசை! 


கலைச்சொற்கள்‌ 

1. மல்லாரி- இசை வடிவம்‌ 

2. பெளளி, நீலாம்பரி, கம்பீரநாட்டை - ராகங்கள்‌ 
3. ஒய்யாலி- தாலாட்டு 
4 


ஆலாபனை - ராகம்‌ பாடும்‌ முறை 


துணைநூற்பட்டியல்‌ 

[1] பெருமாள்‌, ஏ.என்‌. முனைவர்‌., தமிழர்‌ இசை, உலகத்‌ தமிழாராய்ச்சி நிறுவனம்‌, 
மெய்ப்பொருள்‌ அச்சகம்‌, டி.டி.டி.ஐ. தரமணி, சென்னை-23, 1984. 

[2] இராஜேந்திரன்‌, இரா. முனைவர்‌., நாதஸ்வர இசை மரபும்‌ பல்வேறு பாணிகளும்‌, 
பொற்கோ பதிப்பகம்‌, சென்னை-4, 2017. 

[3] சுந்தரம்‌, B.M. முனைவர்‌., நாகஸ்வரம்‌ வாசிக்கக்‌ கற்றுக்கொள்ளுங்கள்‌, மணிமேகலை 


பிரசுரம்‌, தியாகராயநகர்‌, சென்னை-600 017, 1993. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
பிரகாஷ்‌. “பக்தி இசை வழிபாட்டில்‌ நாதஸ்வரம்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌, 


தொகுதி 3 சிற.இதழ்‌ - 3, தொகுதி 2) ஜனவரி 2021, பக்‌.346-350. டிஒை: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.052 


Cite this Article in English (MLA 8 Style) as: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பிட செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


350 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


Prakash. “Nadhaswaram in Musical Bhakthi Worship.” International Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.346-350. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.052 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is No competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


351 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


ஆண்டாளும்‌ வைணவ பக்தி நெறியும்‌ 
Andal and Vaishnava Devotion 


முனைவர்‌ பீ. பெரியசாமி தமிழ்த்துறைத்தலைவர்‌, டி.எல்‌.ஆர்‌.கலை மற்றும்‌ அறிவியல்‌ கல்லூரி, விளாப்பாக்கம்‌-21. 
Dr. ந. Periyaswamy, Head & Assistant Professor of Tamil, DLR Arts and Science College, Villapakkam-21. 
ORCIiD: https://orcid.org/0000-0002-7395-9699 
DOL: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.053 





Abstract 


About a thousand years ago in Srivilliputhur in the Pandya country, on the day of Adipura, 
Andal was born. “Jegathuthithal Vazhiye in Thiruvadipuram!” is her nickname. Andal was found as 
a small child under the Thiruthuzhai soil in Nandavanam. Periyalvar brought up her as his daughter. 
Periyarvar nicknamed the child Gothai. As the child was found in the flower garden, the word 
"kothai" which means garland seems to have been given to the child as a proper name. Periyalvar 
was working to build a tirumala for Perumal. Through Andal, one can feel the profound devotion of 
the Lord as herleader and mixed with HIM. On seeing the love of Andal, Thirumal has elevated her to 
the status of a deity and the later society has been practicing the worship of Andal. Andal’s Bhakti 
shows that how a women and attained to the level of deity through her true devotion. 


Keywords: Devotion, Vaishnavism, Andal, Vishnu, Love, Thirupavai 
முன்னுரை 

பாண்டிய நாட்டில்‌ உள்ள ஸ்ரீவில்லிபுத்தூரில்‌ சுமார்‌ ஆயிரம்‌ ஆண்டுகளுக்கு முன்பு 
ஆடிப்பூரத்தன்று, விஷ்ணுசித்தர்‌ என்னும்‌ பெரியாழ்வாருக்கு அருமைப்‌ புதல்வியாக 
ஆண்டாள்‌ கிடைத்தாள்‌. “திருவாடிப்‌ பூரத்தில்‌ ஜெகத்துதித்தாள்‌ வாழியே!” (வாழித்திருநாமம்‌, 
நாச்சியார்‌ திருமொழி.) என்பது அவரது வாழித்திருநாமம்‌. பெரியாழ்வாரது நந்தவனத்தில்‌ 
திருத்துழாய்‌ மண்ணின்கீழ்‌ ஆண்டாள்‌ ஒரு சிறு குழந்தையாய்க்‌ கண்டெடுக்கப்பட்டு 
பெரியாழ்வாரால்‌ மகளாக வளர்க்கப்‌ பெற்றார்‌. “பெரியாழ்வார்‌ பெற்றெடுத்த பெண்பிள்ளை 
வாழியே!”(மேலது) என்று ஆண்டாளது வாழித்திருநாமத்தில்‌ கூறப்பட்டுள்ளது. பெரியாழ்வார்‌ 
அக்குழந்தைக்குக்‌ கோதை என்று பெயர்சூட்டி வளர்த்து வந்தார்‌. மலர்ச்சோலையில்‌ கிடைத்த 
பிள்ளை என்பதால்‌ மலர்மாலை என்ற பொருள்தரும்‌ “கோதை” என்ற சொல்லைக்‌ குழந்தைக்கு 
உரிய பெயராக வைத்தார்‌ போலும்‌. பெரியாழ்வார்‌ பெருமாலுக்குத்‌ திருமாலை கட்டும்‌ 
பணிசெய்து வந்தார்‌. 
ஆண்டாள்‌ பக்தி 

ஆண்டாள்‌ பிள்ளைப்பருவம்‌ முதலே பெருமாளிடத்தில்‌ ஆராக்காதல்‌ கொண்டு 
விளங்கினாள்‌. மண்ணில்‌ செய்த பாண்டங்களைக்‌ கொண்டு, மண்சோறு சமைத்து 
விளையாடும்‌ போதும்‌ பெருமாளோடு கூடி விளையாடுவதாக எண்ணினாள்‌. 

கையினில்‌ சிறதூதையோடு 

இவள்‌ முற்றில்‌ பிரிந்தும்‌ இலள்‌ 

பையரவணைப்‌ பள்ளியாவோடு 


கைவைத்து இவள்வருமே (பெரியாழ்வார்‌ திருமொழி, 3.7.1) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


352 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


என்று பெரியாழ்வார்‌ கூறுகிறார்‌. அதுமட்டுமல்லாமல்‌ சிற்றில்கட்டி விளையாடும்போது, 
அந்தச்‌ சிறிய இல்லில்‌ அரங்கனுக்கென்று தனியறை அமைத்து, பெருமானை நினைந்து 
அவனுடைய சங்கு, சக்கரம்‌, வில்‌, தண்டு, வாள்‌ ஆகிய கருவிகளை வரைந்து 
விளையாடுகிறாள்‌. 


பொங்குவெம்‌ மனல்கொண்டு 


சிற்றிலும்‌ முற்றத்து இழைக்கலுறில்‌ 


சங்கு சக்கரம்‌ தண்டுவாள்‌ 





வில்லும்‌ அல்லது இழைக்கலுறாள்‌ (பெரியாழ்வார்‌ திருமொழி, 3.7.3) 
என்று ஆண்டாளின்‌ விளையாட்டுகளைக்‌ கண்டு பெரியாழ்வார்‌ இறும்பூதெய்திப்‌ பாடுகிறார்‌. 
அவரைப்‌ பிராயந்‌ தொடங்கி 


ஆதரித்து எழுந்தஎன்‌ தடமுலைகள்‌ 
துவரைப்‌ பிராலுக்கே சங்கற்பித்துத்‌ 


தொழுதுவைத்தேன்‌...(ஆண்டாள்‌, நாச்சியார்‌ திருமொழி, பா.4) 
என்று ஆண்டாளே, பிள்ளைப்பருவ முதல்‌ பெருமாள்‌ மேல்‌ கொண்ட தன்பக்தியைப்‌ பற்றிக்‌ 
கூறுகிறாள்‌. ஆண்டாள்‌ மங்கைப்பருவம்‌ அடைந்தபோது “பெருமானையே கணவனாக 
அடைவேன்‌. மானிடவர்க்கென்று பேச்சுப்படில்‌ வாழ்கில்லேன்‌” (மேலது. பா.5) என்று உறுதி 
பூண்டிருந்தாள்‌. எனவே திருமாலுக்கே தன்னை மனைவியாகப்‌ பாவித்து வந்தாள்‌. 
சூடிக்‌ கொடுத்தாள்‌, சுடர்க்கொடிஆனாள்‌ 

ஆண்டாள்‌ தன்‌ தந்தையார்‌, திருமாலுக்குக்‌ கட்டிவைத்திருந்த மாலையைத்‌ தான்‌ 
எடுத்துச்‌ சூடிக்கொண்டாள்‌. கண்ணாடியில்‌ தன்‌ உருவத்தைப்‌ பார்த்து நான்‌ திருமாலுக்கு 
ஒத்திருப்பேனா? ஒவ்வாதிருப்பேனா? என்று ஆராய்ந்து அழகு பார்த்துவிட்டு மாலையைக்‌ 
கழற்றி வைத்துவிட்டாள்‌. அதை அறியாத தந்தை பெரியாழ்வார்‌ மாலையைக்‌ கோயிலுக்குக்‌ 
கொண்டு சென்ற இறைவனுக்குச்‌ சாத்தி வந்தார்‌. ஒருமுறை பெரியாழ்வார்‌ ஆண்டாளின்‌ 
இச்செயலை நேரில்‌ கண்டு மிக்க சினம்‌ கொண்டார்‌. அவள்‌ சூடிய மாலையை இறைவனுக்குச்‌ 
சூட்டாமல்‌ வேறொரு மாலையைப்‌ புதிதாகக்‌ கட்டி இறைவனுக்குச்‌ சாத்தினார்‌. 

அன்றிரவு பெரியாழ்வார்‌ கனவல்‌ பெருமாள்‌ தோன்றி, “ஆண்டாள்‌ சூடிக்‌ கொடுத்த 
மாலையே தனக்கு உகந்தது” என்ற உணர்த்தினார்‌. பெரியாழ்வார்‌ மிகவும்‌ வியப்பெய்தினார்‌. 
அன்று முதல்‌ ஆண்டாள்‌ சூடிய மாலையே ஆண்டவனுக்குச்‌ சூட்டப்பட்டது. ஆண்டாளும்‌ 
“சூடிக்‌ கொடுத்த சுடர்க்கொடி” ஆனாள்‌. ஆண்டாள்‌ மங்கைப்பருவம்‌ எய்தியபோது, 
கண்ணனையே கணவனாக அடைய விருப்பங்கொண்டாள்‌. ஆதலால்‌ அக்கருத்துப்பட பல 
திருப்பாடல்களை அருளிச்‌ செய்தார்‌. அவையே திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி என்பன. 
கோதையின்‌ நன்மணம்‌ 

பெரியாழ்வார்‌ கோதைக்கு மணமுடித்து வைக்கக்‌ கருதினார்‌. கோதையோ, 


“மற்றொருவர்க்கு என்னைப்‌ பேசலொட்டேன்‌” (ஆண்டாள்‌ வரலாறு, கழக வெளியீடு ப.4) 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


353 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


“மாலிருஞ்‌ சோலை எம்‌ மாயற்கல்லால்‌” (மேலது) பிறருக்கு வாழ்க்கைப்படேன்‌. “அவன்‌ 
முகத்தன்றி விழியேன்‌” (மேலது) என்று தன்‌ உள்ளத்தின்‌ உறுதி பற்றித்‌ தந்தையிடம்‌ 
கூறிவிட்டாள்‌. 

பெரும்பெருத்த கண்ணாலங்கள்‌ செய்து 

பேணிரும்‌ இல்லத்துள்ளே 

இருத்துவான்‌ எண்ணி நாமிருக்க 

இவளும்‌ ஒன்று எண்ணுகின்றாள்‌ (மேலது) 





என்று சிந்தித்தார்‌ பெரியாழ்வார்‌. அரங்கனுக்குக்‌ கோதையை எப்படி மணம்‌ செய்விப்பது 
என்று கவலை கொண்டார்‌. அவர்‌ கனவில்‌ திருமால்‌ தோன்றி “உன்புதல்வியைத்‌ திருவரங்கத்‌ 
திருமுற்றத்திற்குக்‌ கொண்டு வருக. நாமே அவளை மணம்செய்து கொள்வோம்‌” 
என்றருளினார்‌. திருமாலும்‌? “பெரியாழ்வாரே நீர்‌ எனக்கு மாமனார்‌ ஆளீர்‌” என்று திருவாய்‌ 
மலர்ந்தருளினார்‌. பெரியாழ்வாரும்‌ ஒருவாறு மனம்‌ தேறினார்‌. 
பூமாலையும்‌ பாமாலையும்‌ 

கண்ணன்மேல்‌ கொண்ட அளவற்ற பக்தியால்‌ பூமாலை சூட்டிமகிழ்ந்த ஆண்டாள்‌ 
அக்கண்ணனுக்கு இரண்டு பாமாலைகளையும்‌ சூட்டினாள்‌. ஒன்று திருப்பாவை, மற்றொன்று 
நாச்சியார்‌ திருமொழி. கண்ணனே கணவனாக வர வேண்டும்‌ என்ற வேண்டுதலையும்‌, 
அக்கண்ணன்‌ மேல்‌ கொண்ட பக்தியின்‌ மேலீட்டால்‌ தனக்கேற்பட்ட உணர்வுகளையும்‌, 


மெய்ப்பாடுகளையும்‌ இவ்விரு நல்களிலும்‌ பிழிந்து வைத்திருக்கிறாள்‌ ஆண்டாள்‌. 





திருவரங்கனையே நினைந்து நினைந்து, நைந்து நைந்து உருகி, ஊன்‌ உறக்கம்‌ மறந்தான்‌. 
அவனையே அடைய வேண்டுமென்ற நோன்பு மேற்கொண்டாள்‌. 

என்புருகி இணைவேல்‌ நெடுங்கண்கள்‌ 

இமை பொருந்தா பலநாளும்‌ 

துன்பக்‌ கடல்பக்கு வைகுந்தன்‌ என்பதோர்‌ 

தோனி பெறாத உழல்கின்றேன்‌ (மேலது பா.47) 
என்று தன்‌ பக்தியைப்‌ பாடுகிறாள்‌. திருப்பாவை, நாச்சியார்‌ திருமொழி என்ற இரண்டு 
நூல்களிலும்‌ ஆண்டாளின்‌ ஆழ்ந்த பக்தித்திறம்‌ நமக்குப்‌ புலப்படுகிறது. 
திருப்பாவை 

தென்புதுவை வேயர்‌ பயந்த விளக்கு, திருப்பாவை பாடியதால்‌ பாவை பாடிய பாவை 
ஆனாள்‌. திருப்பாவை முப்பது பாடல்களை உடையது. “திருப்பாவை முப்பதுவும்‌ செப்பினான்‌ 
வாழியே!” (ஆண்டாள்‌, நாச்சியார்‌ திருமொழி, 3.7.1) என்கிறது ஆண்டாளின்‌ வாழ்த்திருநாமம்‌. 
நாச்சியார்‌ திருமொழியைக்‌ காட்டிலும்‌ திருப்பாவையே இன்றும்‌ பொதுமக்களிடையே 
பாடப்பெற்று வருகிறது. மார்கழி மாதம்‌ முழுமையும்‌ பக்தர்கள்‌, குறிப்பாகப்‌ பெண்கள்‌ 
திருப்பாவைப்‌ பாடல்களைப்‌ பாடி வழிபாடு செய்கின்றனர்‌. தான்‌ பக்திநெறியில்‌ சென்றது 
மட்டுமல்லா, மற்ற மகளிரையும்‌ ஆண்டவனிடம்‌ ஆற்றுப்படுத்தினாள்‌ ஆண்டாள்‌ என்பது 


இதனால்‌ புலனாகின்றது. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


354 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


திருப்பாவை “தமிழகத்தின்‌ எல்லை கடந்தும்‌, வடநாட்டிலும்‌ புகழப்பெற்றது, 
பாடப்பெற்று வருகிறது” (வாழித்திருநாமம்‌) என்கிறார்‌ பி.ஸ்ரீ. இவ்வுலகில்‌ அறியாமையில்‌ 
மூழ்கிக்‌ கிடக்கும்‌ ஆன்மாக்களை இத்திருப்பாவைப்‌ பாடல்களால்‌ தட்டியெழுப்புகிறார்‌. 
ஆன்மாவின்‌ இயல்பு, ஆண்டவனின்‌ இயல்பு, ஆன்மா அடையும்‌ பயன்‌, அப்பயனை 
அடைதற்குரிய வழிகள்‌, அப்பயனை அடைவதற்குப்‌ பகையானவை பற்றிய செய்திகளைத்‌ 
திருப்பாவையில்‌ ஆண்டாள்‌ விளக்குகிறார்‌. ஆண்டாள்‌, இறைவன்‌ மேற்கொண்ட ஆழ்ந்த 
பக்தியினையும்‌, ஆண்டாளின்‌ தேர்ந்த அறிவத்திறத்தையும்‌, புலமையையும்‌ இத்திருப்பாவை 
எடுத்துரைக்கின்றது. 
பெண்களின்‌ நோன்பு 

மார்கழி மாதம்‌ மகளிரெல்லாம்‌ கூடி நீராடி, பக்தியுடன்‌ நோன்பு நோற்று ஆண்டவன்‌ 
அருளைப்‌ பெறவேண்டி ஆண்டவனை வேண்டுவதே இத்திருப்பாவையின்‌ கருத்து. நாடு 
செழிக்கவும்‌, நல்ல நாயகனை அடையவும்‌ பெண்கள்‌ கூடி இம்மார்கழி மாதத்தில்‌ நோன்பு 
மேற்கொள்வர்‌. 

எற்றைக்கும்‌ ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ உன்தன்னோடு 

உற்றோமே ஆவோம்‌ உனக்கே நாம்‌ ஆட்செய்வோம்‌ (திருமலை ஐயங்கார்‌) 

ஏழேழ்‌ பிறவியிலும்‌ உன்னைக்‌ கூடி இருக்கவேண்டும்‌. உனக்கே அடிமை செய்ய 
வேண்டும்‌ என்று ஆண்டாள்‌ ஆண்டாள்‌ வேண்டுகிறாள்‌. இதனால்‌ ஆண்டாளின்‌ பக்தியின்‌ 
உயர்வு புலனாகின்றது. “பையத்‌ துயின்ற பரமன்‌ அடிபாடி, யெயுண்ணாமல்‌, பால்‌ 
உண்ணாமல்‌, வீடியற்காலைப்‌ பொழுதில்‌ நீராடி, நோன்பு நோற்போம்‌ அப்போது 
மையிட்டோ, மலரிட்டோ அழகு செய்து கொள்ளாமல்‌ இறைவன்‌ அருள்‌ வேண்டி நோன்பு 
மேற்கொள்வோம்‌” (ஆண்டாள்‌, திருப்பாவை, பா.29.) என்று நோன்பு நோற்கும்‌ முறைகளைப்‌ 
பற்றிக்‌ கூறுகிறாள்‌. இறைவன்‌ தங்களது பக்தியை ஏற்றுக்கொண்டு அருள்புரிந்தால்‌, 
“அதனால்‌ மிகவும்‌ மகிழ்ந்து, பலவாறாகத்‌ தங்களை அலங்காரம்‌ செய்து கொள்வோம்‌. 

பாற்சோறும்‌, நெய்ச்சோறும்‌ முழங்கை வழிவாரக்‌ கூடியிருந்து உண்போம்‌” (மேலது 
பா.2) என்றும்‌ ஆண்டாள்‌ திருப்பாவையில்‌ கூறுவதால்‌, இறைவனை அடைவது ஒன்றையே 
தன்‌ குறிக்கோளாகக்‌ கொண்டு பக்திசெலுத்தி வந்தாள்‌ என்பது பலனாகின்றது. அன்ற 
ஆண்டாள்‌ நோன்பு நோற்ற பக்திநெறி இன்றும்‌ சமுதாயத்தில்‌ மகளிரால்‌ பின்பற்றப்பட்டு 
வருகிறது. அந்த அளவிற்கு சமுதாயத்தில்‌ ஆண்டாளின்‌ பக்திநெறி வேரூன்றி நிற்கிறது. 
எனவே தமிழகத்தில்‌ பக்திநெறியில்‌ ஆண்டாளின்‌ பங்கைச்‌ சிறப்பாக மதிப்பிட முடிகிறது. 
ஆண்டாள்‌ தாம்‌ கண்ணால்‌ காணுகின்ற இயற்கைப்‌ பொருட்கள்‌ யாவற்றிலும்‌ கண்ணனையே 
காண்கிறாள்‌. பார்க்கும்‌ இடமெங்கும்‌ நீக்கமற நிறைந்திருக்கும்‌ பரழ்பொருளே இவளுக்குக்‌ 
காட்சியளிக்கிறது. காதல்‌ மேலோங்குகிறது. ஆண்டாள்‌ தன்னையும்‌, பக்தியையும்‌ பிரித்தற்கு 
இயலாத நிலையில்‌ பக்திமயமாகவே ஆகிவிடுகிறாள்‌. இது ஆண்டாளால்‌ மட்டுமே முடிந்தது. 

அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய்‌ ஆழ்வார்கள்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


355 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தஞ்செயலை விஞ்சி நிற்கும்‌ தன்மையளாய்‌ (மேலது பா.29) 
என்று ஆண்டாள்‌ மற்ற ஆழ்வார்களைப்‌ பொலில்லாமல்‌ பக்தியால்‌ பரம்பொருளுடன்‌ 
இரண்டறக்‌ கலக்க முடிந்த செயலை உபதேச ரத்னமாலை பாடுகிறது. 
நாச்சியார்திருமொழி 

நாச்சியார்‌ திருமொழியின்‌ மூலமாகவும்‌ ஆண்டாள்‌ கண்ணனிடம்‌ எந்த அளவுக்கு 
காதலையும்‌, பக்தியையும்‌ செலுத்தினாள்‌ என்பது தெரிகின்றது. இதனால்‌ ஆண்டாளின்‌ 
பக்திநெறி விளங்குகின்றது. ஆண்டாள்‌, 

மன்ன பெரும்புகழ்‌ மாதவன்‌ மாமணி 

வண்ணன்‌ மணிமுடி மைந்தன்‌ 

தன்னை உகந்தே (உபதேச ரத்னமாலை) 
நாச்சியார்‌ திருமொழியைப்‌ பாடுகிறாள்‌. இந்நூல்‌ நூற்று நாற்பத்து மூன்று பாடல்களை 
உடையது. “ஒரு நூற்று நாற்பத்து மூன்றுரைத்தாள்‌ வாழியே!” (ஆண்டாள்‌, நாச்சியார்‌ 
திருமொழி, பா.42.) என்பது ஆண்டாளின்‌ வாழித்திருநாமம்‌. பதினான்கு திருமொழிகள்‌ 
அமைந்துள்ள இந்நூலின்‌ மூலம்‌ ஆண்டாளின்‌ பக்தியின்‌ ஆழம்‌ புலப்படுகின்றது. ஆண்டாள்‌ 
இறைவனை வணங்கிய நிலைகளை நாச்சியார்‌ திருமொழியால்‌ நாம்‌ உணர முடிகிறது. 
“வெள்ளை நுண்மணல்‌ கொண்டு தெருவை அலங்கரித்து கிழக்கு வெளுப்பதன்‌ முன்‌ நீராடி, 
முள்‌, எறும்பு இல்லாத தூய உலர்ந்த விற்கினை நெருப்பலிட்டு முயன்று நோன்பு நோற்றாள்‌. 
ஒருவேளை மட்டும்‌ உணவுண்டாள்‌”(வாழித்திருநாமம்‌). “ஊமத்த மலரும்‌, முருக்க மலரும்‌ 
கொண்டு மூன்று வேளைகளும்‌ திருவடி தொழுது மலர்தூவி வழிபட்டாள்‌” (ஆண்டாள்‌, 
நாச்சியார்‌ திருமொழி, பா.2) “வழிபடு கடவுளுக்கு விருப்பமானவற்றைப்‌ படைத்து, 
அக்கடவுளின்‌ பெயரைச்‌ சுவரில்‌ எழுதியும்‌, மீன்கொடிகள்‌, குதிரைகள்‌, கவரிமான்கள்‌, 
கரும்புவில்‌ ஆகியவற்றை எழுதியும்‌, பசுங்காயும்‌, நெல்லும்‌, கரும்பும்‌, வெல்லமும்‌, அரிசியும்‌, 
அவலும்‌ ஆகிய பொருட்களைப்‌ படைத்தும்‌, மந்திரங்களை ஓதியும்‌ வணங்கி வழிபட்டாள்‌” 
(மேலது பா.3) பக்தர்கள்‌ தமிழ்நாட்டில்‌ இன்றும்‌, தம்‌ வழிபடு கடவுளுக்கு விருப்பமான 
பொருட்களைப்‌ படைத்து வணங்கி வழிபட்டு வருவது கண்கூடு. 
ஆண்டாளின்‌ கனவு 

ஆண்டாள்‌ கண்ணன்பாற்‌ கொண்ட ஆழ்ந்த பக்தியின்‌ காரணமாக, கண்ணன்‌ தன்னை 
மணம்‌ செய்து கொள்வதுபோலக்‌ கனவு காண்கிறாள்‌. “ஏழேழ்‌ பிறவிக்கும்‌ நமக்குத்‌ 
துணையாக வரும்‌ கண்ணன்‌, மத்தளம்‌ கொட்ட, வரிசங்கம்‌ நின்றாத முத்துடைத்தாமம்‌ 
நிறைதாழ்ந்த பந்தற்கீழ்‌ வந்து என்கைத்தலம்‌ பற்றித்‌ தீவலம்‌ செய்து, தன்‌ அழகிய கைகளால்‌ 
என்காலைப்‌ பிடித்து அம்மியை மிதிக்கச்‌ செய்ததாக நான்‌ கனவு கண்டேன்‌” (ஆண்டாள்‌, 
நாச்சியார்‌ திருமொழி, பா.4.7) என்று ஆண்டாள்‌ தம்‌ திருமொழியில்‌ கூறுகிறாள்‌. 

ஆழ்மனதில்‌ உள்ள நினைவுகளே களவுகளாக வெளிப்படும்‌ தொல்காப்பியமும்‌ 
“கனவும்‌ உரித்தால்‌ அவ்விடத்தான” (மேலது பா.58, 59, 60) என்று கனவு நிலை பற்றிக்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


356 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


கூறுகிறது. “கனவுநிலை உரைத்தல்‌” என்ற அதிகாரத்தை வள்ளுவரும்‌ பாடியுள்ளார்‌. எனவே 
கண்ணனின்‌ நினைவே ஆண்டாளுக்குக்‌ கனவாக மலர்ந்தது எனலாம்‌. “கண்ணன்‌ 
தன்கைப்பற்றித்‌ தன்னோடு கூடுவானோ என்று கூடல்‌ இழைத்துப்‌ பார்க்கிறாள்‌”.( 
தொல்காப்பியர்‌, தொல்காப்பியம்‌ - பொருளதிகாரம்‌, நூற்பா.197) 

“மென்னடை கொண்ட அன்னங்கள்‌ பரந்து விளையாடும்‌ 

வில்லிபுத்தூர்‌ உறைவாள்தன்‌ 

பொன்னடி காண்பதோர்‌ ஆசையினால்‌ என்‌ 

பொருகயற்‌ கண்ணினை துஞ்சா” (ஆண்டாள்‌, நாச்சியார்‌ திருமொழி, பா.32.) 
என்ற வருந்துகிறாள்‌. எனவே உலகளந்தானை வரச்சொல்லிக்‌ கூவுவாய்‌ குயிலே என்று 
குயிலிடம்‌ கூறுகிறாள்‌. சங்கை விளித்து, கண்ணனின்‌ வாயமுதம்‌ பற்றிப்‌ பேசுவது புதிய 
அமைப்பாக அமைந்துள்ளது. 

பிற இலக்கியங்களில்‌ இத்தகைய பகுதி காணப்படாத ஒன்றாகும்‌.காலமெல்லாம்‌ 
இறைவனையே நினைந்து. அவனுக்குப்‌ பக்தி செலுத்துவேன்‌ என்று ஆண்டாள்‌ கூறுவதன்‌ 
மூலம்‌ அவளது பக்தியின்‌ ஆழம்‌ புலனாகின்றது. 
பெரும்பூதூர்‌ மாமுனிக்குப்‌ பின்னாதல்‌ 

இராமானுஜர்‌ நாச்சியார்‌ திருமொழிக்கு உரை எழுதும்‌ போது “நாறு நறும்பொழில்‌” 
என்ற இந்தப்‌ பாடல்‌ வந்ததும்‌, ஆண்டாளின்‌ திருவுள்ளத்தினை முடிக்க வேண்டும்‌ என்ற 
கருதினார்‌. திருமாலிருஞ்சோலை மலைக்குச்‌ சென்று, கோதையின்‌ வேண்டுதலின்படி 
நூறுதடா வெண்ணெயையும்‌, நூறுதடா நிறைந்த அக்கார அடிசிலையும்‌ (சர்க்கரைப்‌ 
பொங்கல்‌) பெருமாளுக்குப்‌ படைத்து வழிபட்டார்‌. அப்படியே ஸ்ரீ வில்லிபுத்தூருக்கச்‌ சென்று 
ஆண்டாளையும்‌ வணங்கி நின்றார்‌. 

அப்போது கோதையாரும்‌, தம்‌ எண்ணத்தை முடித்து வைத்ததற்காக இராமானுஜரைச்‌ 
சகோதரராகப்‌ பாவித்தாள்‌. “அர்ச்சகர்‌ மூலமாக இராமானுஜரை “நம்கோயில்‌ அண்ணர்‌” என்று 
கூறித்‌ தீர்த்தப்‌ பிரசாதங்களும்‌ கொடுத்தார்‌” (மேலது பா.89, 90) என்று குருபரம்பரை வைபவம்‌ 
என்ற நூல்‌ கூறுகிறது. “கண்ணனின்‌ இடையில்‌ அணிந்துள்ள வண்ணப்பட்டாடையைக்‌ 
கொண்டு வந்து வீசித்‌ தன்‌ துன்பத்தைத்‌ தணிக்குமாறு வேணடகிறாள்‌” (மேலது பா.92) 
“விருந்தாவனத்தில்‌ கண்ணனைக்‌ கண்டு அகமகிழ்ந்து புகழ்ந்து பாடித்‌ தன்‌ பக்தியைக்‌ 
கொண்டாடுகிறாள்‌” (மேலது பா.124) நாயகி பாவத்தின்‌ உச்சநிலையாக அமைவது நாச்சியார்‌ 
திருமொழி எனலாம்‌. காதல்‌ உணர்வையும்‌, பக்தி உணர்வையும்‌ வேறுபிரித்து அறியா 
வகையில்‌ ஆண்டாளின்‌ பாடல்கள்‌ அமைந்துள்ளன. ஆடை கொண்டு வீசல்‌, அடிப்பொடி 
பூசவேண்டல்‌ ஆகியவை புதிய மரபாக அமைந்து ஆண்டாளின்‌ பக்திக்கு மெருகூட்டுகின்றன. 
இதனால்‌ அவர்‌ பக்திநெறியும்‌ புலப்படுகின்றது. 
தெய்வப்பெண்‌ ஆண்டாள்‌ 

வையத்துள்‌ வாழ்வாங்கு வாழ்பவன்‌ வானுறையும்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


AC) தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


357 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தெய்வத்துள்‌ வைக்கப்‌ படும்‌ (மேலது பா.136) 


என்பது வள்ளுவர்‌ வாக்கு. இதற்கேற்றவாறு, மானுடப்‌ பெண்ணாக வாழ்ந்த ஆண்டாள்‌ தான்‌ 





கொண்ட பக்தியின்‌ காரணமாகத்‌ தெய்வப்‌ பெண்ணாக மதிக்கப்பெறுகிறாள்‌. ஆண்டாளைத்‌ 
தெய்வமெனப்‌ பிற அறிஞர்கள்‌ கூறுவதும்‌ இங்கு நோக்கத்தக்கதா கும்‌. 

ஆண்டாள்‌ கும்மி, ஆண்டாள்‌ சந்திரகலாமாலை என்ற இரண்டுநூல்களும்‌ 
ஆண்டாளைத்‌ தெய்வமென்றும்‌, அவளை வணங்கினால்‌ முக்தி பெறலாம்‌ என்றும்‌ 
பொருள்படப்‌ பாடப்பெற்றுள்ளன. “பக்தி இயக்கம்‌ தமிழகத்தில்‌ தோன்றி வளர்ந்தபோது சைவ 
சமய நாயன்மார்களும்‌, வைணவ சமய ஆழ்வார்களும்‌ தமிழில்‌ பக்திப்‌ பாடல்களைப்‌ பாடி 
தமிழையம்‌ சமயத்தையும்‌ வளர்த்தனர்‌. அத்தகைய அடியார்கள்‌ இறைவனுக்கு இணையாக 
வைத்துப்‌ போற்றப்பெறுவதும்‌, வழிபடப்‌ பெறுவதும்‌ உண்டு” (திருவள்ளுவர்‌, திருக்குறள்‌-50) 
அவ்வகையில்‌ ஆண்டாளைத்‌ தெய்வமாக ஆக்கிப்பாடப்பெற்ற நூல்களே இவை. 
ஆண்டாள்‌ கும்மி 

ஸ்ரீ வில்லிபுத்தூரைச்‌ சேர்ந்த அழகிய சொக்கநாதபிள்ளை என்பவர்‌ ஆண்டாள்‌ கும்மி 
என்ற தம்நூலுள்‌, 

துப்பிதழ்க்‌ கோதையைச்‌ சூடிக்‌ கொடுத்தானைத்‌ 

துதித்துக்‌ கும்மி அடிப்பமடி (சுந்தரபாப்பா, ஆண்டாள்‌ பாடல்களும்‌ வழிபாடும்‌, ப.3) 
என்று வணங்கி, 

சூடிக்கொடுத்தாட்கும்‌ அரங்கமன்னாருக்கும்‌ 

சோபனமே சுப சோபனமே (அழகிய சொக்கநாதபிள்ளை, ஆண்டாள்‌ கும்மி, ப.22, 

பா.22) 
என்று சோபனம்‌ கூறி வணங்குகிறார்‌. இங்கு திருமாலோடு இணைத்து தேவியாக எண்ணிப்‌ 
போற்றப்படுகிறாள்‌. இதனால்‌ ஆண்டாளைத்‌ தெய்வமாகப்‌ பின்னாளில்‌ வணங்கப்‌ பெற்றமை 
புலனாகின்றது. 
ஆண்டாள்‌ சந்திரகலாமாலை 

வில்லி என்பவர்‌ தம்முடைய இந்நூலில்‌, “ஆழ்வார்கள்‌ தம்‌ குலமடந்தை”( மேலது ௧.23, 
பா.27) என்றும்‌ “நம்‌ திருவரங்கர்‌ தேவி” (வில்லி. ஆண்டாள்‌ சந்திரகலாமாலை, ப.31, பா.1) 
என்றும்‌ கூறிப்‌ போற்றுகிறார்‌. 

கொந்தவிழ்‌ மலர்ச்சுனைக்‌ கோனேரி யப்பனருள்‌ 

கொண்டதிரு வேங்கடப்‌ பொற்‌ 

குன்றத்தி லேற்றிய விளக்காகி வடபெருங்‌ 

கோயிலுட்‌ கோதையானாள்‌ (மேலது ப.31, பா.1) 
என்று வடபெருங்கோயிலுள்‌ கோதை தெய்வமாகி இருக்கும்‌ நிலையைக்‌ கூறிப்‌ புகழ்ந்து 
பாடுகிறார்‌. இதனாலும்‌ கோதை தெய்வமாக வணங்கப்‌ பெறுவது புலனாகின்றது. இன்றும்‌ 
ஸ்ரீ வில்லிபுத்தூரில்‌ ஆண்டாளுக்குச்‌ சூட்டிய மாலையே பெருமாலுக்குச்‌ சூட்டப்பட்டு பூசை 


செய்யப்படுவதைக்‌ காணலாம்‌. ஆண்டாள்‌ கண்ணன்மேல்‌ கொண்டிருந்த பக்தியின்‌ ஆழமே, 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சீல்‌ 
௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


358 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அவளைத்‌ தெய்வமாக வணங்கும்‌ நிலைக்கு உயர்த்தியது எனலாம்‌. ஆண்டாள்‌ நோக்கிலும்‌, 
ஆழ்வார்‌ நோக்கிலும்‌, ஆண்டவள்‌ நோக்கிலும்‌ ஆண்டாளின்‌ பக்திநெறி சிறப்புற்று 
விளங்குவதைக்‌ கீழே காணலாம்‌. 
ஆண்டாளின்‌ நோக்கில்‌ 

“மானிடவர்க்கென்று பேச்சுப்படில்‌ வாழ்கில்லேன்‌” என்று உறுதிகொண்டு, 
அரங்கனுக்கே தெய்வப்பணி செய்தன யாலும்‌, தான்‌ அணிந்து அழகு பார்த்த அம்மாலையே 
இறைவனுக்குச்‌ சூழுவதற்கெனத்‌ கொடுத்தமையாலும்‌, திருமணவயதில்‌ திருமாலையே 
கணவனாக வரித்துக்‌ கொண்டமையாலும்‌ ஆண்டாளின்‌ ஆழ்ந்த பக்தி நெறி புலனாகின்றது. 
இச்செயல்கள்‌ ஆண்டாளுக்கும்‌, ஆழ்வாருக்கும்‌, கண்ணனுக்கும்‌ மட்டுமே தெரிந்த நிலையில்‌ 
அமைந்தவை. திருவரங்கக்‌ கோயிலில்‌ பலரும்‌ காண ஆண்டாள்‌ பெருமாளோடு கலந்த 
தன்மையால்‌ ஆண்டாளின்‌ உயர்ந்த பக்தித்திறம்‌ புலனாவதோடு, மக்கள்‌ அனைவரும்‌ அவளது 
பக்தியின்‌ மேன்மையைப்‌ போற்றும்‌ வண்ணம்‌ அமைந்த அவளது பக்திநெறியும்‌ 
புலனாகின்றது எனலாம்‌. 
ஆழ்வார்‌ நோக்கில்‌ 

பெரியாழ்வார்‌ தம்‌ மகன்‌ அணிந்த மாலையை விலக்கித்‌ தானே கட்டிய மாலையை 
இறைவனுக்குச்‌ சூடச்சென்ற போது, இறைவனே அதைத்‌ தவிர்த்த நிலையாலும்‌, “ஆண்டாள்‌ 
சூடிய மாலையே தான்‌ உவப்பது” என்று இறைவன்‌ ஆழ்வாரில்‌ கனவில்‌ கூறியருளிய 
திறத்தாலும்‌, இறைவனுடன்‌ தன்‌ மகளை எப்படித்‌ திருமணத்தில்‌ சேர்ப்பது என்ற கவலை 
கொண்டு ஆழ்வாரின்‌ கனவில்‌ ஆண்டானைத்‌ திருவரங்கக்‌ கோயிலுக்கு அழைத்து வாரும்‌, 
அவனை நாமே திருமணம்‌ செய்து கொள்கிறோம்‌” (மேலது ப.48 பா.3)என்று கூறிய 


சிறப்பாலும்‌, மற்றுள்ள எல்லா பக்தர்களும்‌ பார்த்திருக்க, ஆண்டாள்‌ திருமால்‌ சிலையின்‌ 





அடிவருடித்‌ திருமாலோடு ஐக்கியமான தெய்வத்தன்மையாலும்‌ ஆழ்வார்‌ நோக்கில்‌ 
ஆண்டாளின்‌ பக்தித்திறம்‌ புலனாகின்றது. 
ஆண்டவன்‌ நோக்கில்‌ 

திருமாலை வைத்துப்‌ பார்க்கும்போது, மானுடப்‌ பெண்ணாகிய கோதை அணிந்த 
மாலையை அவளுடைய ஆழ்ந்த பக்திக்கு இரங்கி ஏற்றுக்‌ கொண்டருளியமையாலும்‌, 
பெரியாழ்வார்‌ கனவில்‌ ஆண்டாளின்‌ பக்திக்காக இரண்டு முறை தோன்றி ஆழ்வாருக்கு 
உணர்த்தினமையாலும்‌, (இச்செயலை சிவபெருமான்‌ சுந்தர்ருக்காகத்‌ தூதுபோன செய்லுக்கு 
ஒப்பாக எண்ணலாம்‌), கோதையின்‌ பக்திக்கு இரங்கி, மானுடப்‌ பெண்ணை மனைவியாக 
ஏற்றுக்‌ கொண்டமையாலும்‌ ஆண்டாளின்‌ பக்தியின்‌ மேம்பாடு புலனாகின்றது. இத்தகு 
சிறப்புமிக்க ஆண்டாளின்‌ பக்திநெறி சமுதாயத்தில்‌ இன்றும்‌ மகளிரால்‌ பின்பற்றப்பட்டு 
வருகின்றது. ஒவ்வொரு ஆண்டும்‌ மார்கழி மாதத்தில்‌ பெண்கள்‌ நோன்பு மேற்கொண்டு, 
அதிகாலை நீராடி, கோயிலுக்குச்‌ சென்று, திருப்பாவை, திருவெம்பாவைப்‌ பாடல்களைப்‌ 
பக்தியுடன்‌ பாடி வழிபட்டுவருவதைக்‌ காணமுடிகிறது. ஆண்டாளின்‌ பக்தி நெறியே இதற்கு 
அடித்தளமாக அமைந்தது எனலாம்‌. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


359 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
தொகுப்புரை 


இறைவனையே தன்‌ தலைவனாகக்‌ கொண்டு அவனோடு இரண்டரறக்‌ கலந்துவிட்ட 
ஆழ்ந்த பக்தித்திறத்தை ஆண்டாள்‌ மூலம்‌ உணரமுடிகிறது. ஆண்டாள்‌ திருமால்‌ மீது கொண்ட 
அன்பினால்‌ தெய்வநிலைக்கு உயர்த்தி, ஆண்டாளை வழிபடும்‌ நிலையைப்‌ பிற்காலச்‌ 
சமுதாயம்‌ நடைமுறைப்படுத்தி வருகிறது. ஆண்டாளின்‌ பக்திநோன்பு மூலம்‌ இன்றைய 
சமுதாயம்‌ “பாவை நோன்பு” “மார்கழி நீராடல்‌” என்ற வழிபாடுகளை மேற்கொண்டு வருகிறது. 
இறைவநன்‌ அடியார்க்கு அமுதளித்து விருந்து உபசரிக்கக்‌ தன்‌ கற்பைபே பணயம்‌ வைத்துப 
பக்திநெறியை வளர்த்த நிலையை இலக்குமியம்மாளின்‌ பக்தி மூலம்‌ அறியமுடிகிறது. 
பெண்களும்‌ துறவு பூண்டு பக்தி நெறியில்‌ வாழ்ந்தனர்‌ என்பதைக்‌ கொங்கில்‌ பிராட்டியார்‌ 
பக்தி மூலம்‌ உணரமுடிகிறது. 


துணைநூற்பட்டியல்‌ 

[1] இளம்பூரணர்‌ (உ.ஆ) , - தொல்காப்பியம்‌ பொருளதிகாரம்‌ , திருநெல்வேலி, தென்னிந்திய 
சைவ சிந்தாந்த நூற்பதிப்புக்‌ கழகம்‌, லிட்‌, 522, டி.டி.கே. சாலை, சென்னை - 18. 

[2] கண்ணன்‌, எஸ்‌., - பொரியாழ்வார்‌, ஆண்டாள்‌ பாசுரங்கள்‌ சமூக சமயப்‌ பண்பாட்டு ஆய்வு, 
ஜெயலெட்சுமி வெளியீட்டகம்‌, திருவான்மியூர்‌, சென்னை - 600 041. 

[3] கோக்கலைஜேராஜன்‌ - நாச்சியார்‌ திருமொழி அகல உரை , மகராணி, W-146, 
அண்ணாநகர்‌, மேற்கு விரிவு, சென்னை - 600 101. 

[4] பெரியவாச்சான்‌ பிள்ளை , (உ.ஆ) - பெரியாழ்வார்‌ திருமொழி , யுவ ஆண்டு வெளியீடு , 
சென்னை - 24. 

[5] மாணிக்கவாசகன்‌, ஞா., - திருக்குறள்‌ இனிய உரை எளிய நடை , உமா பதிப்பகம்‌ , 58, 
ஐயப்பசெட்டி தெரு, மண்ணடி, சென்னை - 600 001. 

[6] வேங்கடாசலன்‌, தண்‌.கி (உ.ஆ), - நாச்சியார்‌ திருமொழி , தண்டலை இல்லம்‌, 3, செம்பு 
ரோடு, பெங்களுர்‌ - 560 005. 

[7] சுந்தரபாப்பா,நா.,-ஆண்டாள்‌ பாடல்களும்‌ வழிபாடும்‌, மீனாட்சி பிரிண்டர்ஸ்‌,திண்டுக்கல்‌. 

[8] நடராசன்‌. பி.ரா., திருஞானசம்பந்தர்‌ சுவாமிகள்‌ தேவாரம்‌, உமா பதிப்பகம்‌, சென்னை. 

[9] நாலாயிரத்திவ்விய பிரபந்தம்‌, வர்த்தமானன்‌ வெளியீடு, பதி.2006. சென்னை-5. 

[10] http://www.tamilvu.org/library/kalaikalangiyam/Ikk09/htmI/1kKk09358.html 





தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 
பெரியசாமி “ஆண்டாளும்‌ வைணவ பக்தி நெறியும்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 


ஆய்விதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.351-360. டிஒஜ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.053 


Cite this Article in English (MLA 8 Style) as: 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


த்த 
7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


360 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 
Periyaswamy. “Andal and Vaishnava Devotion.” International Journal of Tamil Language and Literary 
Studies, Vol. 3: Special Issue - 3) Vol. 2, January 2021, pp.351-360. DOL: 


10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.053 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌. /1 declare that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


361 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சிலப்பதிகாரச்‌ சமயங்கள்‌ 


Religions in “Silappathikaram” 


அ.மகபுபூ, முனைவர்பட்ட ஆய்வாளர்‌, தமிழ்த்துறை, நல்லமுத்துக்கவுண்டர்‌ மகாலிங்கம்‌ கல்லூரி, பொள்ளாச்சி. 
A.Mahabobu , Phd.Scholar, Tamil Department, Nalamuthu Gounder Mahalingam, College, Pollachi. 
ORCiD: https://orcid.org/0000-0003-4761-4707 
முனைவர்‌ ச.முத்துவேல்‌, தமிழ்த்துறை தலைவர்‌, நல்லமுத்துக்கவுண்டர்‌ மகாலிங்கம்‌ கல்லூரி,பொள்ளாச்சி. 
S.Muthuvel, Head, Department of Tamil Nalamuthu Gounder Mahalingam College, Pollachi. 
ORCID: https://orcid.org/0000-0001-6143-4177 
DOI: 10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.054 








Abstract 


There are many religions in Tamil Nadu during the Silappathikaram period. The 
Tamil people follwed many religions. Tamilians do not have hatred or bigotry due to 
religious differences. They live peacefully giving space to the people who follow other 
religions. Elangovadigal, the author of the epic has portrayed the imperial characters 
religion to common people's religion, the way of people lived, the religious tolerance, 
acceptation of truth and other virtues in other religions. This article establishes that they all 
lined together as Tamilians even though they followed different religions 


Keywords: “Silappathikaram, Religions, Tamil People, Depiction of Religions 


முன்னுரை 

“யாமறிந்த புலவரிலே கம்பனைப்போல்‌ வள்ளுவன்‌ போல்‌ இளங்கோவைப்‌ போல்‌ 
பூமிதனில்‌ யாங்கணுமே பிறந்ததில்லை. உண்மை வெறும்‌ புழச்சியில்லை என்று 
இளங்கோவடிகளைப்‌ போற்றிய பாரதியார்‌ “நெஞ்சை அள்ளும்‌ சிலப்பதிகாரமென்றோர்‌ 
மணியாரம்‌ படைத்த தமிழ்நாடு” (பாரதியார்‌ கவிதைகள்‌, செந்தமிழ்நாடு) என்றும்‌ 
பாடியுள்ளார்‌. இத்தகைய சிறப்புகளை உடைய முதல்காப்பியம்‌, முத்தமிழ்காப்பியம்‌, 
குடிமக்கள்‌ காப்பியமான சிலப்பதிகாரத்தில்‌ சமயங்களைப்‌ பற்றிக்‌ கூறும்பொழுது சமயச்‌ 
சார்பற்ற நிலையையே பார்க்க முடிகிறது. சிலப்பதிகாரக்‌ காலத்தில்‌ பல சமயங்கள்‌ இருந்தும்‌, 
மக்கள்‌ ஒற்றுமையுடன்‌ வாழ்ந்தனர்‌ என்பதை நிறுவுவதாக இக்கட்டுரை அமைகிறது. 
சிலம்புகாலத்தில்‌ தமிழ்நாட்டில்‌ சைனம்‌, சைவம்‌, பெளதம்‌ போன்ற பல மதங்கள்‌ இருந்தன. 
நால்வகை வருணங்களான அரசர்‌, அந்தணர்‌, வணிகர்‌, வேளாளர்‌ போன்றவை இருந்தனர்‌. 
இவ்வாறு பல மதங்களையும்‌ பின்பற்றிய பொழுதும்‌ தமிழ்‌ மக்களிடையே மத வேற்றுமை 
காரணமாக வெறுப்போ, வெறியோ, ஏற்படவில்லை. தமிழர்‌ என்ற முறையிலே அனைவரும்‌ 
ஒன்றுபட்டு வாழ்ந்தனர்‌. காவிரிபூம்பட்டினத்தில்‌ சிவன்‌ கோவில்‌, திருமால்‌ கோவில்‌, 
புத்தர்பள்ளி, அருகர்பள்ளி முதலிய இருந்தன என்றும்‌, அவைகளுக்கு முறைப்படி பூசைகள்‌ 
நடந்தன என்பதை, 


பிறவா யாக்கைப்‌ பெரியோன்‌ கோயிலும்‌ 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


இஃ 


ச ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


362 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


அறுமுகச்‌ செவ்வேள்‌ அணிதிகழ்‌ கோயிலும்‌ (சிலம்பு: இந்திர:170-175) 
என்ற வரிகளின்‌ மூலம்‌ அறியலாம்‌. 
கவுந்தியடிகள்‌ 

புறஞ்சேரியில்‌ இருக்கும்‌ சமணதுறவி கவுந்தியடிகள்‌, கோவலன்‌, கண்ணகியைப்‌ 
பற்றிக்‌ கூறும்போது “அழகும்‌, குடிப்பிறப்பும்‌, ஒழுக்கமும்‌, இறைவன்‌ நூலிற்‌ கூறிய விரதந்‌ 
தப்பாமையும்‌ என்னும்‌ இவற்றையெல்லாம்‌ உடைய நீங்கள்‌ தீவினையாளரைப்போல உமது 
இடத்தைவிட்டு நீங்கி வருவதற்குக்‌ காரணம்‌ என்ன? 

உருவும்‌ குலனும்‌ உயர்பேர்‌ ஒழுக்கமும்‌ 

பெருமகன்‌ திருமொழி பிறழா நோன்பும்‌ 

உடையீர்‌! என்னோ உறுகணாளரின்‌ 

கடைகழிந்து இங்ஙனம்‌ கருதியவாறு? (சிலம்பு: நாடுகாண்‌ :46 - 49) 
என்று கவுந்தியடிகள்‌ கேட்டார்‌. பெருமகன்‌ என்பது அருகனைக்‌ குறித்ததாகும்‌. கோவலன்‌, 
கண்ணகி இருவரும்‌ அருகதர்மத்தைப்‌ பின்பற்றி நடப்பவர்கள்‌ என்பதை இதனால்‌ காணலாம்‌. 

கோவலன்‌, கண்ணகி, கவுந்தி மூவரும்‌ மதுரைப்புறஞ்சேரியிலே தங்கியிருந்தனர்‌. 
அங்கே இடைச்சியர்‌ தலைவி மாதரி வந்தாள்‌. இடையர்கள்‌ திருமாலை வணங்குவோர்‌, 
அருகனை வணங்கும்‌ கவுந்தி, திருமாலை வழிபடும்‌ மாதரியின்‌ உயர்ந்த பண்பை உள்ளத்தால்‌ 
பாராட்டினார்‌. “பசுவைக்‌ காத்து அதன்‌ பயனை மக்களுக்கு அளிப்போர்‌ இடையர்கள்‌. 
அவர்கள்‌ வாழ்க்கையிலே கொடுமை என்பதே இல்லை. அக்குடியிலே பிறந்த இவள்‌ குற்றம்‌ 
அற்றவள்‌; பெரியவள்‌ ; நல்லவள்‌ ; அன்புள்ளவள்‌. இந்த மாதிரியிடத்தில்‌ கண்ணகியை 
அடைக்கலமாக வைப்பதனால்‌ குற்றம்‌ இல்லை என்று எண்ணினார்‌ கவுந்தியடிகள்‌. 

ஆகாத்து ஓம்பி ஆபயன்‌ அளிக்கும்‌ 

கோவலர்‌ வாழ்க்கைஓர்‌ கொடும்பாடு இல்லை; 

தீதுஇலள்‌:; முதுமகள்‌:; செவ்வியள்‌:; அளியள்‌: 

மாதரி தன்னுடன்‌ மடந்தையை இருத்துவதற்கு (சிலம்பு: அடைக்கல:120-124) 
இதனால்‌ கவுந்தியடிகளின்‌ தூயஉள்ளம்‌ பிற மதத்தினரிடம்‌ வெறுப்புக்‌ காட்டாத தன்மை 
இவற்றைக்‌ காணமுடிகிறது 
மாதரி 

கண்ணகியை அடைக்கலமாகப்‌ பெற்ற மாதரி கோவலனையும்‌, அவளையும்‌ தனது 
ஆயர்பாடிக்கு அழைத்துச்‌ சென்றாள்‌. அவர்கள்‌ இருக்கச்‌ செம்மண்‌ பூசிய புதுமனை 
உள்ளறைக்‌ காட்டினாள்‌. கண்ணகியை நீராட்டினாள்‌. தன்‌ மகள்‌ ஐயை என்பவளையும்‌ 
பணிமகளாக அமர்த்தினாள்‌. பின்னர்‌ “கோவலனார்‌ சாவா நோன்புடையார்‌. ஆதலால்‌ 
கண்ணகி பகல்‌ உணவு சமைப்பதற்காகப்‌ புதிய கலங்களையும்‌ விரைவில்‌ கொண்டுவந்து 


கொடுங்கள்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


தபசி 


ச ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


363 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சாவக நோன்பிகள்‌ அடிகள்‌ ஆதலின்‌ 

நாத்தூண்‌ நங்கையொடு நாள்‌ வழிப்படூஉம்‌ 

அடிசில்‌ ஆக்குதற்கு அமைந்தநல்‌ கலங்கள்‌ 

நெடியாது அளிமின்‌ நீர்‌” (சிலம்பு: கொலைக்களம்‌ : 18-21) 
என்ற வரிகளின்‌ மூலம்‌ கோவலன்‌ சைனமதத்தினன்‌ என்பதும்‌ திருமாலை வணங்கும்‌ 
ஆயர்குடிமகள்‌ மாதரி அவர்களுக்கு அடைக்கலம்‌ கொடுத்து பாதுகாத்ததையும்‌ கோவலன்‌ 
இறந்தது அறிந்ததும்‌ மாதரி தீ புகுந்ததும்‌ போன்ற செய்திகள்‌ நம்‌ மனதில்‌ ஒரு ஆச்சரியத்தை 
ஏற்படுத்துகிறது. இவ்வாறாக மாதரியின்‌ சமயசார்பற்ற நிலையை உணரமுடிகிறது. 
கோவலன்‌ 

மாசாத்துவனின்‌ மகன்‌ கோவலன்‌ சமணனாயிருந்தும்‌ மதவெறுப்பு இல்லாதவன்‌. 
எம்மதமும்‌ சம்மதம்‌ எனக்‌ கொண்டான்‌. கோவலன்‌ வைகறைப்‌ போதிலே புகாரை விட்டு 
மதுரைக்குப்‌ புறப்படுகின்றான்‌. புறப்பட்டவன்‌ முதலில்‌ மணிவண்ணன்‌ கோவிலை வலம்‌ 
செய்தான்‌. 

அணிகிளர்‌ அரவின்‌ அறிதுயில்‌ அமர்ந்து 

மணிவண்ணன்‌ கோட்டம்‌ வலம்செயாக்‌ கழிந்து (சிலம்பு:நாடுகாண்‌ : 9-10) 
மணிவண்ணன்‌ கோட்டம்‌; திருமால்‌ கோவில்‌. இதன்பின்‌ புத்தர்பிரான்‌ அறவுரைகளை 
அந்தரசாரிகள்‌ வந்திருந்து சாற்றும்‌ இந்திர விகாரங்கள்‌ ஏழையும்‌ வணங்கிப்போனான்‌ 
என்பதை, 

.. அறவோன்‌ திருமொழி 

அந்தர சாரிகள்‌ அறைந்தனர்‌ சாற்றும்‌ 

இந்திர விகாரம்‌ ஏழுடன்‌ போகி (சிலம்பு: நாடுகாண்‌ : 12-14) 
என்ற வரிகளின்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. 

கோவலனின்‌ சிறப்பை மாங்காட்டுமறையோன்‌ கூறும்பொழுது, “தானம்‌ 
வாங்குவதற்காக வயது முதிர்ந்த வேதியன்‌ ஒருவன்‌ வந்தான்‌. அவனை மதங்கொண்ட யானை 
ஒன்று கைக்கொண்டது. உடனே கோவலன்‌ பாய்ந்து அவ்வந்தணனை விடுவித்தான்‌” 
(அடைக்கல:42-43). “கீரிப்பிள்ளையைக்‌ கொன்ற பார்ப்பணியின்‌ பாவம்‌ தொலையக்‌ 
கோவலன்‌ பலவகையான தானங்களைச்‌ செய்தான்‌. அவள்‌ துன்பத்தை ஒழித்தான்‌.” பத்தினி 
ஒருத்தியின்‌ கணவனிடம்‌ பழி கூறியவனை பொய்க்கரி சொல்வோரைத்‌ தன்‌ கரைகெழு 
பாரத்தாற்‌ பற்றிப்புடைத்து உண்ணும்‌ பூதம்‌ அவனைப்‌ பற்றவே அவனைப்‌ பெற்ற தாய்‌ 
கதறியதைக்‌ கேட்ட கோவலன்‌ அவனுக்கு பதிலாக தன்‌ உயிரை ஏற்றுக்கொள்‌ என்றதை பூதம்‌ 
ஏற்காது கீழ்மகனைக்‌ கொன்றது. துயருற்ற தாயுக்கும்‌ அவனின்‌ சுற்றத்தார்க்கும்‌ வேண்டிய 
பொருளுதவியை செய்தான்‌ கோவலன்‌ என்பவற்றை, 


ஞாள நன்னெறி நல்வரம்பு ஆயோன்‌ 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


சல்‌ 
ச ௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


364 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


தானம்‌ கொள்ளுந்‌ தகைனயின்‌ வருவோன்‌ (சிலம்பு: அடைக்கலம்‌ :40-90) 
என்ற வரிகளில்‌ கோவலனின்‌ சிறப்பு சமயசார்பற்ற நிலை போன்றவற்றை இதன்‌ மூலம்‌ 
காணமுடிகிறது. 
மாங்காட்டு மறையோன்‌ 

கோவலன்‌, கண்ணகி, கவுந்தியடிகள்‌ மூவரும்‌ காட்டு வழியாக மதுரை நோக்கிச்‌ 
செல்லுகின்றனர்‌. எதிரிலே மாங்காட்டு மறையோன்‌ என்பவன்‌ பாண்டியனை 
வாழ்த்திக்கொண்டு வருகின்றான்‌. அவன்‌ வைணவ பக்தன்‌. கோவலன்‌ “யாது நும்‌ ஊர்‌? ஈங்கு 
என்‌ வரவு?” என்று கேட்டான்‌. அப்பொழுது மாங்காட்டு மறையோன்‌ திருவரங்கத்தின்‌ 
பெருமையையும்‌ திருவேங்கடத்தின்‌ சிறப்பையும்‌ எடுத்துரைத்தான்‌. அந்த மறையோனிடம்‌ 
மதுரைக்குப்‌ போக வழி சொல்லும்படி கேட்டான்‌ கோவலன்‌. அவன்‌ மதுரைக்குச்‌ செல்லும்‌ 
வழிகளைப்பற்றிக்‌ கூறினான்‌ அவை இடப்பக்கத்து வழி, வலப்பக்கத்து வழி, நடுவழி என்பன. 

அவற்றுள்‌ இடப்பக்கத்து திருமாலிருங்குன்றம்‌ என்னும்‌ அழகர்மலை, அதில்‌ உள்ள 
பிலம்‌ அப்பிலத்து வழியே சென்றால்‌ அங்குக்‌ காணக்கூடிய புண்ணியச்சரவணம்‌, பவகாரிணி, 
இட்டசித்தி என்னும்‌ பொய்கைகள்‌. அவற்றில்‌ நீராடுவதால்‌ அடையும்‌ பயன்‌ 
இவற்றையெல்லாம்‌ விரிவாக எடுத்துரைத்தான்‌. ஐவணவனாகிய மறையோன்‌ கோவலனிடம்‌ 
கூறியதை கோவலனும்‌ சமணத்துறவி கவுந்தியடிகளும்‌ பொறுமையுடன்‌ கேட்டனர்‌. 
சிலப்பதிகாரக்காலத்தில்‌ ஒரு மதத்தினர்‌ உரைக்கும்‌ கொள்கைகளை பிற மதத்தினர்‌ 
பொறுமையுடன்‌ கேட்டனர்‌. மதங்காரணமாக ஒருவரை ஒருவர்‌ பகைத்துக்‌ கொள்ளவில்லை 
என்பதை இதன்‌ மூலம்‌ அறிந்து கொள்ள முடிகிறது. 
சேரன்‌ செங்குட்டுவன்‌ 

சேரன்‌ செங்குட்டுவன்‌ ஒரு சிவபக்தன்‌. அவன்‌ சிவபெருமான்‌ அருளுடன்‌ பிறந்தவன்‌ 
என்றே சிலப்பதிகாரம்‌ சொல்லுகின்றது. 

செஞ்சடை வானவன்‌ அருளினில்‌ விளங்க 

வஞ்சித்‌ தோன்றிய வானவ கேளாய்‌” (சிலம்பு:கால்கோள்‌ : 98-99) 

ஆன்‌ஏறு உயர்ந்தோன்‌ அருளினில்‌ விளங்க 

மாநிலம்‌ விளக்கிய மன்னவன்‌ (சிலம்பு:வரந்தரு: 141-142) 
என்ற வரிகளின்‌ மூலம்‌ அறியமுடிகிறது. மேலும்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌ வடநாடு நோக்கிப்‌ 
புறப்படும்போது சிவபெருமானை வணங்கிப்‌ புறப்பட்டான்‌ என்று கூறுகிறது சிலப்பதிகாரம்‌. 
அப்படி வடநாட்டுக்குப்‌ புறப்பட்ட சமயத்திலே மற்றொரு நிகழ்ச்சியும்‌ நடந்தது. 

சேரநாட்டு மன்னன்‌ வெற்றிபெறுக என்று வாழ்த்திக்கொண்டு சிலர்‌ வந்தனர்‌. 
திருவனந்தபுரத்திலே ஆடக மாடத்திலே அரவணையிலே அரிதுயில்‌ கொண்டிருக்கும்‌ 
திருமாலின்‌ பிரசாதத்தை அவர்கள்‌ கொண்டு வந்தனர்‌. அதை அவர்கள்‌ வணக்கத்துடன்‌ 


அரசனிடம்‌ அளித்தனர்‌. அரசனும்‌ அன்புடன்‌ வாங்கிக்‌ கொண்டான்‌. கங்காதரனாகிய 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


‘© தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


365 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


சிவபெருமானுடைய அழகிய சேவடி மலரை முடியிலே சூடியிருந்தான்‌. ஆதலால்‌ திருமால்‌ 
பிரசாதத்தை தோளிலே தாங்கிச்‌ சென்றான்‌. 

குடக்கோக்‌ குட்டுவன்‌ கொற்றம்‌ கொள்க! என 

ஆடக மாடத்து அறிதுயில்‌ அமர்ந்தோன்‌ (சிலம்பு:கல்கோள்‌:61-67) 
செங்குட்டுவன்‌ சிவபக்தன்‌. ஆயினும்‌ திருமாலையும்‌ பணியும்‌ பண்புள்ளவன்‌ என்ற 
உண்மையை இவ்வடிகள்‌ காட்டுகின்றன. 

இச்செங்குட்டுவன்‌ புத்த மதத்தினராகிய “தண்டமிழ்‌ சாத்தன்‌” என்னும்‌ புலவருடன்‌ 
நட்புக்கொண்டிருந்தான்‌. அவர்தான்‌ கண்ணகியின்‌ வீரச்செயலை செங்குட்டுவனுக்கு 
உரைத்தான்‌ என்பது காட்சிக்‌ காதையிலே காணப்படுகின்றது. சைன மதத்தைச்‌ சேர்ந்த 
கோவலன்‌ மனைவியான கண்ணகியை இச்செங்குட்டுவன்‌ பத்தினித்‌ தெய்வமாகப்‌ 
போற்றினான்‌. இச்செயலும்‌ செங்குட்டுவனுடைய மத சமரசத்தையே காட்டும்‌. இவ்வாறாக 
செங்குட்டுவன்‌ சிவபக்தன்‌இ ஆயினும்‌ திருமாலை வணங்கினான்‌; புத்த மதத்தினரிடம்‌ நட்புப்‌ 
பாராட்டினான்‌ ; அருக மதத்தவரையும்‌ போற்றினான்‌. இவ்வுண்மைகளை மேலே 
கூறியவைகளைக்‌ கொண்டு உணரலாம்‌. மாதவி சைன மதத்தைச்‌ சார்ந்தவனாகிய 
கோவலனுடைய காதற்பரத்தை மாதவி; கோவலன்‌ கொலையுண்டபின்‌ அவள்‌ பெளத்த 
சன்னியாசியானாள்‌; தன்‌ மகள்‌ மணிமேகலையையும்‌ பெளத்த சன்னியாசியாக்கினாள்‌. தன்‌ 
மணிமேகலையும்‌ பெளத்த மதத்திலே ஈடுபடுத்தினாள்‌ என்கிறார்‌.( சிலப்பதிகாரத்‌ தமிழகம்‌: 
ப.168) சாமிசிதம்பரனார்‌. 
கோவலன்‌ தந்தை மாசாத்துவான்‌ 

கோவலன்‌ இறந்த செய்தி அவன்‌ தந்தை மாசாத்துவானுக்கு எட்டிற்று. தன்‌ 
மைந்தனுக்கும்‌ மருகிக்கும்‌ நேர்ந்த துன்பத்தை அவனால்‌ தாங்க முடியவில்லை. இல்லறத்தை 
வெறுத்தான்‌ ; தனது பெரும்பொருள்‌ முழுவதையும்‌ தானம்‌ செய்தான்‌ ; பெளத்த சங்கத்தார்‌ 
வாழும்‌ இந்திர விகாரத்தை அடைந்தான்‌. அங்கே தவம்புரிந்து கொண்டிருந்த முனிவர்‌ 
முண்ணூற்றுவரை வணங்கித்‌ துறவியானான்‌. 
கண்ணகியின்‌ தந்தை மாநாய்க்கன்‌ 

சமணமத முனிவரான ஆசீவகரை அடைந்தான்‌. தனது செல்வம்‌ அனைத்தையும்‌ தானம்‌ 
செய்து துறவியானான்‌. இச்செய்திகள்‌ நீர்படைக்‌ காதையில்‌ காணப்படுகின்றன. 

* திருமால்‌: ஆய்ச்சியர்‌ குரவையிலே திருமால்தான்‌ உயர்ந்த கடவுளகப்‌ 
போற்றப்படுகிறான்‌. 
* முருகன்‌:குன்றக்‌ குரவையிலே முருகன்‌ தான்‌ ஒப்பற்ற தெய்வமாகப்‌ 
போற்றப்படுகின்றான்‌. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


‘© தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


366 
International Journal of Tamil Language and Literary Studies 
A Bi-Yearly Peer-Reviewed International Journal 
E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


* சிவன்‌: காவிரிப்‌ பூம்பட்டினத்துக்‌ கோவில்களைக்‌ குறிப்பிடும்போது, “நுதல்வழி 
நாட்டத்து இறையோன்‌ கோயில்‌” என்று சிவன்கோவில்‌ தான்‌ முதலில்‌ 
குறிக்கப்பட்டுள்ளது. 
இதன்‌ மூலம்‌ சிலம்பு காலத்தில்‌ தமிழகத்தில்‌ சிவபெருமான்‌ தான்‌ உயர்ந்த கடவுளாகப்‌ 
போற்றப்பட்டார்‌ என்பதை அறிந்துகொள்ள முடிகிறது. இச்சமயங்கள்‌ பற்றியச்‌ செய்தியை 
ச.அகத்தியலிங்கம்‌ அவர்களும்‌ தன்‌ நூலில்‌ குறிப்பிடுகிறார்‌. (சிலப்பதிகாரம்‌ காட்டும்‌ 
பண்பாடும்‌, சமுதாய வரலாறும்‌ .பக்‌:254-317) 
முடிவுரை 

சிலப்பதிகார காலத்தில்‌ பக்தி மார்க்கமும்‌ அறமார்க்கமும்‌ தமிழகத்தில்‌ பரவியிருந்தன. 
இருபாலரும்‌ ஒருவரை ஒருவர்‌ பகைத்துக்கொள்ளவில்லை. ஒவ்வொருவரும்‌ அவரவர்‌ 
விருப்பப்படி எந்த மதத்தை வேண்டுமானாலும்‌ பின்பற்றலாம்‌. தந்தை ஒரு மதம்‌இ தமயன்‌ ஒரு 
மதம்‌இ மனைவி ஒரு மதம்‌இ கணவன்‌ ஒரு மதம்‌ என வேறு வேறு மதத்தினராயிருந்து 
ஒன்றுபட்டு ஒரே குடும்பமாக வாழலாம்‌. எவருக்கும்‌ எந்தத்‌ தெய்வத்தையும்‌ வணங்கவும்‌ 
உரிமையுண்டு. மத ஒழுக்கமும்‌. தெய்வ வழிபாடும்‌ அவவர்களின்‌ தனிப்பட்ட உரிமையாக 
எண்ணப்பட்டு வந்தன. மேலும்‌ ஒரு மதத்தினர்‌ உரைக்கும்‌ கொள்கைகளைப்‌ பிற மதத்தினரும்‌ 
பொறுமையுடன்‌ கேட்டனர்‌. மதங்காரணமாக ஒருவரோடு ஒருவர்‌ பகைத்துக்‌ 
கொள்ளவில்லை. இவ்வாறு சிலப்பதிகாரக்‌ காலத்தில்‌ மக்கள்‌ சமய சார்பற்றவர்களாக 
இருந்தனர்‌ என்பதை இவ்வுண்மைகளைக்‌ கொண்டு அறியமுடிகிறது. எக்காலத்திற்கும்‌ மக்கள்‌ 
ஒன்றுபட்டு வாழவேண்டும்‌ என்ற நோக்கத்தை உடையது சிலப்பதிகாரம்‌. என்பது இதன்‌ 
மூலம்‌ உணரமுடிகிறது 
தொகுப்புரை 

சமணமத்தைச்‌ சேர்ந்த கோவலன்‌ சிவனை வழிபடும்‌ சேரன்‌ செங்குட்டுவன்‌, திருமால்‌ 
கோவிலையும்‌ இந்திர விகாரங்களையும்‌ வணங்கிய செய்தியை அறியமுடிகிறது. கோவலன்‌, 
கண்ணகி, கவுந்தி அடிகள்‌ மூவரும்‌ மாங்காடடு மறையோன்‌ திருமாலின்‌ மாண்பை 
உரைக்கும்போது அதைப்‌ பொறுமையுடன்‌ கேட்டனர்‌. திருமாலை வணங்கும்‌ மாதரியைக்‌ 
கவுந்தியடிகள்‌ மனதாரப்‌ பாராட்டினார்‌. அவர்களின்‌ சொல்லை ஏற்று தன்‌ இல்லத்தில்‌ 
கண்ணகி கோவனையும்‌ பாதுகாத்து வேண்டிய உதவிகளையும்‌ செய்து கொடுத்தாள்‌. 
மாதவியும்‌, மணிமேகலையும்‌ பெளத்த மதத்தைத்‌ தழுவினர்‌. கோவலன்‌ தந்தை புத்தமதத்தைத்‌ 
தழுவினான்‌. கண்ணகியின்‌ தந்தை சைனமதத்தைத்‌ தழுவினான்‌ போன்ற பல உண்மைகளை 


அறியமுடிகிறது. 


பார்வை நூல்கள்‌ 


[1] சிலப்பதிகாரம்‌ - வேங்கடசாமி நாட்டார்‌,ராமையா பதிப்பகம்‌.சென்னை, 2008. 


பசுமை சூழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


7௫ தமிழ்மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு ஆய்விதழ்‌ 
அறிஞர்களால்‌ மதிப்பீடு செய்யப்படும்‌ அரையாண்டு பன்னாட்டு ஆய்விதழ்‌ 


367 
International Journal of Tamil Language and Literary Studies 


A Bi-Yearly Peer-Reviewed International Journal 


E-ISSN: 2581-7140 UGC CARE Listed Journal 
Vol. 3: Special Issue - 3, Vol.2, January 2021 Available at: www.ijtlls.com 


[2] சிலப்பதிகாரம்‌ - புலியூரக்கேசிகன்‌,சாரதா பதிப்பகம்‌,சென்னை. 2017. 

[3] சிலப்பதிகாரத்‌ தமிழகம்‌ - சாமி சிதம்பரனார்‌ .அறிவுப்பதிபகம்‌, சென்னை. முதல்‌ பதிப்பு - 
2008. 

[4] சிலப்பதிகாரம்‌ காட்டும்‌ பண்பாடும்‌, சமுதாய வரலாறும்‌. ௪. அகத்தியலிங்கன்‌. தமிழ்‌ 
பல்கலைகழகம்‌, தஞ்சாவூர்‌, 1988. 


தமிழில்‌ இக்கட்டுரையை இவ்வாறு மேற்கோளிடுங்கள்‌: 

மகபுபூ & முத்துவேல்‌. “சிலப்பதிகாரச்‌ சமயங்கள்‌.” தமிழ்‌ மொழி மற்றும்‌ இலக்கிய பன்னாட்டு 
ஆய்வதழ்‌, தொகுதி 3, சிற.இதழ்‌ 3, தொகுதி 2, ஜனவரி 2021, பக்‌.361-367. டிஒஐ: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.054 


Cite this Article in English (MLA 8 Style) as: 

Mahabobu & Muthuvel. “Religions in “Silappathikaram”.” International Journal of Tamil Language and 
Literary Studies, Vol. 3: Special Issue - 3, Vol. 2, January 2021, pp.361-367. DOI: 
10.38067/ijtlls.2021.spl.v03i03v2.054 


நிதிசார்‌ கட்டுரையாளர்‌ உறுதிமொழி /Author Contribution Statement: இல்லை /NIL 
கட்டுரையாளர்‌ நன்றியுரை /Author Acknowledgement: இல்லை /Nil 
கட்டுரையாளர்‌ உறுதிமொழி/Aபthor Declaration: இக்கட்டுரையில்‌ எவ்வித முரண்பாடும்‌ இல்லை 


என்று உறுதிமொழி அளிக்கிறேன்‌./1 06௦186 that there is 1௦ competing interest in the content and authorship 
of this scholarly work. 


இக்கட்டுரை கிரியேட்டிவ்‌ காமன்சு ஆட்ரிபியூசன்‌ 4.0வின்‌ கீழ்‌ பன்னாட்டு உரிமம்‌ 


பெற்றுள்ளது. The content of the article is licensed under Creative Commons Attribution4.0 International 
License. 


பசுமை குழல்‌ பேணுவோம்‌ பார்தனைக்‌ காப்போம்‌ Be Eco-Friendly 


